முதுகெலும்பிகளது கருவியல் 
( பட்டப்படிப்புக்குரிய சிறப்புப் பாடம் ) 


ஆசிரியர் 
திரு எஸ் . ஆபிரகாம் , எம்.ஏ. , எம்.எஸ்ஸி . , எல்.டி. , 

பேராசிரியர் ( பட்ட மேற்படிப்பு ) . 

விலங்கியல் துறை , 
அமெரிக்கன் கல்லூரி , 

மதுரை . 


கல்லூரி நூல் வெளியீட்டு இயக்குநரகம் 

தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


க . ச . வெ . இ . வரிசை எண் -249 


முதுகெலும்பிகளது கருவியல் 
( பட்டப்படிப்புக்குரிய சிறப்புப் பாடம் ) 


ஆசிரியர் 


திரு எஸ் . ஆபிரகாம் , எம்.ஏ. , எம்.எஸ்ஸி . , எல்.டி. , 

பேராசிரியர் ( பட்ட மேற்படிப்பு ) , 

விலங்கியல் துறை . 
அமெரிக்கன் கல்லூரி , 

மதுரை . 


கல்லூரி நூல் வெளியீட்டு இயக்குநரகம் 

தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition September , 1970 


D.C.P. No. 249 


o Directorate of Collegiate Publigations 


VERTEBRATE EMBRYOLOGY ( Major) 


S. ABRAHAM 


Net Price Rs . 9-00 


(No discount) 


Printed by 
KUMARAN PRESS, 
298 , Mint Street 
Madras- 1 . 


அணிந்துரை 
( திரு இரா . தெடுஞ்செழியன் , தமிழகக் கல்வி - சுகாதார அமைச்சர் ) 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பத்து ஆண்டு 
கள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. , வகுப்பு 
மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழிலேயே கற்று 
வந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் புகுமுக வகுப் 
பிலும் ( P.U.C. ), 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப்படிப்பு 
வகுப்புகளிலும் விஞ்ஞானப் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க 
ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என முன் 
வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிறபல துறைகளிலும் 
தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் 
சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த நூலாசிரியர் 
கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் திட்டம் 
நம் மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க வகையில் 
நடைபெற்றுவருகிறது . இவ்வகையில் , கல்லூரிப் பேராசிரியர்கள் 
கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்க்குத் தமிழிலேயே பயிற்று 
விப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் 
பல்கலைக் கழகம் ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெருமுயற்சியைக் 
குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , கணிதம் , பௌதிகம் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , 
புள்ளியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி நூல்கள் , மொழி 
பெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ்நாட்டுப் பாட 
நூல் நிறுவனத்தின் கல்லூரி நூல் வெளியீட்டு இயக்குநரகம் 
நூல்களை வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான • முதுகெலும்பிகளது கருவியல் என்ற 
இந் நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம்- கல்லூரி நூல் வெளி 
யீட்டு இயக்குநரகத்தின் 249 ஆவது வெளியீடாகும் . இதுவரை 
284 நூல்கள் வெளிவந்துள்ளன . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் ; அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பலவகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம்கலந்த நன்றி உரித்தாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


6 


17 


29 
34 
52 
73 
90 


. 


... 


97 
110 
124 


154 
169 


180 


1. கருவியலின் குறியிலக்கு 
2. புணரிச் சுரப்பிகள் 
3. அண்டங்களும் அவை கருவுறலும் 
4. இணையுயிர்ப் பிளவு 
5. விலங்குகளின் அண்டங்களும் கருக்கோளங்களும் 
6. மூவடுக்குயிரியாதல் 
7. நரம்புத் தொகுதியின் மலர்ச்சி 
8. ஆம்ஃபியாக்ஸஸ் நடுவடுக்கு வேறுபாடு 
9. சீரணத் தொகுதியின் மலர்ச்சி 
10. சுவாசத் தொகுதியும் மிதவைத் தொகுதியும் 
11. குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 
12. கழிவு - இனப்பெருக்க உறுப்புத் தொகுதி மலர்ச்சி 
18. புலனுறுப்புகள் 
14. கருப்புறச் சவ்வுகள் அல்லது உறைகள் 
15. கருவின் வளர் பை - வாழ்க்கைக்குக் கருப் புறச் 

சவ்வுகள் சிறப்பு ஒத்தமைவு 
118. வேற்றிளவுயிர்களும் அவற்றின் உட் கருத்தும் ... 
* 17 . ஊடச்சியலான ஏற்ற இறக்க வாட்டம் 
.18 . சிறப்பு வேறுபாடு 
19. அங்க- இழைய ஊக்கி ஆர்கனைஸர் 
120. சட்டத் தொகுதி மலர்ச்சி 
21 . 24 மணி நேரப் பறவைக் கருவின் அமைப்பு 
22. பறவைக் கரு மலர்ச்சி 
28. 48 மணி நேரக் கருவின் மலர்ச்சி 
24. ஓருயிரியின் உட்கருவைப் பிறிதோருயிரியில் 

புகுத்தல் 
25. விலங்குகளில் இழப்பு மீட்பு 

கலைச்சொல் அகராதி 


195 


205 
226 


232 


238 
248 
250 
254 
257 


284 
271 


-- 


290 


t மதுரை , அண்ணாமகப் பல்கலைக் கழகங்களின் பாடத்திட்டத்திலுள்ளது . 
மதுரைப் பல்கலைக் கழகப் பாடத்திட்டத்திலுள்ளவை . 


* 


1. கருவியலின் குறியிலக்கு 

(Scope of Embryology ) 


கரு ( embryo ) என்ற சொல்லுக்குத் தமிழ்ச் சொற் களஞ் 
சியம் ( lexicon ) பதினாறு விளக்கங்கள் தருகின்றது . அவற்றுள் : 
முட்டை , முட்டைக் கரு , குழந்தை , உடம்பு , பிறப்பு , குட்டி , 
கருப்பம் முதலியவை சில . ஆகையால் , உயிரியலில் 

* கரு 
( embryo ) என்ற பதத்திற்கு என்ன பொருள் என்பதை நாம் திட்ட 
மாக அறிந்து கொள்வது மிக இன்றியமையாததாகின்றது . 


கரு ( embryo ) என்பதென்ன ? 


அண்டத்துள் அல்லது அண்ட . உறைகளுக்குள் அல்லது 
தாயின் உடம்பினுள் அடங்கியிருக்கும் இளஉயிர் கரு எனப் 
படும் என்று சிலர் உரைப்பர் ; இன்னும் சிலர் , நெல்ஸன் ( Nelson ) 
போன்றவர்கள் , முதிர் பிராணியின் உருவம் அடையுமுன்பு உள்ள 
நிலைக்குக் கரு என்ற பெயர் தரப்படலாம் : அல்லது அண்டத்தி 
லிருந்து அல்லது தாயினுடம்பினின்று பிறப்பதற்கு முன் உள்ள 
BU 60 ) LO 50 ) ( embryo) கரு என்றழைக்கலாம் என்கிறார்கள் . 
இன்னுஞ் சிலர் வளமாக்கப்பட்ட ( fertilized ) அண்டத்துள்ளே 
அல்லது வள மாக்கப்படா அண்டத்திலுள்ள ( unfertilized ovum ) 
உயிரியையும் கரு ( embryo ) என்றழைப்பார்கள் . மேற்கூறியவற்றி 
லிருந்து ஓருண்மை தெளிவாகிறது ; அதாவது தாயினுடம்பி 
லிருந்தோ அல்லது அண்டத்திலிருந்தோ வெளியேறா உயிரி கரு 
எனப்படும் . 


அண்டத்திலிருந்து வெளியேறிய அல்லது தாயின் உடம்பி 
லிருந்து வெளிப்போந்த உயிரியைக் கரு என்று சொல்லலாகாது ; 
அது கருவியற் பாடத்தில் கருவெனக் கருதப்படமாட்டாது 
என்று சிலர் உரைப்பர் . 


2 


முதுகெலும்பிகளது கருவியல் 


ஆகையால் , இந்த வரையறைப்படி ( definition ) ‘ கருவியல் 
என்பது அண்டத்துள்ளிருக்கும் உயிரியின் மாறுதல்களைப்பற்றி 
மாத்திரம் ஆராய்தல் என்று பொருள்படும் . ஆயினும் , கரு 
வெளியுலகுக்கு வந்த பின்னும் சில மாறுதல்களை அடைகின்றது . 
ஆகையால் , கருவியல் பிறப்புக்கு முன்னுள்ள நிலைகளையும் 
( prenatal existence ) பிறப்புக்குப் பின்னுள்ள நிலைகளையும் ( post 
natal existence ) ஆராய்தல்வேண்டும் . கருவியலில் இரண்டு 
சொற்கள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன . அவை ( 1 ) 
development , ( 2 ) growth என்பன . 

ஆங்கிலத்தில் development என்ற பதத்திற்கு . படிப்படி 
யான முன்னோக்கிச் செல்கிற மாறுதல்களும் ( progressive chan 
ges ) படிப்படியாக முன்னோக்கிச் செல்லும் உட்சிக்கல்களும் (prog 
ressive complexities , என்று பொருள் கூறு கிறார் ஜே . டி . எபர்ட் 
என்பார் ( Ebert P. 8 ) . 


அப்படியே , growth என்ற சொல்லுக்கும் அவர் விளக்கம் 
தருகிறார் : growth என்றால் நிலையான அளவுப்பெருக்கம் 
( permanent enlargement ) மொத்தப் பொருண்மைப் பெருக்கம் 
(increase in total mass ) என்பது . ( Eberts * Integrating systems in 
Development p . 889 ) , ஆகையால் , நாம் நம் மொழியில் develop 
ment என்ற பதத்திற்கு மலர்ச்சி என்ற பதத்தையும் . growth 
என்ற சொல்லுக்கு வளர்ச்சி என்ற பதத்தையும் எடுத்தாளலாமா 
என்பது உயிரியற் பெரும்புலவர்கள் முடிவுகட்டினால் நலமா 
யிருக்கும் . எனினும் பின் வரும் கட்டுரைகளில் மேற்காட்டிய 
பொருளிலேயே இக்கிளவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன . 


இவ்வாறு தனியுயிரி வளமாக்கப்பட்ட (fertilized egg ) 
அண்டத்திலிருந்தோ அல்லது மூல முதற் முதற் பெற்றோரிடமிருந்து 
எடுக்கப்பட இழையம் அல்லது பாகமோ மாறுதல்களடைந்து 
ஒரு புதிய இளவுயிரியை உண்டாக்கினால் இச்செயலைத் தனி 
உயிர் மலர்ச்சி ( ontogenetic development ) என்பார்கள் . இங்கு , 
அண்டத்திலிருந்து புது உயிரி மலர் தலைக் கருத்தோற்றம் ( embryo 
genesis ) என்றும் கலவியிலா ( asexual reproduction ) இனப்பெருக் 
கத்தால் ஓருயிர் தோன்றுவதை அரும்பினின்று தோன்றுதல் 
( blastogenesis ) என்றும் சொல்லுவார்கள் (எ . டு . ) ஹைட்ராவின் 
( hydra ) நுண்பாகத்திலிருத்து முழு ஹைட்ரா தோன்றுதல் , 
அரும்பினின்று தோன்றல் அல்லது அரும்புதலுக்கு எடுத்துக்காட் 
டாகும் . 

ஓரினத்தைச் சேர்ந்த உயிரிகள் ( species ) அல்லது கோத் 
திரத்தைச் சேர்ந்த உயிரிகள் பரிணாமத்தில் வளர்ச்சியடைந்து 


கருவியலின் குறியிலக்கு 


8 


பற்பல புது உயிரிகளாக மாறுதலைப் பெருந்தொகுதி மலர்ச்சி 
( phylogenetic development ) என்பர் . 


தனிவுயிர் மலர்ச்சியில் பின் வரும் அநேக நிலைகளுண்டு . 
1. கரு மலர்தல் ( embryonic development) , 2. வளர்தல் ( growth ) 
கரு மலர்தல் ( embryonic deveiopment ) மூன்று உட்பிரிவுகளைக் 
கொண்டது : ( அ) புணரிகள் ( gametes ) அல்லது பாலணுக்கள் 
( sex cells ) தோற்றம் ( gametogenesis ) . ( ஆ ) வளமாக்கல் ( ferti 
lization ) அதாவது ஆண்புணரி , பெண்புணரியாகிய அண்டத் 
தோடு இரண்டறக் கலந்து ஓர் இணையுயிர் (zygote ) உண்டாதல் 
( இ) இணையுயிர் அநேக உயிரணுக்களாகப் பிளவுபடல் ( clevage) , 
( ஈ ) மூலக்கருவடுக்குகள் ( primary germ layers ) உண்டாதல் , ( உ ) 
மூவடுக்குயிரியாதல் ( gastrulation ) , ( ஊ ) அங்கங்கள் தோன்றல் 
( organogenesis ) (எ) இழைய வேறுபாடுகள் ( histogenesis ) , 
( ஏ ) உருமாற்றம் அல்லது வேற்றிளவுயிர் ( larva ) , ( எ . டு . ) 
தலைப்பிரட்டை உருமாறுதல் . ( B ) வளர்தல் : உயிரி பரிமா 
ணத்தில் பெரிதாதல் அதாவது உடல் பெரிதாதல் , இனப்பெருக்க 
உறுப்புகள் முதிர்தல் . 


கருவியலின் உட்பிரிவுகள் 


இழையங்கள் அங்கங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மாறுபட்டுத் 
தோன்றுவதைக் கூர்ந்து நோக்கி வர்ணித்தல் பத்தொன்பதாம் 
நூற்றாண்டின் இறுதிவரை நடைபெற்றது . இதை ஆங்கிலத்தில் 
( descriptive embryology ) அல்லது வர்ணிக்கும் கருவியல் 
என்பார்கள் . இந்நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து , ஏன் ஒரு 
இழையம் அல்லது அங்கம் உண்டாகவேண்டும் ? அது உண் 
டாவதற்குக் காரணங்கள் யாவை ? ‘ தோன்றும் ஒவ்வொரு 
பாகத்தின் வினை யென்ன ? ஒவ்வொரு பாகமும் பிறபாகங்களை 
எவ்வாறு பாதிக்கின்றது ? என்ற வினாக்களுக்கு விடைகாண 
முயன்றார்கள் கருவியலர் . இவ்வாய்வுக்குச் செய்முறைக் கருவியல் 
( experimental embryology ) என்ற பெயர் வழங்கப்பட்டது . இவ் 
வாய்வு , கரு வளரும் உட்சூழலிலும் ( internal environment ) 
வெளிச் சூழலிலும் ( external environment ) உள்ள நிலைமைகளைச் 
சற்று மாற்றி அதனால் நிகழும் விளைவுகளை ஆராய்ந்தனர் . 
அதாவது கருவின் ஒவ்வொரு மாறுதலுக்கும் காரணம் காண 
முயன்றார்கள் . சில ஆய்வாளர் , இதைக் கருவளர்ச்சி நுண்ணமைவு 
( developmental mechanics ) என்றும் அழைப்பார்கள் . இம்முயற் 
சியில் முன்னணியில் நின்றவர்களில் ஒருவர் வில்லெல்ம் ரோ 
( Wilhelm Roux ) என்பவர் . ஆனால் , கருவளர்ச்சி நுண்ணமைவு 


4 


முதுகெலும்பிகளது கருவியல் 


( mechanics ) என்ற சொற்றொடர் ஓர் உயிரி பொறிகளினுதவி 
யால் போர்டு ( Ford car ) உந்துவண்டி எவ்வாறு பொறிகளால் 
உண்டு பண்ணப்படுகிறதோ அவ்வாறு ஒரு விலங்கும் உண்டாக 
லாம் என்ற தப்பெண்ணத்தை யுண்டாக்குமா தலால் , கரு வளர்ச் 
சியை ஒன்றன் பின் ஒன்றாகத் தோன்றும் ( tissues ) இழைய - அங்க 
மரபணு ( gepe) பரஸ்பரவினையியல் ( interaction between tissues 
organs and geaes or epigenetics ) என அழைப்பாராயினர் , C. H. 
வாடிங்டன் என்பார் . 
கருவியல் ஏன் படிக்கவேண்டும் ? 

ஓர் உறுப்பு எப்படி உண்டாகிறது ? அதற்கும் மற்ற உறுப்பு 
களுக்கும் என்ன 

தொடர்பு என்று மருத்துவர்கள் தெரிந்து 
கொள்ளல் வேண்டும் . எடுத்துக்காட்டாகக் குட்ட நோய் ( leprosy ) 
தோலை மாத்திரமன்று . நரம்புகளையும் பாதிக்கிறது . ஏனெனில் , 
இரண்டும் ஒரே கருமூல அடுக்கிலிருந்து -வெளியடுக்கிலிருந்து 
( germ layer ) உண்டானவை . 

இயற்கைக்கு முரணான வகையில் உருவாக்கமுடைய 
( abnormal ) குழந்தைகள் பிறக்கக் 

காரணம் 

என்ன என்ற 
ஆராய்ச்சி டில்லியில் நடைபெறுகின்றது . ஏன் காலில்லாமல் 
குழந்தை பிறக்கிறது ? ஏன் இரு குழந்தைகள் ஒட்டிக் கொண்டு 
பிறக்கின்றன ? ஏன் இரு கண்களுக்குப் பதில் ஒரு நெற்றிக்கண் 
ணுடன் குழந்தை உதிக்கிறது ? இவற்றிற்கெல்லாம் கருவியலார் 
காரணம் காண விழைகின்றனர் . ஜெர்மனியில் குறை கைகால் 
களுடன் குழந்தைகள் பிறக்கின்றன . ஏனெனில் , அங்குள்ள 
பெண்கள் தாலிடோமைட் ( thalidomide ) 

அதிகமாக 
உட்கொள்வதால் இவ்விதக் குறைபாடுகள் நிகழ்கின்றன என்கின் 
றனர் . 

அட்டாமிக் கதிர்வீச்சு யுகத்தில் கருவியல் பயன்படலாம் . 
ஏனெனில் , தாய் - சேய் இணைதசை ( placenta ) அல்லது நஞ்சு , 
கதிர்வீச்சுப் பொருளைச் சிசு உடம்பிற்குச் செல்லா தவாறு தடுக் 
கிறது என்கிறார் ரக் ( Rugh ) என்ற அறிஞர் . பரிணாமத்திற்குச் 
சான்றாகவும் கருவியல் பணியாற்றுகின்றது . தொடக்க நிலையிலே 
மீன் , தவளை , பறவை , குரங்கு , மனிதன் இவற்றின் கருக்களி 
டையே உள்ள ஒற்றுமையறிந்தவர்கள் , பரிணாமக் கொள்கையை 
மறுப்பது எளிதன்று . 

கருவியலின் முன்னேற்றத்தால் கருசூழ்பாய்ம ஆராய்ச்சியின் 
( amaiocentesis ) மூலம் கருசூழ் பாய்மத்தை ( amniotic fluid ) 
ஆராய்ந்து சிசு தானாய்ப் பிறக்குமா ? அல்லது அறுவை ( surgery ) 
அவசியமா ? என அறுதியிட்டுக் கூறமுடிகிறது . 


டை 


கருவியலின் குறியிலக்கு 


கேள்விகள் 


உள்ள 


1 . மலர்ச்சி ( development ) க்கும் வளர்ச்சிக்கும் 

வேறுபாடுகளென்ன ? 
2. கருவியல் படிப்பதன் பயனென்ன ? 


2. புணரிச் சுரப்பிகள் 
( Gonadsor Sex Glands ) 


புணரிச் சுரப்பிகள் இரு வகைப்படும் . அவை ( 1 ) விந்தணுப் 
பை (testis) , ( 2 ) அண்டப்பை ( ovary ) என்பன . 


விந்தணுப்பை 
விந்தணுப்பை மூன்று பாகங்களைக் கொண்டது : 

1. உள்ளடுக்கு (tunica vaginalis internus) . இது விந்தணுப் 
பையை மூடிக்கொள்கிறது . 2. இவ்வடுக்கின் உள்ளே வெள்ளை 
யான 

நார்போன்ற இணைக்கும் இழையத்தாலான அடுக்கு 
( tunica albuginea ) உண்டு . இவ்வடுக்கிலிருந்து இணைக் குமிழை 


ஈற்றயல் நிலை 


( spermatid ) ) 

SECONDARY 
SPERMATOCYTE )) 


விந்தணு 
இரண்டாம்நிலவிந்தணு 
(Secondary Spermatocyte) 
- முதனிலை விந்தணு 
மூலவிந்தணு 
(Spermatogonium ) 


ஆதாவு (அ) ஊட்டும். 

உயிரணு 
Sustentacular cell 


இணைப்பிழையம் 
(( WALL) 


மனித விந்தணுப்பை அமைப்பு குறுக்குவெட்டு ) 
HUMAN TESTIS TUBULES , IN TRANSVERSE SECTION ) 


படம் 1 


யத் தடுக்குகள் ( septula ) மத்தி நோக்கிச் செல்கின்றன . 3. இத் 
தடுக்குகளுக்கிடையிலுள்ள சிறு அறைகள் ( septula of testis ) 
மனிதன் விந்தணுப் பையில் 250 உண்டு . ஒவ்வோர் அறையும் 
விந்தணுப் பையின் சிறுபகுதியைக் (lobulus testis ) கொண் 


புணரிச் சுரப்பிகள் 


என்று 


டுள்ளது . ஒவ்வொரு விந்தணுவின் சிறுபகுதியிலும் (lobulus ) 
3 விந்தணு நுண் குழாய்கள் ( seminiferous tubules ) உண்டு . இவை 
சேண்மைப் பாகத்தில் ஒன்றோடொன்று வலைப்பின்னல் போல் 
இணைக்கப்பட்டுள்ளன (anastomos : s ) . இவற்றின் மொத்த நீளம் 
( மனிதனில் ) 250 மீட்டர் 

சொல்லப்படுகின்றது 
விந்தணுக் குழாயின் முறுக்கிய ( convoluted ) பாகம் நேரான 
குழாயோடு ( tubulus recti ) இணைக்கப்பட்டுள்ளது . இப்பாகம் 
இன்னொருவிதக் குழாயுடன் ( rete [ ubles ) இணைக்கப்பட்டிருக் 
கிறது . விந்தணுக் 

குழாயின் 

இறுதிப்பாகம் , விந்தணுக்களை 
வெளியே கடத்தும் குழாய் ( efferent ductules of epididymis ) 
மனித உடம்பில் 12-14 வெளியே கடத்தும் குழாய்கள் உண்டு . 


எனப் 


விந்தணுக் குழாயின் முறுக்கிய ( convoluled )) பாகமே 
விந்தணுக்களை ( spermatozoa ) உண்டாக்குகின்றன . 

விந்தணு நுண் குழாய்கள் அடிப்படை இணைக்குந் தசையால் 
சூழப்பட்டிருக்கின்றன . ஒவ்வொரு நுண் குழாயிலும் இருவித உயி 
ரணுக்கள் உண்டு : ( 1 ) ஆதரவான ( supporting or sertolicells ) 
உயிரணுக்கள் 2 ) விந்தணுவை உண்டாக் தம் உயிரணுக்கள் 
( spermatogonia ) விந்தணுக் குழாய்களுக்கு இடையில் உள்ள 
இழையம் இடைவெளி இழையம் ( interstitial tissue) 
படும். இந்த இடைவெளி இழையத்தின் சிறப்புத் தன்மை 
யாதெனில் இடையிழைய உயிரணுக்கள் ( interstitial cells ) 
அல்லது லெடிக் ( leydig ) உயிரணுக்களே . 

ஒவ்வொரு விந்தணுப் பையிலிருந்து ஒரு குழாய் செல்கிறது . 
இது மூன்று பாகங்களையுடையது : முதற் பாகம் - சுருள்களாலான 
பாகம் (epididymis ) இங்கு விந்தணுக்கள் சேமித்து வைக்கப் 
படுகின்றன ( 2 ) கடத்துங் குழாய் ( ductus deferens ) 9. இறுதிப் 
பாகம் அதாவது மூத்திரக் குழாய்க் குள் விந்தணுக்களைச் 
செலுத்துங் குழாய் ( ejacalatory duct) . 


ஆண் இனப் பெருக்கத் தொகுதியின் அலுவல்கள் . 
1 . 

விந்துண்டாக்கல் , 


2 . உண்டான விந்துவை அதற்குரிய இடத்துக்கு எடுத்துச் 
செல்லல் , 


3. ஆண்பால் ஊக்கிகளை ( male sex harmones ) உண்டாக்கல் : 
விந்தணுப்பை ஊக்கி ( testosteryone ) பறவைகளது இனிய 
குரல் , ஆண் பறவையின் அழகு இறகுகள் , அவற்றின் கொண்டை 


8 


முதுகெலும்பிகளது கருவியல் 


முதலியனவற்றையும் பாலூட்டிகளது தாக்கும் தன்மை முதலிய 
வற்றையும் கட்டுப்படுத்துகிறது . 


விந்தணுக்கள் : விலங்குகளின் விந்தணுக்கள் உருவத்திலும் 
பருமனிலும் அமைப்பிலும் அதிக வேறுபாடுள்ளவை . இவை , 
நுண்கசை ( சாட்டை ) யுடையவை ( flagellate) . கசையற்றவை 
( non - flagellate ) என இருவகைப்படும் . கசையுடையன , நீள நுண் 
நூல் போன்ற பாகம் ( flagellum ) உடையன . இந்நுண்ணூல் 
போன்ற பாகம் 

கசையற்றவையில் இல்லை . கசையற்ற 
விந்தணுக்கள் சில நண்டுகளில் உண்டு . 


கசையுடைய விந்தணு ( மனித விந்தணு- flagellate sperm ) : 

இதில் 1. தலை , 2. கழுத்து , 3. உடல், 4. வால் என்ற நான்கு 
பாகங்கள் உள . தலை இது 0.005 மி.மீ. நீளம் அல்லது மொத்த 
நீளத்தில் 1/12 பாக நீளம் உடையது . பக்கத் தோற்றத்தில் 
( profile ) அண்ட வடிவமும் , தட்டையான ( flat view ) தோற்றத்தில் 
பேரிக்காய் வடிவமும் உடையது . தலையுள் விந்தணுவின் நிற 


மனித விந்தணு அமைப்பு 
STRUCTURE OF THE HUMAN SPERMATOZOON 

-மேற்பரப்பு உறை - Surface Membrane 
நெகிழ்கோனம் 
( VACUOLE ) 

உச்சி (acrosomex அ ) முன்நுனி உறை 
( Anterior Head cap ) 

பின்உறை( Posterior Nuclearcap ) 
கழுத்து 

கழுத்து நுண்மணி ( Neck Gnanule ) 
Nick 
( BODY ) உடல் 

- மைற்றேக் காண்ட்ரியா ( Mitochondria ) 
ஊடச்சு நுண்ணல்(Axial Filament ) 
நுண்வகாயம் (Annulus ) பின்ஸென்றி 
-யோல் ( Posterior centriole ) 


வாலின் முக்கிய பாகம் (Chief piece 

of tall) 


( abnormal) 
மனிதவிந்தணுக் 

கா , 
- வாலின் பின்பகுதி (End piece of tail) 


படம் 2 ) 


வுடலிகள் ( chromosomes ) க்ரோமோசோம்ஸ் இங்கு நெருக்கமாக 
வைக்கப்பட்டுள்ளன . இது எல்லாப் பாகத்திலும் ஒரே தோற்ற 
முடையது . தலையில் நெகிழ்கோளம் (vacuole ) ஒன்றுண்டு . 
விந்தணுவின் முன்பாகம் குலிலாபோன்ற 

உச்சிப்பாகத்தால் 


புண ரிச் சுரப்பிகள் 


9 


( acrosome) மூடப்பட்டுள்ளது . பின்பாதி , பின் - நியூக்லியர் உறை 
( post nuclear cap)யால் மூடப்பட்டுள்ளது . 


குறுகிய கழுத்தில் : ஒரு கழுத்து மணி ( neck granule ) 
பாகத்தையுடையது . உடம்பு : இது வாலைச் சேர்ந்தது என்பர் . 
உடம்பையும் வாலையும் இணைக்கும் பாகம் ( connecting piece ) 
என்பர் . இது தலையைவிடச் சற்று நீளமானது . இதன் ஒவ்வொரு 
நுனியிலும் ஒவ்வொரு ஸென்றியோல் ( centriole ) உண்டு . பின் 
ஸென்றியோல் ஒரு வளையம்போல் மாறி உள்ளது . இதன் உள் 
மையம் அதாவது அதன் ஊடச்சு நூலில் ( axial filament ) அநேக 
மைற்றோக்கான்ட்ரியா நுண்மணிகள் ( mitochondvial filaments ) 
உண்டு . சிலர் இந் நுண்மணிகள் ஒரு சுருளாக அமைந்துள்ளன 
என்பர் . 


வால் : இதில் இரு பாகங்கள் உள : ( அ) இதன் முதற் 
பாகம் , முதன்மையான பாகம் (chief piece ) என்றழைக்கப்படும் . 
இது விந்தணுவின் முழு நீளத்தில் 3/4 பாக நீளமுடையது . இது 
உயிரணுச் சாறு என்னும் பொருளாலான ( cytoplasmic ) உறையா 
லானது . (ஆ) இறுதிப் பாகம் ( end piece ) இது முன்ஸென்றி 
யோலில் தொடங்குகிறது . இப்பாகம் 12 அதி நுண் நார்களால் 
( fibrils ) ஆனது . 

கசையிலா ( non - flagellate ) விந்தணுக்களும் உண்டு ( படம் 3 ) . 


பத்துக்காலிகள் ( Decapodaof crustacea ) விந்தணு 


அஸ்ற்றேக்கஸ் விந்தணு 

(Astacus fluviatilis) 
இதில் உறை கழத்துப் பாகத்துள் சுருங்கி 


விட்டது 


உஹ . 


முன்பின் 


( capsules 
கழுத்து ப 
தலை 


பின்ஸென்றியோலின் 
பாகங்கள் 
- முன் ஸென்றஸோம 


கழுத்தின் 
புறவளர்ச்சி 

(Process ) 
ஒருடையி ( crustaced ) காலத்தியா 
ஸ்குவாமிஃபெரா( GalatheaSquamifery , 


விந்தனு 


அஸ்ற்றேக்கஸ் விந்தணு 
மேலே இருந்து பார்த்தால் தெரியும் தோற்றம் 
படம் 3 


10 


முதுகெலும்பிகளது கருவியல் 


அண்டப்பை 
முதுகெலும்பிகளில் ஒவ்வொரு வகுப்பின் அண்டப்பையும் 
மாறுபடக்கூடிய தனித் தன்மையுடையது . எலும்பு மீன்களின் 
அண்டப்பையைப் பெண்ணின் உடம்போடு ஒப்பிட்டால் , 
அண்டப்பை மிகப் பெரிது என்றே எண்ண வேண்டியுள்ளது . பிற 
விலங்குகளில் உடம்போடு ஒப்பிட்டால் அண்டப்பைப் பருமன் 
மிகச் சிறிது , இனப் பெருக்கக்காலத்தில் அண்டப்பை குறிப்பிடத் 


அண்டம் 
( OVUM ) | 


1.அண்டநுண்பை (Follicle)பெரிதாகக்காட்டப்பட்டுள்ளது 


அண்ட நுண்பைநீர் 

Liquor 
Folliculi 


அண்டத்தைத் தாங்கும் நுண்குன்று 
(Cumulus oophorus ) 
ஆரை அடுக்கு ( Corona Radiata ) 
துகள் செறிந்த அடுக்கு 
(Stratum granulosum ) 
அண்டதுண்பைஉள்ளுறை 
( ThecaFolliculiinterna ) 
அண்ட நுண்பை வெளியுறை 
Checafolliculi externa ) 
அண்ட நுண்பைக்குழி 
( Antrum ) 


2 3 

4 
ஊட்டீன் அணுக்கள் குருதிக்கட்டி ஃபைப்ரின் இணைக்குமிழையம் 
Lutein ceilg Blood clot (Fibrin . (Connective Tissue ) 

1 + 2 + 3 + 4 = மஞ்சள் 

- திரட்சி ( orpusliteum) 
B 


குந்திக்குழாய்கள் 
(Bloodvessels ) 
அண்டந்தாங்கிழைம் 
(Msovarium ) 


2.பாலூட்டியினக்ராஃபியன் நுண்பை ( Grafian foollicle ) தோற்றம் 
வளர்ச்சி , வெடித்தல் (Ruptum) முதலியவற்றையும் , மஞ்சள்திரட்சியின் 
தோற்றத்தையும் , பிற்போக்கு நிலையையும்( Retrogression) 

காட்டும்படம் . 
படம் 4 


தக்க நிற மாறுதலையுடையது ; மற்ற நாட்களில் சுருங்கி உருக் 
கெட்டாற்போலத் தோன்றும் . அதிகமாக அண்டப்பையின் 
உருவம் வேறுபடும்; தட்டையாயும் அண்ட வடிவமாயும் இருக்கும் , 
பறவையில் அது பல பகுதிகளை புடையது . பொதுவாக அண்டப் 


புணரிச் சுரப்பிகள் 


11 


பைகளை இரு விதமாகப் பிரிக்கலாம் . ( 1 ) நெருக்க அமைப்புள்ள 
அண்டப்பை ( compactovary ) . ( எடுத்துக்காட்டு ) எலும்பு மீன் 
( 2 ) பை போன்ற அண்டப்பை ( sacculavouary ) ( எ.டு. ) ஈரூடக 
வாசிகள் ( amphibia ) . 


அண்டப்பையின் பாகங்கள் : 


( 1 ) உட்பாகம் ( medulla ) : குருதிக் குழாய்கள் , 

ருதிக் குழாய்கள் , நிண நீர்க் 
குழாய்கள் இப்பாகத்திலுள்ளன . | 2 ) வெளிப்பாகம் ( cortex ) : 
இங்கு அநேக அண்டங்கள் வெவ்வேறு வளர்ச்சி நிலையில் காணப் 
படுகின்றன , 

( 3 ) நார் போன்ற வெண்ணிற அடுக்கு (tunica 
albuginea ) . இது அண்டப்பையின் இணைக்குந் தசையடுக்கு ; இது 
மேற் சொன்ன பாகத்தை மூடுகிறது , ( 4 ) இனப்பெருக்க மேலணி 
யிழையம் ( germinal epithelium ) : இது அண்டப்பையின் மேலணி 
யிழையம் . 


அண்டப்பையில் இருவித உயிரணுக்கள் உள : 
பெருக்க அணுக்கள் ( germcells ) , 2 . 

பொதுவான 
உயிரணுக்கள் ( general cells ) . 


1. இனப் 
இழைய 


அண்டப்பையின் துணையுறுப்புகள் : 1. இரு குட்டையான 
புனல் போன்ற குழாய்கள் இவை அடிவயிற்றுக் குழியிலிருந்து 
( peritoneal cavity ) கழிவு நீர் இனப்பெருக்க அறை வழியாக 
( urinogenital sinus ) அண்டங்களை வெளியே கடத்துகின்றன . 
( எ . டு . ) வட்டவாயிகள் ( cyclostomes ) சிலவற்றின் அண்டப்பை 
யுறையே அண்டக் குழாயாகப் பணியாற்றுகிறது 2. கழிவு நீர் 
இனப்பெருக்கப் பொது அறையோடும் ( urinogenital sinus ) அல்லது 
( ovary ) ஒவ்வொரு அண்டப்பையுடனும் இணைக்கப்பட்டிருக்கும் 
குட்டையான அண்டக் குட்டைக்குழாய் ( short sinus - like tube, 
இது எலும்பு மீன்களில் ( teleosts ) உண்டு . 


இரு நீண்ட அண்டக் குழாய்கள் ( oviducal tubes ) : 


அண்டக் குழாய்கள் எலும்பு மீன்கள் ( teleosts ) தவிர பிற 
விலங்குகளில் முன் நுனியில் திறந்திருக்கின் றன . சில விலங்கு 
களில் அண்டக் குழாயின் முன் துளை அண்டப்பையிலிருந்து சற்று 
தூரத்தில் இருக்கிறது ( எ . டு . ) தவளையில் இத்துளைகள் உணவுக் 
குழல் ( oesophagus ) பக்கத்திலுண்டு. பறவை பாம்பு முதலிய 
வற்றில் ஓர் அண்டக்குழாய்தான் உண்டு . தென்னிந்தியாவில் 
ஒரு வகை நீர்ப்பாம்பில் ஒன்று அல்லது இரண்டு அண்டக் 
குழாய்கள் உண்டு . 


112 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பெண் விலங்கின் இனப்பெருக்கத் தொகுதி உடம்பின் பொது 
நிலைமையால் ( பட்டினி ) சீர்குலையலாம் . 

அண்டங்களின் தோற்றம் ( origin of ova) - அண்டப்பையின் 
உள்ளுறையான 

இனப்பெருக்கு மேலணியிழையம் ( genital 
epithelium ) அண்ட அறையினுள் நீட்டிக்கொண்டிருக்கும் விரல் 
போன்ற பாகங்களைத் தோற்றுவிக்கிறது . இவை முதல் நிலை இனப் 
பெருக்கக் கயிறுகள் (primary sex cords ) எனப்படும் . இவற்றுள் 
பாலணுக்கள் உள . இவை விரைவில் மறையவே அவற்றுக்குப் 
பதிலாக இரண்டாம் நிலை இனப்பெருக்கக் கயிறுகள் (secondary 
sex cords ) தோன்றுகின்றன . இவற்றுள்ளே குறைதற் பிரிவு 
( meiosis ) நிகழ்கின்றது . ஒவ்வோர் அண்டமும் இனப்பெருக்கக் 
கயிற்றிலுண்டாகும் பிற உயிரணுக்களால் சூழப்படுகின்றது . இவ் 
வுயிரணுக்களே அண்டநுண்பை (ovarian follicle ) ஆகின்றன . 
இவ்வண்ட நுண்பைகள் உயிரணுக்கள் அண்டத்திற்கு உணவளிக் 
கின்றன . இனப்பெருக்கக்காலத்தில் அண்ட நுண்பைகள் அண்ட 
மேற்பரப்பில் முதிர்ந்து வெடித்து உள்ளிருக்கும் அண்டத்தை 
உடல் வளைக்குள் ( coelom ) அனுப்புகின்றன . பாலூட்டிகளிலும் 
முருந்து மீன்களி ( mammals , elasmubranchs ) லும் வெடித்த 
அண்ட நுண்பைகள் சில நாளைக்குத் தொடர்ந்து இருக்கலாம் . 
அதன் உள்ளிடம் மஞ்சள் நிறப்பொருளால் நிரப்பப்படுகின்றது . 
இதை மஞ்சள் பிண்டம் ( yellow body ) அல்லது ( corpus body) 
என்பார்கள் . 


புணரீகள் தோற்றம் ( gametogenesis) அல்லது புணரிகள் 
முதிர்தல் (maturation of gametes ) புணரிகள் ( gametes) : அல்லது 
பாலணுக்கள் ( sex cells) இருவகையின : 1 . ஆண்புணரி 
அல்லது விந்தணு ( sperm ) 2. பெண்புணரி அல்லது அண்டம் 
( ovum ) சில கீழ்த்தர விலங்குகளில் பிற்காலப்புணரிகள் விலங் 
கின் அதிக இளமைப் பருவத்திலேயே தனிப்படுத்தப்படுகின்றன 
( படம் 5 ) . குறிப்பிட்ட கரு . ஆணா அல்லது பெண்ணா என நாம் 
சந்தேகிக்கும் நிலையிலேயே சற்றுப் பெரிய பரிமாணமுள்ள உயிர 
ணுக்களை நாம் காணலாம் . பிற உயிரணுக்களிலிருந்து வேறுபட்டுச் 
சிறிது பெரிதாயிருக்கும் . இவ்வுயிரணுக்களே பிற்காலப் புணரி 
களாக மாறுகின்றன . விந்தணுப்பையோ அல்லது அண்டட்பையோ 
உண்டாவதற்கு முன்னர் மனிதன் , பிற பாலூட்டிகள் , முதலிய 
வற்றில் இப்புணரிகள் உணவுப்பை ( yolk sacrm ) உள்ளடுக்கில் 
( endoderm ) தோன்றுகின்றன . முதுகுத் தண்டிலிகள் (inverleb 
rates ) உயிரணுக்களாலான பந்து நிலையில் இருக்கும்போதே நாம் 
இப்புணரிகளைக்கண்டு கொள்ளலாம் . ( எ . டு . ) நாக்குப் பூச்சியில் 
- ( ascaris ) பதினாறு உயிரணுக்கள் நிலையிலேயே பதினாறில் ஓருயி 


புணரிச் சுரப்பிகள் 


131 


புணரிகளும் (GAMETES) அவற்றின் சரிதையும் 


பெற்றேரின் புணரிகள் ( Parental Cam: Lee ) 
கருவற்ற அண்டம் ( அ ) இணையுயிர் 

( zygote ) 
இணையுயிர் எண்ணிறந்த உயிரணக் 
களாகப் 

பிரிந்து ஒரு புதிய உமித்யை 

உண்டுபண்ணுகின்றன . 
bobobod 
பாலணு தவிர மற்ற 
உடலணுக்கள் 

O+ சில உயிரணுக்கள் மூலாதாரப் 
Somatic cells 

பாலணுக்கள் ( Primordial sex 

cells ) ஆகின்றன. 
Ob 

66060606 
கருக்கள் (Embryos ) வளர்ந்து பால்வேற்றுமை அடைகின்றன . 


. 


ulcyonia மூலகண்ட 
அணுக்கள் 44 + 23 ) 
மிக இளம் பருவத்தில் 
செயலற்றிருக்கின்றன 


மூல விந்தணுக்கள் (5perina 
Logonia + 4 + A + Y ) மிச 
இளம்பருவத்தில் செயலர் 
றுள்ளன . 


பெருகும் நிலை 


இளமைப் பருவத்தில் Multiplication 

இளம் பதவத்தில் , 
Phase 

நலவிந்தணுக்கள் 
நாமதமாகசில சமயத்தில் 

பல்கிப் பெருதகின்றன.. 
சலவாகப் பெருகு . 
கின்றன 
முதனிலை அண்டம் பெரிதாகும் நிக 

( Growth Phase) 

முதனிலை விந்தணு ( Primary 
Primary oocyte 

Spermatocyte 44 + x + Y ) 

Reduction Divi 
இரண்டாம் நிலை 

sion 

* இரண்டாம் நிலை விந்தணு 
அண்ட அணு 

குறைப்பிரிவு 

22 + X ONY( Secondary 
Secondary oocyte 

Spermatocyte ) 
22 + X . 
இது சாதாரணமாகப் 
முதல் நுருவ அது . 

நான்கு ஈற்றயல் விந்தணுக்கள் 

Four spermatid 22 + foeY 
பிளவு படுவ சில் 

2 

சாதாரண விந்தணுவாக மாறும் 
இரண்டாம் துருவ 

(Spermiogenesis) 
அணுக்கள் 

விந்தணுக்கள் 
P Polar Bodies அண்டம் 

(Spermatozoa ) 
விந்தணு 
படம் 5 


ரணு பிற்காலப் புணரிகளாகும் உயிரணுக்களையே உண்டுபண்ணு 
கிறது . பின்பு இவை தமது சரியான இருப்பிடமாகிய புணரிப்பை 
கட்குச் (gonads) செல்கின்றன . 


படம் ( 1 ) எவ்வாறு பிற்காலப்புணரிகள் கருவின் இளமை 
நிலையிலே உடம்பு உயிரணுக்களிலிருந்து ( somatic cells ) தனிப் 
படுத்தப்படுகின்றன என்பதையும் பின்பு அவை என்ன மாறுதல் 
களை யடைந்து புணரிகளாகின்றன வென்பதையும் காட்டுகின்றது . 
இப்பாலணுக்கள் மூல முதலான பாலணுக்கள் ( primordial sex 


முதுகெலும்பிகளது கருவியல் 
( cells ) ஆகின்றன . இவை ஆணின் விந்தணுப்பையி லோ ( testis 
அல்லது பெண்ணின் அண்டப்பையிலோ ( ovary ) செயலாற்றாது 
இருக்கின்றன . விலங்கு முதிர்பருவம் அடைந்ததும் மூல முதலான 
அணுக்கள் பல்கிப் பெருகுகின்றன . இவை ஆண் விலங்கில் 
மூல விந்தணுக்களையும் ( spermatogonia) பெண்ணில் பெண் மூல 
அண்ட அணுக்களையும் ( oogonia ) உண்டாக்குகின்றன . இம்மூல 
அணுக்களும் பெரு தகின்றன . இது பெருகும் நிலை ( multiplication 
phase ) எனப்படும் . பின்பு மூலப் பாலணுக்கள் சற்றுப் பெரியனவா 
கின்றன . 

இந்நிலை வளர் நிலை (growth phase) எனப்படும் . பின்பு 
இவை ஆண் விலங்கில் முதல் நிலை விந்தணுவாகவும் ( primary 
spermatocytes ) பெண்விலங்கில் முதல் நிலை அண்ட அணுவாகவும் 
( ooeytes ) ஆகின்றன . இவற்றில் பின்னால் நிகழும் மாறுதல்கள் 
படத்தில் தெளிவாக்கப்பட்டுள்ளன . 

பின்பு முதிர்தல் பிரிவு ( maturation division ) அல்லது 
குறை தற் பிரிவு ( reduction division ) தொடர் கிறது . முதிர்தல் 
பிரிதல் அல்லது பிளவு இரண்டு கட்டங்களில் நிகழ்கின்றது . முதற் 
பிரிதல் குறைதற் பிரிதல் (reduction division ) எனப்படும் . 
ஏனெனில் , இப்பிரிவின்போது ஒவ்வொரு நிறவுடலியும் இரண்டா 
கப் பிளப்பதில்லை . ஆகவே , ஓருயிரணு இரண்டாகப் பிள்ளும் 
போது ஒவ்வொரு சேய் அணுவும் ( daughter cell ) பாதி எண் 
ணுள்ள நிறவுடலிகளை அடைகிறது . ஆகையால் , 2n நிறவுடலிகள் 
(chromosomes ) n ( chromosomes ) நிறவுடலிகள் ஆகின்றன . 

இரண்டாவது முதிர்தல் பிளவு சமபாதி பிளவு எனப்படும் . 
ஏனெனில் , ஒவ்வொரு நிறவுடலியும் நீள வசமாய் இரண்டாகப் 
பிளத்தலால் ஒவ்வொரு சேய் அணுவுக்கும் பாதி எண்ணுள்ள 
நிறவுடலி கிடைக்கும் . 


எல்லா மூலப் பாலணுக்களும் புணரியாக முடியாது ; ஏனெனில் , 
அவற்றில் சில தங்கள் உணவை மற்ற மூலப் பாலணுக்களுக்களித்து 
விட்டு அவற்றின் பாது காப்பளராகப் பணியாற்றுகின்றன . ஆண் 
புணரிகளில் உணவு கிடையாது . ஆனால் , பெண் புணரியில் அதிக 
உணவு சேமித்து வைக்கப்படுகிறது . ஆண் உயிரியில் எந்த 
மூலப் பாலணுவும் பருவமுற்ற புணரியாக மாறலாம் . ஆனால் , பெண் 
மூலப் பாலணுக்களிலே அநேகம் தங்களை ஒறுத்து மற்றவைக்கு 
உணவூட்டுகின்றன . ஏனெனில் , இரு குறைதற் பிரிவால் 
( reduction division) மூலப் பெண்புணரிகள் செயலாற்றா. மூன்று 
துருவ அணுக்களாகவும் ஒரு முதிர்ச்சியுற்ற பெண்புணரியாகவும் 
மாறுகின்றது . ஆனால் , ஒரு மூல ஆண் புணரி நான்கு புணரிகளைத் 
தோற்றுவிக்கின்றது . 


புணரிச் சுரப்பிகள் 


15 


ஈற்றயல் நிலை விந்தணு (spermat.d ) சாதாரண விந்தணு 
( spermatozoa ) ஆவதை , விந்தணு மாற்றம் ( spermiogenesis ) 
என்பர் . சிதறியிருக்கும் கால்கை ( golgi ) நுண்துகள் சேர்ந்து 
உட்கருவின் ஒரு பக்கம் தோன்றுகின்றன . அதே சமயத்தில் 
கால்கை மணி ( bead ) ஒரு நெகிழ் கோளத்தில் தோன்றி விந்தணு 
வின் முன்னுனி யுடலி (acrosome ) அல்லது முன்னுனியுறை 
( anterior nuclear cap) யாக அமைகிறது . அச் சமயத்திலேயே 
உட்கருவின் பின்னுனியில் பின் மூடி ( posterior nuclear cap ) 
உண்டாகின்றது . 


பின்னுனி உறை வளர்ந்து முன்னுனி யுறையோடு சேர் 
கிறது . நெகிழ் கோளத்தில் கால்கைப் பொருள் பிரிந்து மறை 
கிறது . 

இதற்கிடையில் மையத்திரள்கள் ( centrioles) உட் 
கருவுக்கும் , கால்கை அப்பரேட்டஸ் ( golgi apparatus ) அல்லது 
கால்கைத் தொகுதிக்கும் இடையிலிருந்து புறப்பட்டு உயிரணுச் 
சாற்றின் ஓரத்திற்குச் செல்கிறது . இவை இரண்டிலுமிருந்து நுண் 
சாட்டை (flagellum ) உண்டாகின்றது . எல்லாவற்றிற்கும் வெளியே 
உள்ள மையத்திரள் ( centriole ) ஸென்றியோல் ஒரு வளைய உரு 
அடைந்து இரண்டும் சேர்ந்து உட்கருவை நோக்கி மூல முன்னுனி 
யுடலிக்கு எதிராகச் செல்கின்றன . மற்ற முன் மையத்திரள் 
நுண்மணியாகவே உட்கருப்பக்கத்தில் ( centriole ) அமைகிறது . 
உயிரணுச் சாற்றில் சிதறியிருந்த மைற்றோக்கான்ட்ரியா நுண் 
மணிகள் இரு மையத்திரள்களுக்குமிடையே உள்ள பாகத்தில் 
நுண் சாட்டையைச் சுற்றி அமைகின்றன . விந்தணுவின் அமைப் 
பையும் பாகங்களையும் பார்க்கவும் . 


குறைதற் பிரிவின் விளைவுகள் : 

பாலணுக்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து இணையுயிரி ( zygote ) 
உண்டாக்கவேண்டுமானால் க்ரோமோசோம் ( நிறவுடலிகள் ) 
எண்ணிக்கையில் பாதியாக வேண்டும் . மனிதனின் உயிரணுவில் 
46 நிறவுட லிகள் ( chromosomes ) உண்டு . இது இரட்டை எண் 
( diploidnumber - 2n ) என்பார்கள் . புணரிகளில் ( gametes ) அது 
பா தியாகக் குறைகிறது . ஆகையால் , புணரிகளில் உள்ள க்ரோமோ 
சோம் எண்கள் புணரி எண் (gametic number ) அல்லது பாதி 
எண் ( haploid number ( n ) என்பார்கள் . இவ்வாறு நிறவுடலி 
எண்ணிக்கை பாதியாகவிட்டால் ஒவ்வொரு தலைமுறையிலும் 
நிறவுடலி எண் இருமடங்காகிக்கொண்டே செல்லும் . இவ்வாறு 
ஒரு பரணியில் ( fern ) நிகழ்கின்றது . இவ்வாறு நிகழ்வதால் 
இப்பரணியின் பின் சந்ததிகள் குட்டையாகின்றன . 

சின்னாட் 
களுக்கே அவை வாழ முடியும் . 


18 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இரண்டாவதாகக் குறைதற் பிரிவின்போது எழும் ஒவ்வொரு 
சேய் அணுவும் (daughter cell) இரு தொகுதி நிறவுடலிகளுக்குப் 
( 2n ) பதிலாக ஒரு முழு நிறைவான தொகுதி (n ) நிறவுடலிகளை 
யடைகின்றது . ஏனெனில் , ஒவ்வொரு சோடியிலுமுள்ள நிற 
வுடலிகள் இரண்டாய்ப் பிரிந்து வெவ்வேறு அணுக்கள் புணரிக்குச் 
செல்கின்றன . இதன் பயனாக , புதுப்புது மரபணுக் கூட்டுறவுகள் 
(gene combinations ) ஏற்படுகின்றன . புதுப்புது மரபணுக் 
கூட்டுறவுகள் உயிரினங்களிற் காணப்படும் வேறுபாட்டுக்கு 
ஆதாரமாகும் . மனிதனில் மாத்திரம் ஏறக்குறைய 17 மில்லியன் 
மரபணுக் கூட்டங்கள் ஏற்பட முடியும் . பின்னும் குறைதற் பிரிவின் 
போது ஒரு சோடி நிறவுடலிகள் கூடிவரும்போது ஒரு நிறவுடலியி 
லுள்ள மரபி அடுத்த நிறவுடலிக்குச் செல்லலாம் . இதை ஆங்கிலத் 
திற் ( cross over) என்பார்கள் . இது இங்கு வர்ணிக்கப்படவில்லை . 
இதனாலும் 

கூட்டுறவுகள் ( genic ) combinations) 
அதிகரிக்கலாம் . ஆகையால் , குறைதற்பிரிவு மரபுக் குணங்களின் 
அமைப்பு மாறுபாட்டுக்கு ( variation in hereditary pattern ) 
அடிப்படையாக உள்ளது . 


மரபிக் 


கேள்விகள் 
1. பாலூட்டிகளது அண்டப் பையைப்பற்றி எழுது . 
2. குறைதற் பிரிவின் பயனென்ன ? 
3. சாதாரணப் பிரிவிற்கும் குறைதற் பிரிவுக்குமுள்ள 

வேறுபாடுகள் யாவை ? 


3. அண்டங்களும் அவை 

கருவுறலும் 
( Eggs and Fertization ) 


முதிர்ந்த அண்டம் சற்றுப் பெரிதாயிருந்தாலும் அதன் இறுதிப் 
பரிமாணம் அண்டத்தில் அடங்கியுள்ள கரு உணவின் அளவைச் 
சார்ந்தது . சுண்டெலியின் அண்டம் மிகச் சிறிது . 0.07 மி . மீ . 
அளவுள்ளது . சுறா. பறவை இவற்றின் அண்டங்கள் மிகப் 
பெரியவை . விலங்குகளது அண்டம் உருண்டை உருவமுடையது . 
சாதாரண உயிரணுக்களில் உள்ள எல்லா ஆக்கக் கூறுகளும் 
இதிலும் உள . 


கருவுண ( yolk ) வில் கொழுப்பு , அல்புமின் ( albumin ) 
முதலியன உண்டு . இவை உயிரணுச் சாற்றினால் (cytoplasm) 
உண்டாக்கப்பட்டு நுண்மணிகளாகச் ( granules ) சேமித்து வைக் 
கப்பட்டுள்ளன . கருவுணவில்லாத அண்டமே இல்லை எனலாம் . 
ஆகையால் , அண்டங்களைக் கருவுணவு அளவு , அது இருக்கும் 
இடம் முதலியவற்றை அடிப்படையிலேயே பாகுபாடு செய்யலாம் . 


( 1 ) மிகச் சிறிய கருவுணவுள்ள அண்டங்களில் இவ் வுணவு 
ஒரே சீராகச் சமமாய் அண்டத்தின் எல்லாப் பாகங்களிலும் 
பரவியுள்ளது . இவ் வண்டத்தைச் சம உணவுப் பரப்பு ( isolecthal ) 
அண்டம் என்பார்கள் . கீழ்த்தரப் பாலூட்டிகள் தவிர பிற 
எல்லாப் பாலூட்டிகளது அண்டங்களிலும் முதுகு நாணிலா விலங் 
குகளின் முட்டைகளிலும் இவ்வண்டங்கள் காணப்படுகின்றன . 
இவ்வண்டத்தில் கருவுணவு 

மிகக் 

குறைவாக இருப்பதால் 
கருவுணவிலா அண்டம் (alecithal egg ) என்றும் இவ்விடத்துக்குப் 
பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது . 


( 2) சில அண்டங்களில் அண்டத்தின் ஒரு முனையில் அண்ட 
உணவு மண்டியிருத்தலால் , இவ்வண்டத்தை ஒரு முனை உணவு 


மு. க . - 2 


18 


முதுகெலும்பிகளது கருவியல் 


அண்டம் ( telolecithal egg) என்பார்கள் . அநேக முதுகு நாணிலா 
விலங்குகளிலும் பையுடைப் பாலூட்டிகளுக்குக் ( marsupials ) 
கீழாக உள்ள பாலூட்டிகளிலும் இவ்வண்டம் காணப்படும் . மீன் 
அண்டமும் இவ்வண்டத்துக்கு எடுத்துக் காட்டாகும் . 


கரு உணவும்( VOLK ),விலங்குமலர்ச்சியில்அதன் வேலையும் 

1 ஆம்ஃபியாக்ஸஸ் 


கொஞ்சக்கரு உணவு 
சமமாகப்பரவியிருக் 
கும் அண்டம் 
Isolecithal Egg COR ) 
Homotecithal Egg 

al 


இரு உயிரணுக்க்க 
ளாகப் பிரிகிறது 


corata 


கருக்கோளக் 


குழி 


D 


C 


GASTROCDEL 
கருக்கோளக்குழி 

ஈரடுக்குயிரி ஆதலில் 
AMPHIOXUS 

AMPHIOXUS (Gastrulation)உன்மடிதல் 
நடு மத்தியிலுள்ளது (invagination) பெரும் பங்கு 

கொள்கிறது . 
மிதமான கருஉணவு 

2 தவளை 

ஆ உணவு அண்டப் 
ஒருமுனையில்உள்ள 

பிளவைத் சடுப்பதால் 
அண்டம் 

உணவுத் துருவ அணுக் 
(Mesolecithal egg) 

கள் பெரிதாகவும் ,விலங் 
d குத்துருவ அணுக்கள் 

சிறியவையாய், சீக்கிர் 

மாய்ப் பிளவுபடுகின்றன 
உணவுத்துரு 

கருக்கோளக் 
வத்தில் சீர்திக 
உணவு இதப்பு . 

( BLASTO . 

COELE ) 
தால் கருக்கோள் 
விட்டு விலகி 
(Eccentric ) | 

மூலாதாரஉணவுக்குழல் 
இருக்கிறது கருக்கோளக்குழிசிறியது மூவருக்கு உயிரி (Gastrocoel ( ar ) 

ஆதல Gastrulation ) Archenteron ) 
உள்மடிதல் முறையில்(invagination ) 
முடியாது . ஆகையால் மேல்படர்தல் 
(Epiloly ) முறையினும்உயிரணுக்கள் 
உள்நோக்கி உருளல் (Involution ) 

முறையிலும் கருமுவடுக்குயிராகிறது 
படம் : 6 


க்குழியையும் V 


D 


( 8 ) மத்தியில் உணவுள்ள அண்டம் ( centrolecithal egg ) 
இதில் கருவுணவு மத்தியிலும் உயிர்முதற்பொருள் அதைச் 
சுற்றிலும் அமைந்துள்ளது . இவ்வகை அண்டம் மூட்டுக் காலிகளி 
( arthro poda ) ல் உண்டு . 


( 4 ) சிறிது உணவுப் பொருள் உள்ள அண்டம் ( oligo 
lccithal egg ) எனப்படும் ( எ.டு. ) ஆம்பியாக்ஸஸ் ( balinshy 
P. 28). 


அண்டங்களும் அவை கருவுறலும் 


3பறவை 


தருவட்டம் (Blastoderm) 


வெளியடுக்கு (Ectoderm) 


கருஉணவு YOIK 

உள்ளடுக்கு பறவைஅண்டத்தில்உயிர்ப்பொருள்கருக்கோளக்குழி 

-(Endoderm) ஒருதுருவத்திலுள்ளதால்அச்சிறிய 

CBlastocoele) 

மூலாதார்உணவுக்குழல்நடுவடுக்கு கருஉணவு 

(PrimitiveGut)(Mesoderm) இடத்தில்மாத்திரம்பிளவு"cleavage),(Palk) நிகழ்கிறது.பறவைஅண்டம்(Telblecithal 

கருஉணவுஅதிகமாயிருப்பதால்உள்மடிதலோஅல்லது E99)என்றழைக்கப்படுகிறது. 

உள்ளுருளுதல்முறையோசாத்தியப்படாது.ஆகையால் பறவைகளில்அடுக்குப்பிரிதல்(pelamination) 

முறையில் மூவடுக்குயிரியாதல்(Gastrulation)நிகழ்கிறது. 


படம்:7 


20 


முதுகெலும்பிகளது கருவியல் 


மான 


(5 ) மிதமான அளவுள்ள உணவுடைய அண்டம் ( mesol 
ecithal egg) இம் முட்டைகள் சற்றுப்பெரிதாயிருக்கின்றன . மித 

அளவுள்ள கருவுணவு , முட்டையில் கீழ்ப் பாதியில் 
இருக்கிறது . 

ஆனால் , உயிர் முதற்பொருள் மேல் முனையில் 
இருக்கிறது . ( எ . டு . ) தவளை . ஆனால் , நெல்சன் ( பக்கம் 292) 
இவ்வண்டத்தை, ஒரு முனை உணவு அண்டம் ( telolecithal egg ) 
என்கிறார் . ஆகையால் , தவளையின் 

முட்டையில் 

கருவுண 
விருக்கும் முனையை உணவு முனை ( vegetal pole ) என்றும் உயிர்ப் 
பொருள் இருக்கும் முனையை விலங்குமுனை ( animal pole ) 
என்றும் அழைப்பர் உயிரியல் வல்லுநர் . இம் முட்டை தவளை , 
வாலுள்ள ஈருடக வாசிகள் ( urodele ) சுவாசப்பை மீன்களிலும் 
( lung fishes) முள் தடுப்பு மீன்களிலும் ( action opterygit) காணப் 
படுகிறது . 


அண்டங்களில் நிறப்பொருள் 

உண்டு . 

முட்கள் உள்ள 
( echinoid) ( எக்கினோ டெர்மைச் சேர்ந்தவை ) இன விலங்கின் 
அண்டத்தில் நிறப்பொருள் அண்டத்துள்ளே சீராகச் சமமாய்ப் 
பரவியிருக்கிறது . தவளையண்டத்தில் கரு நிறப் பொருட்கள் 
அண்டத்தின் புறப்பரப்பில் காணப்படுகிறது . ஆனால் , அண் 
ட. த்தின்கீழ் மூன்றில் ஒரு பாகத்தில் நிறப்பொருள் இல்லை . 


அண்டத்தின் உறைகள் ( Egg Membranes) மூவகையின : 

( 1 ) முதனிலை - மெல்லுறை ( primary men brane ) இது அண்ட 
வெளிப் பரப்பை மூடிக் கொண்டிருக்கும் . இது விற்றலைன் உறை 
(vitelline membrane ) என்றும் அல்லது ப்ளாஸ்மா உறையென்றும் 
அழைக்கப்படும் ( plasma membrane ) . கருவுறல் நிகழ்ந்தபின் 
இன்னொரு மெல்லுறை , கருத்தரித்தல் - பின் மெல்லுறை (fertiliz 
ation membrane ) உண்டாகின்றது . இவை இரண்டும் அண்டத் 
தாலே உண்டாக்கப்படுகின்றன . அநேக கடல் விலங்குகளது 
உணவு சமப் பரப்புள்ள அண்டங்களில் , உயிரற்ற , சளிப்போன்ற 
பொருள் ஒரு 

நீரீஸ் (nereis ) என்ற 
பலமுள் மயிருடைய ( polychaete ) வளையப் புழுக்களில் இச் சளிப் 
போன்ற படலத்தில் உயிர்ப் பொருளாலான நுண்ணிழைகள் 
காணப்படுகின்றன . 


படலமாக 


உள்ளது . 


( 2 ) இரண்டாவது நிலை மெல்லுறைகள் (secondary memb 
ranes ) இவை சற்று உறமாகவும் , பொருளூடுருவாதவாறும் அமைந் 
துள்ளன . இவ்வுறை பூச்சிகளது அண்டங்களிலும் வட்டவாயி 
களது ( cyclostomes ) அண்டங்களிலும் உள்ள கோரியன் (chorion) 
என்ற உறை . இவ்வுரையில் விந்தணு நுழைய ஒன்று அல்லது 


அண்டங்களும் அவை கருவுறலும் 


21 


இரண்டு நுண்துளைகளும் ( micropyle ) உண்டு . இரண்டாவது நிலை 
உறைகள் அண்டப் பையில் அண்டம் உண்டாகும் நுண் பையின் 
( follicle) உயிரணுக்களால் உண்டாகின்றன . இவ் வுறையைப் 
பற்றிக் கருத்து ஒற்றுமை கிடையாது ; ஏனெனில் , நெல்சன் ( Nel 
sen ) என்பார் , இதுவும் மூலாதார அண்டத்தின் ( oocyte ) மேற் 
பரப்பிலிருந்து உண்டாகின்றது என்று ஆணித்தரமாகச் சொல் 
கிறார் ( Nelsen p. 165) . பின்னும் , பாலூட்டிகளது அண்டங்களிற் 
காணப்படும் தெளிவான உறையும் ( zonapellucida , oocyte ) 
மூலாதார அண்டத்தின் விளை பொருள் என்கிறார் நெல்சன் . 


ஆனால் , பாலூட்டிகளிற் காணப்படும் ஆரையடுக்கு ( zona 
radiata) மூலாதார அண்ட உயிர்ப் பொருளாலும் ( ooplasm ) 
அல்லது அண்ட நுண்பை உயிரணுக்களாலும் உண்டாக்கப்படு 
கின்றன என்று கருதுகிறார் அவர் . 


( 3 ) மூன்றாவது நிலை அண்ட உறைகள் ( tertiary memb 
ranes ) ஒன்று , அல்லது அதற்கு மேற்பட்ட மூன்றாவது நிலை 
உறைகள் , அண்டம் அண்டக் குழாயில் பயணம் செய்யும் போது 
அதனைப் போர்த்துகின்றன . ( எ.டு. ) பறவை , ஊர்வன முதலி 
யவற்றின் முட்களிலுள்ள அல்புமின் , ஓட்டுறை (shell membrane ) 

(shell ) முதலியன . சுறாமீனின் (dog fish ) உறுதியான 
அண்ட உறை , கடற்கன்னியின் பணப்பை (mermaid s purse ) இவ் 
வகையைச் சேர்ந்தவை . 


அண்டத்தின் திசை அமைப்பு (Orientation of the Egg ) : 

அண்டமும் அதன் கருவும் வெவ்வேறு திசைகளில் அமைய 
லாம் . சாதாரணமாக உட் கருவும் ( nucleus) அதைச் சுற்றியுள்ள 
உயிரன் 

ரணுப்பொருள் அல்லது 5000DBÚLGUTGULD ( cytoplasm ) 
அண்டத்தில் எவ்விடத்திலுண்டோ , அவ்விடம் விலங்குத் து ருவம் 
( animal pole ) என்றழைக்கப்படும் . விலங்குத் துருவத்திற்கு 
எதிர்த் திசையில் இருப்பது உணவுத் துருவம் ( vegetal pole ) இவ் 
விரு துருவங்களையும் இணைக்கும் கற்பனைக் ( imaginary line) 
கோடு , உயிர்பொருள் -உணவு ஊடச்சு ( animal - vegetal axis ) 
எனப்படும் . பொதுவாக விலங்குத் துருவம் மேலேயும் , உணவுத் 
துருவம் அதற்குக் கீழேயும் இருக்கலாம் . ஆகையால் , உயிர்ப் 
பொருள் -உணவு ஊடச்சு , செங்குத்தாக ( vertical ) உள்ளது 
என்று சொல்வது மரபு வழக்கு . இதனால் விலங்குத் துருவப் 
பரப்பு கரு முதுகுப் பாகமாகும் அல்லது உணவுத் துருவப் பரப்பு 
ஆகும் என்றும் கருவின் அச்சும் முட்டையின் அச்சும் ஒன்ற 
யிருக்குமென்றும் எண்ணிவதற்கு இ - மேயி ல்லை . இவ்வுண்மையை 


22 


முதுகெலும்பிகளது கருவியல் 


நம்மனதில் பதியவைத்துக் கொண்டால் அண்டத்தின் 
அச்சையும் கருவின் தொடக்க நிலை மலர்ச்சியில்உள்ள கருவின் 
( development ) அச்சையும் , கருவின் பின்னிலைமைகளின் அச்சை 
யும் ஒப்பிடலாம். அதாவது அண்டத்தின் பிற்கால முன் , பின் 


விலங்குத் துருவம் 
கருவின் முன் நுனி (Animal pole ) 


கருவயிற்றுப் 

பக்கம் 
( ventral ) 


கருவின் 
முதுகுப்பக்கம் 
(Dorsal) 


கதவின்வால் நுனி 
கரு உணவுத்துருவம் Posterior ) 

(vegetal Pole ) 
அண்டத்தின் ஊடச்சும் 

( AXIS ) 
பிற்காலக் கருவின் அச்சும் 

படம் : 8 


முதுகுப்பக்க , வயிற்றுப் பக்க பாகங்களையும் கருவின் முன் , பின் , 
முதுகுப்பக்க , வயிற்றுப் பக்க பாகங்களையும் ஒப்பிடலாம் . கரு . 
முதற் குடலி( gastrula ) யாகும்போது , பெரும்பாலான விலங்கு 
களில் உள்ளடுக்கு (endoderm ) முதுகு நாண் ( chorda ) நடுவடுக்கு 
( meso - derm ) முதலியன வெளியடுக்கால் ( ectoderm ) சூழப்படு 


கிறது . 


மேற் சொன்ன பாகங்கள் , கருப்பரப்பில் தங்கள் இருப் 
பிடத்தைவிட்டு இடம் பெயர்கின்றன . அதாவது கருவின் பின் 
நுனியிலிருக்கும் கருக்கோளத் துளை ( blastopore ) அல்லது அதற்குச் 
சமமான இடத்திலிருந்து இடம் பெயர்ந்து உள்ளே செல்கின்றன . 
இதன் விளைவாக , 

உள்ளே 

செல்லும் முதல் பொருள்கள் 
உயிரணுக்கள் , கருவின் முன் நுனியில் அமர்கின்றன . கடைசியில் 
உள்ளே வரும் உயிரணுக்கள் கருவின் பின்பாகத்திலிருக்கின்றன . 
ஆகையால் , இந்தக் கருவை அமைக்கும் இயக்கங் களால் 
( formative movements ) நடுவடுக்கு பிற்கால முதுகு 
( notochord ) உள்ளடுக்கு முதலியவை திசைமாறி யமைகின்றன . 


நாண் 


அண்டங்களின் உயிர் மூலப்பொருள் ஆக்கம் பற்றி இரு 
கொள்கை உண்டு . 


அண்டஉயிர்மூலப்பொருள்(PROTOPLASM)பற்றியகொள்கைகள் (THEORIESOFORGANIZATIONOFPROTOPLASMOFEGG) வி. 

விது 


வி.து 


படு 


வெ.அ 


வெ.அ 


(GRADIENTOFANIMAL FACTOR). விலங்குப்பொருள் ஏற்றஇறக்க வர்ட்டம் 


A86 A7B2 A6B3| A584. A465. A3661 A287| AI08) 


அண்டங்களும் அவை கருவுறலும் 


2. 


அ. 


2.அ 


அ0ந.அ.உது. 

(GRADIENTOFVEGETAL 

FACTOR). அளவுவேறுபாடுகொள்கைதன்மைவேறுபாடுகொள்கை, 

கருஉணவுப்பொருள்களில் 

(VEGETALFACTORS)ஏற்றஇறக்கவாட்டம் 

(QUALITATIVEDIFFERENCES) (QUANTITATIVETHEORY). 

ஒருபொருளில்(எ.டு) அ QUALITATIVETHEORY:உருணைஇருபொருள்கொள்கை: என்றபொருளின்அளவுஉயிர்ப்டாக்கும்பொருள்(MORPHOGENEஇருபொருள்களின்வளர்-சிதை பொருளில்(PROTOPLASM)வேறு-TICSUBSTANCES)தன்மைவேறுமாற்றஏற்றஇறக்கமாறு படுகிறது. 

படுகிறது.எ.டுவெ.அ:உ.அ;பாட்டுக்குத்AXIALGRADIENT) ந.அ.என்றவேதியல்தன்மைதகுந்தவாறுஅண்டப்பாகங் யில்மாறுபடுகின்றமையால்-கள்மலர்கின்றன(DEVELOP) அவைமுறையேவெளியருக்கு,இதுஆங்கிலத்தில்(Two உள்ளடுக்கு,நடுவடுக்கு,உண்FACTORHYPOTHESIS)எனப். -டாக்குகின்றன. 

படும். 
குறிப்பு:து=உணவுத்துருவம்.(vECTALPOLE) வி.து=விலங்குத்துருவம்(ANIMALPOLE) 

படம்:9 


. 


83) 


24 


முதுகெலும்பிகளது கருவியல் 


கருவுறல் என்றால் என்ன ? 

கருவுறல் ( fertilization ) பற்றிப் பலர் விளக்கங்கள் தந்துள் 
ளனர். 


நிலையமைதியுடைய அல்லது செயலற்ற (inactive ) அண்டத் 
தைத் தூண்டிச் செயற்படச்செய்தல் ( activation of egg from a 
static to a dyanamic state ) கருவுறல் என்பது சிலர் கருத்து . 


அண்டமும் ஆண்புணரியும் இரண்டறக் கலந்து ( fusior or 
syngamy) ஓர் இணையுயிர் (zygote ) உண்டாக்குதல் கருவுறல் 
( fertilization ) என்பது சிலரது முடிபு . 

ஆண்புணரி அண்டத்தைத் தூண்டலும் அதனால் தன்னிட 
முள்ள மரபுப் பொருளை ( hereditary material ) அண்டத்துள் சேர்ப் 
பதுமே கருவுறல் என்கிறார் ராத்ஷைல்டு ( Rothschild ) . இவர் இத் 
துறையில் ஆராய்ச்சி நடத்தும் பழுத்த பேரறிஞர் . 


இது நான்கு கட்டங்களில் நடைபெறுகின்றது : 

( 1 ) அண்டத்தை ஊடுருவிச் செல்லல் ( penetration of ovum ) 
( 2 ) விந்தணு அண்டத்தைத் தூண்டல் ( activation of egg ) . 
( 3 ) அண்டமும் விந்தணுவும் ஒன்றுதல் ( union of spermand 
ovum ) , ( 4 ) அண்டத்தின் உள் மாறுதல்கள் (internal changes 
inthe egg). 


அண்டம் , விந்தணுவை வரவேற்கவேண்டும் ; அதே 
சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட விந்தணுவை நுழையவிடக் 
கூடாது . விந்தணு அண்டத்தைத் துளைத்து உள்ளே செல்ல 
வேண்டியிருக்கிறது . ஆகையால் , புணரிகள் ஒன்றை யொன்று 
ஊக்கும் பொருளை யுண்டுபண்ணுகின்றன . அண்டம் உண்டு 
பண்ணும் 

பொருளுக்கு ( fertilizin ) என்றும் விந்தணு உண்டு 
பண்ணும் பொருளுக்கு ( antifertilizin ) என்றும் பெயர்கள் தரப் 
பட்டுள்ளன . சிலர் இவற்றை முறையே ( synagamones ) என்றும் 
( androgamones ) என்றும் அழைக்கிறார்கள் . இவற்றின் வேலைகளைப் 
பற்றிக் கருத்தொற்றுமை குறைவாகவே யிருக்கிறது . ( Rothschild 
and Pincus ) என்ற இருவரும் இத்துறையில் பல அரிய ஆராய்ச் 
சிகள் செய்துள்ளார்கள் . 


விந்தணு அண்டத்தை ஊடுருவல் : விந்தணு அண்டத்தைக் 
குறிப்பின்றிச் ( atrandom ) சந்திக்கிறது . ஆணுயிரி அதிக விதந் 
ணுக்களைத் தன்னுடலிலிருந்து வெளியேற்றுவதால் ஒன்றாகிலும் 


அண்டங்களும் அவை கருவுறலும் 


25 


அநேக விந்தனுக்கள் 
அண்டத்தைஅணுகினாலும் , 
ஒரு விந்தனுதான் அண்டத்தால் 
ஏற்றுக் கொள்ளப்படும் 


சன்டத்தோடி ஒட்டிய 

விந்தணு 
1 


அண்ட உட்கரு 


கருவுறல் கூம்பு 
( FERTILIZATION CONE ) 


வேண்டா விந்தணு 

(Rejected sperm 
பிற அண்டங்கள் நுஜவைத்தடுக்க 
அண்டத்துள் நிகழும் அது போன்ற மாறுதல்கள் 

(Wave of Negativity 


முழுவதும் உட்செல்வா 

விந்தணு 
2 


--வெளியேவிப்பட்டவிந்தனும் 

வால் 
விந்தணு உட்கரு 
(Sperm nucleus) 
அண்ட உட்கக 
( Egg nucleus ) 

3 


9 


கருவுறல் சவ்வு 
(Fertilization 

Membrane ) 
தோன்றுகிறது . 


கருவுறலின் போது நிகழும் மாறுதல்கள் 


ப : 10 


அண்டத்தின்மீது மோதநேரிடும் . அண்டத்துடன் விந்தணு 
தொடர்பு கொண்டவுடன் பரஸ்பர வேதியல் செய்கைகளால் அது 
அண்டத்துடன் ஒட்டிக்கொள்கிறது . கடல்வாழ் நாணிலிகளி 
டையே ( nonchordates ) விந்தணுவும் அண்டமும் ஒன்றையொன்று 
செயற்படச் செய்யும் ஊக்கிப் பொருட்களை யுண்டுபண்ணுகின்றன . 
இவை ஆண் புணரியின் ஊக்கிகள் ( andragamones ) பெண் புணரி 
ஊக்கிகள் 

! gynagamones ) என இருவகைப்படும் . இவ்வூக்கிப் 
பொருள்களைக் கருவுறலூக் திகள் என் கின்றனர் . பெண்ணூக்கி 
( gynagamone I ) ஆண் புணரிகளை நன்கு நீந்தத் தூண்டுகிறது . 
பெண்ணுக்கி 1 | gynagamone Il ) ஆண் புணரியை அண்டத் 
தோடு ஒட்டிக் 

கொள்ளக் ( agglutinate ) கூடியதாக்குகிறது . 
இதே பெண்ணுக்கி வேற்று விந்தணுக்களை ஒன்றோடொன்று 
ஒட்டிக்கொள்ளவைக்கும் தன்மையுள்ளது . ஆண் ஊக்கி 1 


26 


முதுகெலும்பிகளது கருவியல் 


ஆணூக்கி 


விந்தணு அதிகமாக நீந்துவதைத் தடுக்கிறது . ஏனெனில் , 
விந்தணுவில் ஆற்றலுண்டாக்கும் பொருள் குறைந்திருத்தலால் 
விந்தணு அண்டத்தைத் தொடும் வரையிலும் அதன் குறைந்த 
ஆற்றல் பயன்படும்படி விந்தணுவின் செயல் குறைக்கப் படுகிற 
தென் கிறார்கள் . 

அண்டத்தின் மேலுறைகளைக் 
கரையச் செய்து விந்தணு அண்டத்தை ஊடுருவ உதவு கின்ற 
தென் கிறார் . எடுத்துக் காட்டாக , பாலூட்டிகளின் அண்டத்தை 
அண்ட நுண்பை உயிரணுக்கள் ( follicular cells ) சூழ்ந்திருக் 
கின்றன . 

இவ்வுயிரணுக்கள் ஒன்றோடொன்று ஒட்டிக் கொள்ள 
உதவுவது ஹையல்யூரானிக் ( hyaluronic acid ) அமிலம்; பாலூட் 
டியின் விந்தணுவிலுள்ள ஹையல்யுரானிடேஸ் ( hyaluronidase ) 
என்ற ஊக்கிப் பொருள் (enzyme ) அண்ட நுண்பை உயிரணுக் 
களின் ( follicleic ells ) ஹையல்யுரானிக் அமிலத்தைக் ( hyaluronic 
acid ) கரைத்து அவ்வுயிரணுக்களைப் பிரித்து உட் செல்ல செய 
லாற்றுகிறது . அநேக , நோயுண்டாக்கும் பாக்டிரியாக்களும் ஒரு 
யிரின் உடம்பை ஊடுருவதற்கு இவ்வாறே செயலாற்றுவது 
ஈண்டு நாம் நோக்கற்பாலது . பின்னும் 

அண்டஉறைகளைக் 
கரைத்து , ஊடுருவி அண்டத்துள்ளே செல்வதற்கு விந்தணு கரை 
பொருள்களை ( sperm lysins ) உண்டாக்குகிறது என் கிறார்கள் . 


இரண்டாவது கட்டம் , விந்தணு அண்டத்தைத் தூண்டல் 
( activation of egg ) . பெண்ணுயிரியுடலில் வளர்ச்சியடையும் 
அண்டம் குறைதற் பிரிவின்போது ஏதோ ஒரு கட்டத்தில் தன் 
மாறுதல்களை நிறுத்திச் செயலற்று இருக்கின்றது . விந்தணு 
அண்டத்துடன் தொடர்பு கொண்டவுடன் அண்டம் 

அநேக 
மாறுதல்களடைகிறது . 


( அ) குறைதற் பிரிவு ( meiosis ) முற்றுப்பெறல் . ஆனால் , 
கருவுறல் , குறைதற் பிரிவின் எந்நிலையிலும் நடைபெறலாம் . 
முதுகுத்தண்டுள்ளவையில் ( chordates ) கருவுறல் இரண்டாவது 
( maturation divsion ) நிகழும்போதும் சில புழுக்களிலும் ( choeto 
pterus ) கீற்றாப்றெல் , மெல்லுடலிகள் முதலியவற்றில் முதலாவது 
( maturation divsion ) பிரிவின் போதும் கருவுறல் நிகழ்கின்றது . 
இன்னும் சில விலங்குகளில் இரண்டாவது துருவ 

உயிரணு 
( Il polar body ) உண்டான பிறகு கருவுறல் நடக்கலாம் . 


குறைதற் பிரிவு முற்றுப்பெறுதல் அண்டத்தின் உட்கருவின் 
மெல்லுறை ( nuclear membranc ) தகர்ந்த பின் முற்றுப்பெறுகிறது . 
( இது குறைதற் பிரிவு முன்பு முற்றுப்பெறா அண்டங்களில் நடக் 
கின்றது ). 


அண்டங்களும் அவை கருவுறலும் 


27 


(ஆ ) கருவுறல் கூம்பு தோன்றல் (fertilization coneforma - 
tion ) சில அண்டங்களிலே அண்ட உறையிலிருந்து கூப்பு போன்ற 
பாகம் அண்டத்தைச் சூழும் சளிப்போன்ற பொருள் ஊடே 
தோன்றுகிறது . இக்கூம்பு விந்தணுவை அண்டத்தை நோக்கி 
ஈர்க்கின்றது . அதேசமயத்தில் விந்தணுவும் அண்டத்தின் 
மெல்லுறையைக் கரைத்து அண்டத்துள் ளே செல்கின்றது . 


டிகள் 


( இ) ஒரு விந்தணு அண்டத்துள் சென்றவுடனே அது பிற 
பல விந்தணுக்கள் அண்டத்துள் வருவதை ( polyspermy ) தடுக்கும் 
ஆற்றலை அண்டத்துக்கு உண்டாக்குகின்றது . ஆகையால் , 
அண்டத்துள் ஒரு விந்தணுமாத்திரம் செல்கிறது . ஆகையால் , 
இம்மாதிரியான அண்டத்தை ஒரு விந்தணுவை ஏற்றுக் கொள்ளும் 
அண்டம் ( monospermicegg ) என்பர் . ( எ.டு ) தவளை , பாலூட் 

அதிக கரு உணவு ( yolk ) உள்ள பறவை அண்டத்துள் 
அநேக விந்தணுக்கள் செல்லலாம் . அவ்வகை அண்டம் ( polysp 
ermic cgg ) அநேக விந்தணுக்களை ஏற்றுக் கொள்ளும் அண்டம் 
என்றழைக்கப்படும் . ( எ.டு) பறவை . ஆனாலும் , ஒரு விந்தணுவின் 
உட் கருதான் அண்ட உட்கருவோடு ( nucleus ) சேர்கிறது . 

( ஈ ) ஓர் அண்டத்துள் விந்தணு சென்றதும் உள்ளே உள்ள 
பொருட்களின் அமைப்பிலும் அலுவலிலும் மாறுதல்கள் நிகழ் 
கின்றன . அண்டப் புறப்பகுதியில் (cortex ) சுருக்க அலை ( wave of 
contraction ) காணப்படுகிறது . ( உ ) கருவுறல் மெல்லிய சவ்வு 
( fevtilization membrane) உண்டாகிறது . பின்னும் வளர் சிதை 
மாற்றம் மிகல் ( increase ) , ( 2 ) ஊடுருவுந் தன்மை அதிகரித்தல் 
( increased permeability ) , ( 3 ) கூடுதலான திட்ப ஆற்றல் ( increa 
sed viscosity ) போன்ற மாறுதல்களும் நிகழ்கின்றன . 


அநேக அண்டங்கள் விந்தணுத் தூண்டலில் லாதபடி மற்ற 
வழிகளில் தூண்டப்படலாம் : அல்ட்ரா வயலட் கதிர்கள் , வேறு 
புரதம் உயிரினுள் ஊசியால் புகுத்தல் . சூட்டு அதிர்ச்சி ( heat 
shock ) சில அ நிலங்கள் முதலியன அண்டத்தைத் தூண்டலாம் . 
உடனே அண்டம் பிள்ள ஆரம்பிக்கிறது ; 

கருவும் 
உண்டாகலாம் . சில முள் தோலிகளிலும் (echinoderms) 
தவளை , எலும்பு மீன் இவைகளின் அண்டங்களும் கருவுறலில்லாமல் 
வளர்ந்து உயிருள்ள முதிர் உயிர்யாகலாம் . இவ்வாறு கருவுற 
லில்லாது விலங்குகள் உண்டாவதைக் கலவியிலா இனப்பெருக்கம் 
( Parthenogenesis ) என்பார்கள் . இப்பாலினக் கூட்டுறவு அந்த 
இனப்பெருக்கத்தை ( Loeb ) லோயப் என்பாரும் பாராமென்டர் 
( Paramenter) என்பாரும் தவளை முட்டைகளில் நுண் ஊசியால் 
துளையிட்டதால் ( puncturing) விந்தணு சேராமலே அதை மலரச் 


28 


முதுகெலும்பிகளது கருவியல் 


( develop ) செய்தனர் . ஆனால் , பட்டெய்லன் ( Battailon ) என்பார் 
ஊசியை மேற்கூறிய தவளையின் இரத்தத்தில் தோய்த்து பின்பு 
தவளையின் அண்டத்தைக் குத்தி அதை மலரும்படிச் செய்தார் . 
இவ்வகைக் கலவியிலா இனப்பெருக்கத்தைச் செயற்கைக் 
கலவியிலாப் பெருக்கம் ( artificial parthenogenesis ) என்பர் . தேனீக் 
களில் ஆண் தேனீக்கள் , ஆண்புணரி கலவா அண்டத்திலிருந்தே 
உற்பத்தியாகின்றன . இது இயற்கைக் கலவியிலாப் பெருக்கம் 
( natural parthenogenesis ) எனப்படும் . ஆனால் , வேலைக்கார 
ஈக்களும் இராணி ஈக்களும் கருவுறல் நிகழ்ந்த அண்டங்களி 
லிருந்தே உண்டாகின்றன . கன்னிப்பிறப்பில் உதித்த உயிரி 
களிலே பெண் விலங்கின் உட்கருமாத்திரம் இருப்பினும் அதினின்று 
உதிக்கும் கரு ஒரு தொகுதி ( haploid ) நிறவுடலிகளையுடைய 
( chromosomes ) தாயிருக்க வேண்டியதில்லை . ஏனெனில் , 
செயற்கை முறையில் தூண்டப்பட்ட கரு தன் நிறவுடலி களை 
இரட்டையாக்கி இரு தொகுதி (diploid ) நிற வுடலி களை ஒரே 
விதமான சோடிகளாலான நிறவுடலிகளையுடைய உயிரியாக 
( homozygous ) இருக்கலாம் . 


கருவுறல் நாடகத்தின் கடைசிக்காட்சியில் விந்தணுவின் 
தலையும் உடம்பின் நடுப்பாகமும் அண்டத்துக்குள் சென்று விடு 
கின்றன . விந்தணுவின் நிறவுடலிகள் விந்தணுவின் நடுப்பாகத் 
தின் பொருளிலிருந்து எழுந்த கதிரில் spindle ) அமைகின்றன . 
விந்தணுவின் நிறவுடலிகளும் அண்டத்தின் நிறவுடலிகளும் 
ஒன்றையொன்று நோக்கிவர அண்ட நிறவுடலிகளும் மேற்படிக் 
கதிரில் அமைகின்றன . இந்நிலை சாதாரண உயிரணுப் பிரிவின் 
மூன்றாவது நிலையை ஒக்கும் . பின்பு ஒவ்வொரு நிறவுடலியும் 
இரண்டாகப் பிளக்கின்றன . 

பின்னர் கருவுற்ற அண்டம் 
இரண்டாகப் பிளக்கின்றது . அதன் பயனாய் இருசேய் உயிர 
ணுக்கள் இரு தொகுதி நிறவுடலிகளுடன் தோன்றுகின்றன . இவ் 
வாறான பிளவுகள் தொடர்ந்து நிகழவே அண்டம் இறுதியில் ஒரு 
கரு (embryo ) ஆகின்றது . 


கேள்விகள் 


1 . கரு வுறலைப்பற்றிச் சுருக்கமாக எழுது . 
2. கருவுறல் நிகழ்ந்த பின்னர் அண்டத்துள் நிகழும் 

மாறுதல்கள் யானவ ? 
3. கலவியிலா இனப்பெருக்கத்தைப்பற்றி எழுதுக . 


4. இணையுயிர்ப் பிளவு ( Cleavage ) 

( அ ) அண்டக் கூறுபாடு 
அண்டம் பிள்ளுதலைப்பற்றிச் சில விதிகள் உள : 


( அ) சாக்ஸ் (Sachs ) விதிகள் : 

1. ஓருயிரணு இருசம சேயணுக்களாகப் ( daughter cells) 
பிரிகிறது . 
2 

ஒவ்வொரு புதுப்பிளவும் முந்திய பிளவைச் செங்கோணத் 
தில் ( right angle) சரிசமமாய் வெட்டுகிறது . 


| . 


( ஆ ) ஹெர்ட்விக் ( Hertwig ) விதிகள் : 

உட்கருவும் கதிரும் (spindle ) உயிர் முதற்பொருளின் 
மத்தியில் அமர்ந்து செயலாற்றுகின்றன . 

நூற்பிரிவுக் கதிரின் ( mitotic spindle) நீளவச அச்சு 
உயிர் முதற்பொருளின் அச்சோடு ஒன்றுபட்டுள்ளது . 
8 . பிளவுகள் 

உயிர்முதற்பொருளின் திரள்களை ( mass ) 
அவற்றின் அச்சுகளின் செங்கோணத்தில் வெட்டுகிறது . 


( இ ) ப்யூஜர் ( Pfuger s Law ) விதி : 

இழையுருவப் பிரிவுக் கதிர் ( mitotic spindle ) குறைந்த எதிர்ப் 
புள்ள திசையில் நீள்கிறது . 
(உ) மிகவும் முக்கியமான விதி பால் போர் ( Balfours Rule) விதி : 

அண்டப் பிளவுவீதம் கருவுணவு அளவோடு தலைகீழ் வீதத்தி 
லிருக்கிறது . இணையுயிரியில் ( zygote ) கரு உணவு அதிகமாயிருந் 
அது உயிர்ப்பொருள் இருபாகமாவதையும் , 

உட்கரு 
( nucleus ) இரண்டாகப் பிரிவதையும் தாமதப்படுகிறது ; தடை 
செய்கிறது . 


தால் 


30 


முதுகெலும்பிகளது கருவியல் 


மிகக்குறைந்த கருவுணவு கொண்ட அண்டத்திலிருந்து 
உண்டாகும் உயிரணுக்கள் மிகச் சிறியவை . அவை எளிதில் 
விரைவில் முற்றிலும் பிண்டு பிற உயிரணுக்களை யுண்டுபண்ணு 
கின்றன ; கருவுணவு குறைந்திருத்தலால் அக்கரு தாயிடமிருந்து 
உணவையடையவேண்டும் ( எ . டு . மக்களது கரு ) அல்லது 
வேற்றிளம் உயிரியை உண்டாக்கவேண்டும் . இவ்வேற்றிளவுயிர் 
உடனே சூழலிலுள்ள உணவை யுண்டு வளர்கிறது . பின்னும் 
சற்று அதிகக் கருவுணவு உள்ள அண்டத்தின் கரு அண்டத் 
துள்ளேயே அதிக வளர்ச்சியை அடையலாம் அல்லது முற்றிலும் 
வளரலாம் ; அதினின்று வெளியேறும் வேற்றிளவுயிர் சற்றுப் 
பெரிதாயிருக்கின்றது ; பின்னும் அண்டக் கருவுணவு உண்ணப் 
பட்ட பின்பு கரு தானே உணவைத் தேடிக்கொள்ளுகிறது . 


ஒரு முனையில் உணவைக் கொண்டுள்ள பறவை ஊர்வன 
வற்றின் ஒருமுனை உணவுள்ள அண்டத் ( telolecithal egg ) 
திலிருந்து வரும் இளம் உயிர் நன்றாக வளர்ந்து பெரிய உருவ 
முடையதாயிருக்கிறது . பறவைகள் தங்கள் குஞ்சுகளைப் பாது 
காப்பதால் விரைவில் அவை தனியே வாழக்கூடிய நிலைமையை 
அடைகின்றன . ஆம்பிஃயாக்ஸிஸ் என்ற லிலங்கின் அண்டத்துள் 
கருவுணவு குறைவு . 


பிளவு படல் 

( Cleavage ) 
அண்டம் அல்லது அண்டத்தின் பாகம் சிறு உயிரணுத் 
தன்மையுள்ள பாகமாகப் பிரிதலே பிளவுபடல் எனப்படும் . 
சாதாரணமாக அண்டம் கருவுற்றபின்பு இது நிகழும் . இப்பிளவின் 
போது இழையுருவப் பிரிவு முறையில் ( mitosis ) உட்கரு ( nucleus ) 
பிரிகிறது ; உயிரணுப் பொருளும் ( cytoplasm ) அதே சமயத்தில் 
இரு பாகமாகப்பிரிகிறது . சில நாணுடையிகளிலும் ( chordates ) 
நாணிலிகளிலும் ( non - chordates ) பிளவு படலின் போது உட்கரு 
மாத்திரம் பிளக்கிறது . பின்புதான் உயிர்ப்பொருள் இருபாகமாகப் 
பிரிகிறது. அண்டம் , பிளவு படலால் உண்டாகும் உயிரணுக் 
களுக்கு அரும்புயிரணுக்கள் (blastomeres ) என்று பெயர் ( blasto = 
bud ) அல்லது அரும்பு என்று பொருள்படும் . 


( Blasto = Bud) அண்டப் பிளவுகள் பலவகைப்படுவன : ( படம் | 

பார்க்க ) 

1. அண்ட முழுப் பிளவு ( holoblastic cleavage ) முழு அண்ட 
மும் இரண்டாகப் பிளவுபடுகிறது . இது சிறிது உணவுள்ள 
அண்டங்களில் நிகழ்கின்றது (எ . டு . ) ஆம்ஃபியாக்ஸஸ் இணையு 


இணையுயிர் பிளவு 


31 


யிரியில் ஒவ்வொரு பிளவும் இணையுயிரின் ஒரு முனையிலிருந்து 
மறுமுனைவரை செல்கிறது . 


2. மித அளவு கருவுணவுள்ள அண்டங்கள் பிளவுபடல் : 
இந்த அண்டத்தில் கருவுணவு ஒரு முனையில் ( துருவம் ) 
திரண்டுள்ளது . இக்கருவுணவு அண்டம் பிளவுபடுவதைத் தடைப் 
படுத்துகிறது . ஆகையால் , முதல் பிளவு ஒழுங்காகத் தொடங்கு 
கிறது . அப்பிளவு கருவுணவு முனைக்கு வந்ததும் பிளவுமெள்ள 
ந :-சுகிறது . இதன் விளைவாக முதற்பிளவு முற்றுப்பெறுமுன் 
இரண்டாவது பிளவு விலங்கு முனையில் ( animal pole ) தொடங்கி 
விடுகிறது . இவ்வாறு பிளவு கீழ்முனையில் தாமதப்படுவது பிளவு 
படும் காலம் முழுவதும் நிகழும் . மூன்றாவது பிளவு அண்ட மத்திக் 
கோட்டில் ஏற்படுவதால் , அண்ட மத்திக்கோட்டுக்கு மேலிருக்கும் 
அரும்பியுயிரணுக்கள் சிறியனவாயும் கீழ்ப்பகுதியிலிருப்பவைக் 
கருவுணவு அதிகமாயிருத்தலால் அங்குள்ள உயிரணுக்கள் சற்றுப் 
பெரியவையாயும் 
உள . ஆகையால் , இப்பிளவைச் சமமிலா 
அண்ட முழுப் பிளவு ( unequal holoblastic cleavage ) என்றார்கள் 
( எ.டு ) தவளை . 


சில விலங்குகளில் முருந்து மீன்கள் , ஊர்வன ( reptiles )) 
பறவை , முதலியவற்றில் அதிகக்கருவுணவிருப்பதால் உயிர்ப் 
பொருள் (cytoplasm ) ஒருமுனையில் இருக்கிறது . ஆகையால் , 
பிளவு உணவுத்துருவ உயிர்ப்பொருளில் மாத்திரம் நிகழ்கின்றது . 
கருக்கோளம் ( blastula ) உண்டாதலும் இப்பரப்பிலே நிகழ்கின்றது . 
முதலிரண்டு பிளவுகள் விலங்குத்துருவ மையத்தைப் பொருத் 
துள்ளன . ஆனால், இப்பிளவுகள் கருவுணவைப் பாதிப்பதில்லை . 
பின்னர் ஒருவிதமான மையக்கோட்டுப் பிளவுகள் ( equatorial ) 
ஏற்படுகின்றன . இப்பிளவுகள் , துருவத்திலுள்ள உயிரணுக்களைப் 
புற எல்லை (peripheral ) உயிரணுக்களிலிருந்து பிரித்துவிடு 

பின்னால் நிகழும் பிளவுகளும் ஒழுங்கீனமானவை 
( irregular) . இங்கு அண்டம் பிளவு படாததால் இப்பிளவு , நிறை 
வற்ற ( meroblastic or partial ) பிளவு எனப்படும் . பாலூட்டிகளது 
அண்டப் பிளவு சிறப்புத் தன்மை வாய்ந்தது . பிற முதுகெலும்பி 

அண்டம் மிக வேறுபடுகிறது . மிக நுண்ணளவான 
கருவுணவு சமமாகப் பரவியுள்ளது . ஆகையால் , பாலூட்டியின் 
அண்டம் முழுப் பிளவு ( holoblastic ) உடையது . 

முதுகெலும்பற்றவையில் (invertebrates ) பலவித அண்டப் 
பிளவுகளைப் பார்க்கலாம் ( எ.டு. ) மூட்டுக்காலிகளில் ( arthrupoda ) 
அண்ட மையத்தில் அதிகக் கருவுணவும் உயிர்ப்பொருள் அதன் 
புற எல்லையிலும் ( periphery ) உண்டு . ஆகையால் , பிளவு , உயிர்ப் 


கின்றன . 


களது 


82 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பொருளில் மாத்திரம் நடக்கின்றது . 

எனவே , 

இப்பிளவு 
• மேலீடான அல்லது மேற்புற ( superficial cleavage ) பிளவு 
எனப்படும் . 

மெல்லியவுடலிகள் ( mottusca ) அண்டப் பிளவு இன்னும் 
ஆச்சரியமானது . மெல்லுடலிகளது பிளவுபற்றி உயிரணு இறுதி 
நிலை ( cell lireage ) என்ற அதிகாரத்திற் படிக்கலாம் நாம் . 

ஈண்டு கருவுணவு எவ்வாறு அண்டப் பிளவைப் பாதிக்கிற 
தென்பதை நன்குணரவேண்டும் . கருவுணவு கருவின் ஒவ்வொரு 
மலர்ச்சி நிலையையும் ( developmental stage ) பாதிக்கிறது . கருக் 
கோள நிலைமையிலும் கருவுணவு மாறுதல்களை யுண்டு பண்ணு 
கிறது . மூவடுக்குயிரியா தலிலும் ( gastrulation ) கருவுணவுத்தலை 
யிடுகிறது . கருவுணவு குறைந்த அண்ட உருண்டை மூவடுக் 
குயிரியாக மாறுகின்றது . கருவுணவு அதிகமுள்ள அண்டம் 
தட்டையான மூவடுக்குயிரியாக (flat gastrula ) மாறுகின்றது . 
ஆகவே , கருவுருவையே கருவுணவு மாற்றக்கூடியது . இன்னும் 
கருவின் உறுப்புகள் தோன்றுவதில் ( organogenesis ) கருவுணவு 
பாதிக்கிறது . இவற்றை அந்தந்த அதிகாரங்களிற் படிப்பீர்கள் . 
அண்டப் பிளவுகளை இன்னொருவி தமாகவும் பிரிக்கலாம் . 
4. பிளவுகள் : 

வரையறுக்கப்பட்ட பிளவு ( determinate cleavage ) 
2. வரையறுக்கப்படாப் பிளவு (indeterminate cleavage ) 3. இந்த 
அண்டத்தின் உயிர்பொருள் சிறப்புத் தன்மையுற்ற அநேக 
பரப்புகள் அல்லது பாகங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . இப்பகாங் 
களுக்கு அங்கம் தோன்றும் பொருட்கள் அல்லது உத்தேசமான 
பரப்புகள் ( organ forming areas or presumptive areas or organ 
forming substances ) என்று பெயர் . இவ்வாறு கருவுறல் நிகழும் 
முன்பே உயிர்ப்பொருள் அநேக பாகங்களாகப் பரிக்கப்பட்ட 
அண்டம் பல பரப்புடை அண்டம் ( mosaic egg ) என்றழைக்கப்படும் . 
ஆகையால் ஒவ்வொரு பரப்பிலிருந்து தோன்றும் உயிரணுவின் 
பணி அல்லது நேர்வு முன்பே நிச்சயிக்கப்பட்டுவிட்டதால் அது 
குறிப்பிட்ட பாகத்தைதான் தோற்றுவிக்கவேண்டும் . விலங்கின் 
வளர்ச்சியின்போது ஓருயிரணு நீக்கப்படுமானால் அதிலிருந்து 
உண்டாகும் இழையமோ அல்லது பாகமோ வளர்ச்சி அடையும் 
பாகத்திலிருக்காது . ( எ . டு . ) ஈரணு நிலைமையிலுள்ள 
உயிரியிலிருந்து ஓரணுவை எடுத்து விட்டால் 

மறு அணுவி 
லிருந்து பாதிவிலங்குதான் உண்டாகும் . ( எ டு . ) மெல்லுடலிகள் 
( molluca ) வளையப் புழுக்கள் ( annelida ) ஆம்ஃபியாக்ஸஸ் , 
( amphioxus ) உறையுடையிகள் ( tunicates ) 


இணையுயிர்ப் பிளவு 


88 


தவளை யின் அண்டப்பிளவு சற்று வரையறுக்கப்படா (indeter 
minali cleavage ) பிளவு ; ஏனெனில் , அங்கங்கள் உருவாகும் பரப்பு 
கள் , கருக்கோள நிலை அடையும்வரை தீர்மானிக்கப்படவில்லை . 
இப்பருவத்திலுங்கூட . சில இடங்கள் சில அங்கங்களுக்கென 
நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலுங்கூட அவை இயற்கையில் என்ன 
அங்கத்தைத் தோற்றுவிக்க முடியாதோ அந்த அங்கங்களைத் 
தோற்றுவிக்க இயலும். ஏனெனில் , இவ் வுயிரணுக்களின் 


உயிரணுக்களது பின் நிலமை வரையறுக்கப்பட்ட கனவு 

(Determinate cleavage ) 


துருவப்பாகம் 1 
உள்ளஅகாடம் 


துருவப்பகுதி கியல்பான 
( Polar Lobe) (Normal) 

வேற்றினஉயிர் 


துருவப்பகுதிநீக்கப்பட்ட 
அண்டத்திலிருந்து 
ஊனமள்ள(Defective ) 


படம் : 


11 


அமைப்பு . அலுவலை மாற்றத்தக்க நிலையிலுள்ளன . இவை அதிக 
ஆற்றலுடையவை . பாலூட்டியின் அண்டத்தில் குறிப்பிட்ட 
• ஊழாற்றல் (fate ) அல்லது பணியுள்ள ஓருயிரணுவை நீக்கிவிட் 
டால் , மற்ற உயிரணுக்கள் நீங்கிய உயிரணுவின் அப்பணியை 
ஏற்றுக் கொள்ளலும் . தக்கவாறு அமைத்துக் கொள்ளலும் நிகழ் 
கின்றன . பாலூட்டியின் இரு அண்ட நிலையிலுள்ள ஓர் உயிரியின் 
ஓரணுவை எடுத்து விட்டால் அவ்வணு தன்னை மாற்றியமைத்துக் 
கொண்டு முழு நிறைவாக்கப்பட்ட உயிரி ஆகிறது . இவ்வித 
வளர்ச்சியை உரு ஒழுங்காக்கும் வளர்ச்சி ( regulative develop 
ment ) என்பார்கள் . 


கேள்விகள் 
1 . அண்டக் கூறுபாடுகள் என்றால் என்ன ? 
2. அண்டக் கூறுபாடு எவ்வாறு கருவுணவால் பாதிக்கப் 

படுகிறது ? 


மு.க. - 3 


5. விலங்குகளின் அண்டங்களும் 

கருக்கோளங்களும் 
( Ova and Blastula of Animais) 


( 1 ) ஆம்ஃபியாக்ஸ் அண்டமும் இதன் கருக் கோளமும் : 

அண்ட நுண்பை மெல்லுறைகளும் பின்னும் அதன் மேலுள்ள 
இழையங்களும் தகர்வதால் அண்டங்கள் , தொண்டைசூழ் அறைத் 
துளை ( atriopore ) வழியாக வெளியுலகுக்கு வரும்போது முதல் 
மூனை அணு ( first polar body ) பிரிந்து அக்கருவுணவு உறைக்கு 
( vitelline membrane ) வெளியே இருக்கிறது. அதன் இரண்டாவது 
நிலை அண்டம் 0-12 மி.மீ. விட்டமுள்ளது . கரு உணவுறைக்குக் 
கீழ் கரு உணவிலா உயிர்ப் பொருள் புற எல்லையில் உண்டு . 
இதில் நுண் துகளான மைற்றோக் காண்ட்ரியா உண்டு . இந்த 
அடுக்குக்கீழ் கருவுணவுள்ள உயிர்ப் பொருள் உண்டு . இவ்வுணவு 
உணவு முனையில் இருக்கிறது . 


இதன் விலங்கு முனை (animal pole ) பிற்கால முற்பாகமாகவும் 
வயிற்றுப் ( antero ventral ) பாகமும் ஆகும் கரு உணவு முனைப் 
( vegetal pole) பாகம் பிற்காலப் பின் பாகமாகவும் முதுகுப் பாக 
மாகவும் ( postero porsal ) ஆகும் . 


கருவுறல் பின்னர் அண்டங்களில் நிகழும் மாறுதல்கள் : 

( 1 ) ஆம்ஃபியாக்ஸ் அண்டத்தில் ( granular ) உணர்ப்பொருள் 
உணவு முனை நோக்கிப் பாய்ந்து பிற்கால விலங்கின் பின்னுனியில் 
பிறை உருவப் பரப்பில் அமைகிறது . பிறையின் இரு நுனிகள் 
கருவுணவை அணைக்கின்றன (படம் 12 ) . இது ஒரு (mosaic type ) 
அண்டம் . ஆகையால் , உயிர்ப் பொருளின் ஒவ்வொரு பாகமும் 
குறிப்பிட்ட அங்கத்தை யுண்டுபண்ணும் . ஆகையால் , இவ்வண் 
டத்தின் பிள வீடு ( cleavage ) திட்டமான அங்கங்களை யுண்டு 


விலங்குகளின் அண்டங்களும் கருக்கோளங்களும் 


ஆம்ஃபியாக்ஸ் அண்டம் 
முதல் துருவ அனு 

விலங்குத்துருவம் 
கருவுணவு கலந்து 
உயிர்ப் பொருள் 
(( Yolky Cyto 

plasm ) 
புற எல்லை உயிர் 
- பொருள் 
( Peripherat- 
Cytoplasm ) 
கருவுறலுக்கு 

கருவுறலுக்குப் 
முன்பு . 


உனவுத் துருவம் பின்பு 


படம் : 12 
பண்ணும் பிளவீடு ( சுருக்கமான திட்டமான பிளவீடு ) (determinan 
cleavage ) என்று அழைக்கப்படும் . 
ஆம்ஃபியாக்ஸ் அண்டப் பிளவு ( Cleavage ) : 

ஆம்ஃபியாக்ஸஸ் அண்டம் முற்றும் பிளவு படக்கூடியது . 
( holoblastic cleavage ) ஏனெனில் , அதில் குறைந்த கருவுணவு 
சமமாகப் பரவியுள்ளது . ( homoleci thal ) அண்டமாகும் . ஆகை 
யால் , அண்டம் இரு அரும்புயிரணுக்களாகப் (( blastomeres ) 
பிரிகிறது . முதற் பிளவு இரு முனைகளின் ஊடே நிகழ்கிறது . அதே 
சமயத்தில் இப் பிளவு நடுவடுக்குப் பிறையை ( mesodermal 
crescent ) இருபாகமாகப் பிரிக்கிறது . ஆகையால் , முதற் பிளவால் 
கிடைக்கும் உயிரணுக்கள் கருவின் வல , இடபாதிகளை யுண்டு 
பண்ணக் கூடியன . இரண்டாவது பிளவும் நெடுக்குக் கோட்டில் 
நிகழ்கிறது . ஆனால் , முந்திய பிளவுக்குச் செங்கோணத்தில் இப் 
பிளவு செல்கிறது . முதற் பிளவு வளமாக்கல் நிகழ்ந்த பிறகு 60-90 
நிமிடங்களில் நடைபெறுகின்றது . இரண்டாவது பிளவு முதற் 
பிளவுக்கு 45 நிமிடங்களுக்குப் பிறகு நிகழ்கிறது . மூன்றாவது 
பிளவு இரண்டாவது பிளவுக்குப் பிறகு 30 நிமிடங்களில் ஏற்படு 
கிறது . இப்பிளவு மூன்றாவது பிளவு அண்டத்தின் நடு வட்டக் 
கோட்டு மேலே உண்டாவதால் மேற்பாகத் தில் நான்கு 
சிறு உயிரணுக்களும் ( micrxmeres ) கீழ்ப் பாகத்தில் நான்கு பெரிய 
உயிரணுக்களும் ( megameres) தோன்றுகின்றன . நான்காவது 
பிளவு (meridian) ஏற்படுவதால் 8 நுண் அணுக்களும் 8 பேரணுக் 
களும் உதிக்கின்றன . இவ்வாறாகக் கரு 256 உயிரணு நிலையை 
4 மணி நேரத்தில் அடைகிறது . இப் பிளவுகளில் நிகழ்ச்சிக்கால 
ஒற்றுமையிருப்பதால் ( synchrony ) குறிப்பிட்ட பிளவின் போது 
எல்லா உயிரணுக்களும் ஒரே சமயத்தில் பிரிகின்றன . இறுதியில் 
கரு ஆப்பிள் பழ உருவமும் உட்புழையுமுள்ள உயிரணுக்கோளம் 
( blastula) ஆகின்றது . கோளத்தின் புழையைக் கருக்கோளக் 
குழி ( blasto coel ) என்பார்கள் . 


காக 


88 

முதுகெலும்பிகளது கருவியல் 
உட்புழை உயிரணுக்கோளம் ( blasto coel ) : 

மிக இள நிலையில் உயிரணுக் கோளத்தின் உயிரணுக்களுக் 
களுக்கிடையில் ( சளி ( jelly ) போன்ற பொருள் சேர்கிறது . தண் 
ணீரை உட்கொள்ளுவதால் அது பாய்ம நிலையடைந்து கருக் 
கோளம் உட்குழியை நிரப்புகிறது . அங்கம் நிர்ணயிக்கும் 
பொருள்கள் (organ forming substances) பிளவின்போது ஒழுங் 

வெவ்வேறு உயிரணுக்களுக்கு வழங்கப்பட்டமையால் 
உயிரணுக்கோளச் சுவரின் உயிரணுக்கள் அமைப்பு வேறுபாடு 
அடைகின்றன . பிற்கால வெளியடுக்கு உண்டாக்கும் கம்ப 
அணுக்கள் 

( columanr cells ) கருக்கோள வயிற்றுப் பக்கம் 
உள . கருவுணவுடைய பெரிய உயிரணுக்கள் பிற்காலத்தில் உள் 
ளடுக்கை ஆக்கக்கூடியன . நடுவடுக்குப் பிறையில் நுண்ணணுக் 
களே உண்டு. இவை உள்ளடுக்குத் தட்டுக்கு எல்லையாகின்றன . 
உள்ளடுக்குத் தட்டுக்கு முன்னும் அதற்கும் பிற்கால வெளியடுக் 
குக்கும் இடையில் முதுகு நாண் உண்டாக்கும் உயிரணுக்கள் 
( chorda cells ) உண்டு. இவ்வணுக்களுக்கு முன்னால் நரம்புத் 
தகடு உண்டாக்கும் அணுக்கள் உள . 


( 2 ) தவளையின் அண்டமும் அது பிளவு படுதலும் : 

ஈரூடகவாசி ( தவளை யின் அண்டத்தில் மித அளவான கரு 
வுணவு கீழ் முனையில் இருப்பதால் , இவ்வண்டத்தை மித உணவு . 
( mesolecithal egg ) அண்டம் என்பார்கள் . ஆனால் , சில உயிரிய 
லார்கள் இதை ஒரு முனையில் அதிக கருவுணவுள்ள ( telolecithal 
egg ) அண்டம் என்பார்கள் . ஒவ்வொரு அண்டமும் அண்டப் 
பையிலிருந்து உடற்குழிக்குள் செல்லும்போது முதல் நிலை அண்ட 
( primary oocylz ) நிலையிலிருக்கிறது . அதன் விட்டம் 1.8 மி.மீ. 
அது கோள உருவமுடையது . அண்டத்தின் பாதிப் பரப்பு , கருப்பு. 
காவி நிறம் ; ஏனெனில் , நிறப் பொருளுள்ள ஓரடுக்கு உண்டு . 
மற்றப் பாதி சற்று வெளுத்திருக்கிறது . இப்பாதியிற்றான் கரு 
உணவு ( yolk ) உண்டு . அண்டக் குழாய் ( oviduct) வழியாய் 
வரும்போது முதல் முதர்த்தல் பிரிவு ( matuvation division) நிகழ் 
கிறது . இரண்டாவது நிலை அண்டம் அல்புமின் உடையதாயிருக் 
கிறது . இந்த அல்புமின் தண்ணீருடன் தொடர்பு கொண்டவுடன் 
உப்பி அண்டங்களை ஒன்றோடொன்று ஒட்டிக் கொள்ளச் செய் 
கிறது . ஒட்டிக் கொண்டிருக்கும் அண்டங்களை அண்டத்திறள் 
( spawn ) என்பார்கள் . 


விந்தணு அண்டத்துள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நுழை 
கின்றது . அண்டத்தின் விலங்கு முனையின் அண்மையிலுள்ள 
குறுக்கையில் (latitude ) , 35 ° அல்லது 40 ’- யில் அண்டத்துள் 


விலங்குகளின் அண்டங்களும் கருக்கோளங்களும் 


87 


நுழைகிறது . தன் வாலை ( tail ) வெளியே விட்டு அண்டத்தின் 
உள்ளே நுழைந்து பெண் உட்கருவை ( female pronucleus ) 
நோக்கிச் செல்கிறது . அது செல்லும் பாதை உட்செல்லும்பாதை , 
எனப்படும் . பெண் உட்கரு அண்ட மையத்தினின்று விலகியிருந் 

தவளையின்கருவுற்ற அண்டத்தின் 

செங்குத்தான வெட்டு 
( FROG - VERTICAL SECTION THROUGH 


A FERTILIZED F66 )) 


கருவுணவுச் சவ்வு 
( VITELLINE MEMBRANE ) 


இணை உயிரணு 
(ZYOOTE NUCLEUS 


* 


விலங்குத்துருவம்பு 
( ANIMAL POLE ) 


-உணவுத் துருவம் 

(VEGETATIVE POLE ) 


வேண்டா துருவத் 
திரன்கள் ( அ )உகருக்கள் 

ஒன்று சேர்ந்தினையும்பாதை 
( POLAR BODIES ) 

( COPULATION PATH ) 
விந்தணு அண்டத்துள் நுழையும் பகுதி 
POINT OF SPERM ENTRY 

படம் : 13 ) 
தால் விந்தணுவும் சற்று விலகிச் சென்று பெண் உட்கருவோடு 
கலக்க வேண்டும் . அவ்வாறு விந்தணு செல்லும் பாதை கலவிப் 
பாதை ( copulation path ) எனப்படும் . விந்தணுப் பாதை ( sperm 
path ) அண்டப் பிளவை நிர்ணயிக்கிறது . இப்பாதையில் விந்தணு 
செல்லும் போது தன்னுடன் நிறத்துகள்களைக் ( pigment granules ) 
கொண்டு செல்வதால் இப்பாதை தெளிவாய்ப் புலப்படும் . 

தவளை அண்டம் 

விலங்குத் துருவம் 
நிறப் பொருள்உள்ள 
பாதிப் பாகம் 

விட்டலைன் சவ்வு 
( PIGMENTED 
HALF ) | 

( VITELLINE MEMBRANE ) 


- அல்புமென் 
(ALBUMEN ) | 


கருவுணவுள்ள 
பாதிப் பாகம் 
( YOLAY HALF ) 

உணவுத் 

துருவம் 
( கருவுறலுக்கு முன்பு ) 


சாம்பல் பிறை 
(GREYCRESCOND 


துருவ அணுக்கள் 


கருவுறலுக்குப் 


பின்பு 


படம் : 


13a 


88 


முதுகெலும்பிகளது கருவியல் 


தவளை அண்டத்தில் கருவுறலின் விளைவு : 

இரண்டாவது நிலையிலுள்ள அண்டம் வெளியுலகுக்கு வந்த 
வுடன் ஆண் தவளை தனது விந்தணுக்களை இடுகிறது . அல்புமின் 
உப்புவதற்கு முன் கருவுறல் ( fertilization ) நிகழ்கின்றது . விந்தணு 
அண்டத்தோடு கலப்பதற்குரிய பாதை முதலியவற்றைப் படத் 
தில் காணவும் . 


தவளை அண்டச் சாம்பற்பிறை (GREY CRESCENT )யின் 

முக்கியத்துவம் 


சாம்பற் 
பிறை 


உச்சித்தோற்றம் பக்கத் 

தோற்றம் 
முதல் பிளவு 


இருஅரும்பு 
அணுக்களிலும் 
சாம்பற் பிறையுண்டு 


சாம்பற் பிறை 
இல்லை 


பிறையுள்ள 
உயிரணு 


சாம்பற்பிறையற்ற 
உயிரணு மலர்ச்சி 
( Deuel8pment ) அடைய 

முடிய வில்லை 
முற்றிலும் மலர்ச்சி யடைந்த 

கருக்கள் (EMBRYOS ) 


ப.ம் : 14 


விலங்குகளின் அண்டங்கன்ம் கருக்கோளங்களும் 


89 


அண்டத்துள் விந்தணு சென்றதும் , அது புற எல்லையிலுள்ள 
நிறப் பொருள் பரப்பீட்டில் ( distribution) மாறுதலையுண்டு பண்ணு 
கிறது . விந்தணு நுழைந்த பாகத்திற்குச் சரி எதிர் பாகத்தில் 
நீரும் , நிறப் பொருளும் உள் நோக்கிப் பாய்வதால் பிறை உருவமும் 
சாம்பல் நிறமுமுடைய ஒரு பரப்பு தோன்றுகிறது . இப்பப்பைச் 
சாம்பல் பிறை (grey cresent ) என்பார்கள் . 


சாம்பற் பிறை உண்டானதால் தவளை அண்டத்தின் சமச்சீர் 
அதிகமான மாறுதல் அடைகிறது . கரு உறலுக்கு முன்னர் 
அண்டத்துள் உள்ள பொருள்கள் விலங்கு முனையையும் உணவு 
முனையையும் இணைக்கும் அச்சைச் சுற்றிலும் ஆரச் சமச்சீரில் 
அமைந்திருக்கின்றன . கருவுறலுக்குப் பின்பு சாம்பற் பிறையூடே 
செல்லும் அச்சோடு இணைந்துள்ள இரு பக்கச் சமச்சீரில் ( bilateral 
symmetry ) பொருள்கள் அமைகின்றன . சாம்பற் பிறை கரு மலர் 
வதற்கு இன்றியமையாததாகும் . 


அண்டப்பிளவு : 

முதல் உயிரணுப் பிளவு கருவுறலுக்குப் பிறகு சில மணி 
நேரத்தில் விலங்கு முனையில் தொடங்குகின்றது . முதல் உயிரணுப் 
பிளவுப்பள்ளம் கருவுறலுக்கு 3.42 மணி நேரத்தில் விலங்குமுனை 
( animal pole) யில் தொடங்குகிறது . பிளவுப் பள்ளம் ( cleavage 
furrow ) கீழ் உள்ள கருவுணவு ( youlk ) முனையை நோக்கி வந்த 
வுடன் அது கருவுணவால் தடை செய்யப்படுகிறது . ஆகையால் 
பிளவுப் பள்ளம் மிகவும் தாமதமாக முன்னேறுகிறது . இதன் 
பயனாக முதல் பிளவு உணவு முனையில் முடிவதற்குள் இரண் 
டாவது பிளவு விலங்கு முனையில் தொடங்கி விடுகிறது . இவ்வாறு 
மூன்றாவது பிளவு ஆம்ஃபியாக்ஸஸ் என்ற விலங்கில் நடப்பது 
போல அண்டத்தின் மத்திய ரேகைக் கோட்டில் ( equator ) நிகழ் 
கிறது . முதலிரண்டு பிளவுகளும் அண்டத்தின் நெடுக்குக் 
கோட்டில் ( longitudinal ) நடந்தன . இரண்டாது பிளவு முதற் 
பிளவு ஏற்பட்ட 90-45 நிமிடத்திற்குப் பிறகு நடைபெறுகின்றது . 
இதனால் நான்கு உயிரணுக்கள் உண்டாகின்றன . இவ்வணுக் 
களின் விலங்கு முனையில் கருப்பு நிறப் பொருள் இருக்கிறது . 
ஆனால் , கீழ் முனையில் ( vegetal role ) மஞ்சள் கருவுணவு உண்டு . 
பொதுவாகச் சாம்பல் நிறப் பிறை ( grey crescent ) இரு உயிரணுக் 
களில் மாத்திரம் இருக்கிறது . ஆகையால் , நான்கு உயிரணுக்களும் 
பண்பு அடிப்படையான ( qualitative ) வேறுபாடுடையன , 


மூன்றாவது பிளவு முன்னிரண்டு பிரிவுகளால் ஏற்பட்ட நான்கு 
உயிரணுக்கள் ஒவ்வொன்றையும் இரு பாகங்களாகப் பிரிக்கிறது . 


40 


முது கெலும்பிகளது கருவியல் 


ஆனால் , உணவு முனையில் கரு உணவு இருக்கின்றமையால் பிளவு 
வரிப்பள்ளம் ( cleavage furrow ) அண்டத்தின் நடுக் கோட்டு மேலே 
செல்கிறது . இதன் பயனாக தவளை அல்லது வாலுடைய ஈரூடக 
வாசிகளின் அண்டத்தில் விலங்கு முனையில் சிறு உயிரணுக்களும் 
உணவு 

முனையில் பெரிய உயிரணுக்களும் இருக்கின்றன . 
32 உயிரணு நிலைமையில் கால முரண் ( asynchronism ) தலை 
காட்டுகிறது . ஆகையால் , சிறிய உயிரணுக்கள் கருவுணவில்லாத 
தால் , பெரிய கருவுணவுள்ள அணுக்களை விட அதிக வேகமாகப் 
பிரிகின்றன . 


பின்னால் செயலற்ற க நவுணவு , எவ்வாறு கரு உருவை 
மாத்திரமன்று , அங்கங்களின் தோற்றத்தையும் ( morphogenessis ) 
மாற்றும் ஆற்றலுடையது என்பதைப் பார்ப்போம் . இவ்வண்டத் 
தின் பிரிவையும் முழுப் பிளவு எனலாம் . 
( 3 ) பறவையின் அண்டமும் அதன் கருக் கோளமும் : 

பறவை அண்டம் பெரிய அதிகக் கருவுணவுள்ள ஒரு முனை 
அண்டத்திற்கு எடுத்துக் காட்டாகும் . இது மூன்றாவது நிலை 
மெல்லுறைகளை யுடையது . இவ்வண்டம் முதல் நிலை அண்டமாக 
அண்டப் பையினின்று வெளியேறுகின்றது . உயிரணுயுயிர்ப் 


இடப் படுவதற்கு முன் பறவை(கோழி )முட்டையின் நீளப் பாங்கான வெட்டு 

BLASTODE AM கருவட்டம் 
உள் முட்டை இட்டுச் சவ்வு 

முட்டைஓடு 
(Innershall Membrane ) 

SLESS DENSE ALBUMEN 
( அடர்த்தியாஅல்புமின் 
NUCLEUS OF PANOFA 

பான்டர் நியூக்லியல் 
காற்றறை 

JDENSE ALBUMEN 
( அடர்த்தியான அல்புமின் 
PLATE BRA குருவைப் பரப்பு 

மட்டை வென்ன மையம் ) 
வெளிமுட்டைச் சவ்வு 

CHALAZA முட்டைத்திரி 
(Oucer ShellMembrane 

(VITELLINE (MEMBRANE ) 
கரு உணவுச் சவ்வு 
- WHITE VOLK முட்டை வெள்ளை 

- YELOW YoLK முட்டை மஞ்சள் 
படம் : 15 


பொருள் 

கருவுணவினின்று தனிப்படுத்தப்பட்டுள்ளது . உயிர்ப் 
பொருள் விலங்கு முனையில் கருவட்டம் ( blastodisc ) என்ற பரப்பில் 
உள்ளது . இந்தக் கருவட்டத்தினின்றே பிறகு கரு வளர்கிறது . 
கரு வட்டத்தின் மத்தியில் அண்ட உட்கரு ( nucleus ) இருக்கிறது . 
இவ்வண்ட உட்கரு கரு நுண்பை ( germinal vesicls) என்று 
அழைக்கப்படுகிறது . கருவுணவு சீரான அமைப்புடையதன்று . 
முட்டையின் மத்தியில் குடுவைபோன்ற ( flask ) பாகம் 
ஒன்றுள்ள நு . இது (latebra ) என்றழைக்கப்படுகிறது . (latebra 


விலங்குகளின் அண்டங்களும் கருக்கோளங்களும் 


41 


bulb) இப்பாகம் சிறப்பான வெள்ளை உணவால் ( white vitellin) 
நிரப்பப்பட்டுள்ளது . இப்பாகத்தின் விட்டம் 8 மி . மீ . முட்டை 
கொதி நீரிலிட்டாலும் இவ் வெள்ளைக் கருவுணவு கடினமாவதில்லை . 
இவ் வெள்ளைக் கரு உணவு மொத்தக் கரு உணவில் 0.8 % ஆகும் . 
குடுவை போன்ற பாகத்திலிருந்து கருவட்டம் வரை கூசா ( vase ) 


CHICK - BLASTODERM SHOWING CENTRAL 

AND MARGINAL CELLS . 
பறவை ( கோழியின் ) அகம்பு அணுஅருக்கு நிலை 
( 3/ stoderm ) யின் ஓர உயிரணுக்களையும் ( Marginal 
+ cells ) மைய உயிரணுக்களையும் காட்டும் படம், 


PERIBLAST 


CENTRAL 

CELLS 
மைய உயிரனுக்கள் 


MARGINAL CELLS 
ஓர உயிரனுக்கள், 


படம் | 


15a| 


உருவ முடைய வெள்ளைக் கரு பரவியிருக்கிறது . இதைக் குடுவை 
யின் கழுத்து ( neak of latebra ) என் கிறார்கள் . 

ஹட்னர் 
( பக்கம் 144 ) இச் சிறப்பு Gostar (360) ( yolk nucleus) 
என் கிறார் . குடுவை போன்ற வெள்ளைக் கருவைச் சுற்றிலும் பிற 
பறவைக் கருவின் பிந்திய பிளவு நிலையில் 

கருமேற்பரப்புத் தோற்றம் 
CHICK - SURFACE VIEW OF THE BLASTODERM 

AT A LATER CLEAVAGE STAGE 


மைய உயிரணுக்கள் 
(CENTRAL CELLS ) 


ஓர உயிரணுக்கள் 
(MARGINAL CELLS ) 
இவற்றுக்கு எல்லை 
இல்லை 


படம் : 16 


மஞ்சள் பொருளும் வெள்ளைக் கருவுணவுப் பொருளும் பொதுமைய 
வட்டங்களில் மாறி மாறி அமைந்துள்ளன . அதே சமயத்தில் முதல் 
நிலை அண்டத்தின் ( primary oocyte ) மையத்திலிருந்த உட்கரு 
அவ்விடத்தை விட்டுக் குடுவை உருவ வெண் பொருளின் ( latebra ) 


42 


முது கெலும்பிகளது கருவியல் 


குறுகிய கழுத்து போன்ற பாகத்தின் ( neck of latebra ) வழியாக 
அண்டத்தின் எல்லைப் புறம் அடைகிறது . குடுவையின் கழுத்துப் 
பாக வெளிக்கரு வெளி நோக்கிச் சென்று விரிவடைந்து வெள்ளை 
வட்ட பாகமாக அமைகின்றது . இவ்வெள்ளை வட்டம் ( nucleus of 
pander) என்றழைக்கப்படுகிறது . பாடைர் நியுக்லியஸில் மிக 
நுண்ணிய அளவான உயிர்ப் பொருள் உண்டு . இதற்குக் கரு 
புள்ளி ( germinal- spot ) என்று பெயர் . ஏனெனில் , இங்குத்தான் 
அண்டத்தின் உட்கரு மேலே குறிப்பிட்ட அண்ட உட்கரு இருக் 
கிறது . 

இருவிதப் பொருளிலும் அதிக அளவான கொழுப்புப் 
பொருளுண்டு . ஆனால் , புரதப் பொருள் கருவளர்வதற்கு 
எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவுக்குமேல் சற்று அதிகமாய் 
உண்டு . இவ்வொழுங்கு கருவளரும் போது அதிக 
( nitrogenous ) கழிவுப் பொருள் உண்டாகாதவாறு தடுக்கிறது . 


காலக 


அண்டம் அண்டக் குழாய் வழி வரும்போது அல்புமினும் 
ஓட்டுச் சவ்வும் ( shell membrane ) சுண்ணத்தாலான 

ஓடும் 
அண்டத்தை மூடுகின்றன . இவை மூன்றாம் நிலை மெல்லுறைகள் . 
முதலில் உண்டாவது முட்டைத் திரி ( chalaza ) அடுக்கு . இது 
அண்டக் குழாய் முன்பாகத்தில் உண்டாகின்றது . 


இரண்டாவது அடுக்காகிய செறிந்த அல்புமின் (albumin) 
அடுக்கு அண்டக் குழாயின் பெரும் பாகத்தில் ( magnum ) அண்ட 
மிருக்கும் போது அண்டத்தைச் சூழ்கிறது . இந்த அல்புமின் 
திருகு சுருள் வடிவில் அமைந்திருக்கும் போது அண்டக்குழாயின் 
இறுதிப் பாகத்தில் நீர் போன்ற அல்புமின் அண்டத்தைச் சூழ் 
கின்றது . இன்னும் பின்னால் உள்ள அண்டகுழாயின் ஒடுக்கமான 
பாகத்தில் ( isthmus ) உள் அல்புமின் அடுக்கு , வெளி அல்புமின் 
அடுக்கு என்ற இரு அடுக்குகள் , உண்டாகின்றன . இவ்விரண்டு 
அடுக்குகளும் முட்டையின் அகன்ற பாகம் தவிர மற்ற பாகங்களில் 
ஒன்றோடொன்று தொட்டுக் கொண்டுள்ளன . 

முட்டையின் 
அகன்ற முனையில் இவை பிரிந்து காற்றை ( airchamber ) உண்டு 
பண்ணுகின்றன . இதன் பிளவு ஈரூடகவாசியின் அண்டங்களின் 
பிளவுபோலவே இருக்கிறது . ஆனால் , இதன் செயலாற்றாக் 
கருவுணவு பிரிவதில்லை . ஆகவே , உயிரணுபிரிதல் விலங்கு முனை 
யில் கருவுணவு மேல் வட்டமான பாகத்தில் அமர்ந்திருக்கும் 
உயிர்ப் பொருளில் மாத்திரம் நடைபெறுகின்றது . இவ்வட்டப் 
பரப்பைக் கரு வட்டம் என்று (blastodisc ) அழைப்பார்கள் . இப் 
பிரிவை வட்டப் பிளவு ( discoidal clegeava ) என்றும் உயிரியலார் 
அழைப்பார்கள் . அண்டப் பிளவில் கருவுணவு சிறிதும் பங்கு 
கொள்வதில்க . முழு அண்டமும் பிரிவில் ஈடுபடா திருப்பதால் 


விலங்குகளின் அண்டங்களும் கருக்கோளங்களும் 


49 


இப்பிரிவை முற்றுப்பெறாப் பிளவு ( meroblastic ) என்பார்கள் . 
மற்ற அண்டங்களில் நிகழ்வது போல முதல் இரண்டு பிரிவிகளும் 
விலங்கு முனை மத்தியில் செல்கின்றன . முதற் பிரிவிலுண்டாகும் 

உயிரணுக்களுக்கும் முற்றுப்பெற்ற சுவர்கள் இல்லை . 
அவற்றின் உயிர்ப் பொருள் அவ்வுயிரணுக்களுக்குக் கீழே இருக்கும் 
கருவுணவோடு இரண்டறக் கலந்து இருக்கிறது . இரண்டாவது 
பிளவு நெடுக்குக் கோட்டுப் பிளவு ( meridional ) என்று நாம் 
அழைக்கலாம் . இது சாக்ஸ் (Sachs ) விதிப்படி முதற் பிளவுக்குச் 
செங்கோணத்தில் தோன்றுகிறது . மூன்றாவது பிளவு பறவைகளில் 
வேறுபடுகிறது . கோழியின் மூன்றாவது பிளவு இரண்டாவது 
பிளவுக்குக் குறுக்கேவும் முதற் பிளவுக்கு ஒரு போகு ( parallel ) 
கோட்டிலும் நிகழ்கின்றது . இவ்வாறாக அநேக அரும்புயிரணுக்கள் 
( biastomeres ) உண்டாகின்றன . கருவட்டத்தின் மத்திப் பாகத் 
தைச் சுற்றிலும் சற்றுக் கரு நிறப் பொருள் பரப்புள்ளது . இது புற 
எல்லைப்பாகம் ( periblast) என்று அழைக்கப்படுகிறது . கரு வட்டப் 
பரப்பின் உயிர்ப் பொருள் முக்கியமாக புற எல்லைப் பாகத்தினுள் 
உயிர்ப் பொருள் கீழே இருக்கும் வெண் கருவுணவோடு ( white 
yolk ) இரண்டறக்கலந்து விடுகிறது . ஆகையால் , முற்றுப்பெறாப் 
பிரிவு செயலாற்றாக் கருவுணவால் நிகழ்கிறது . பின்னும் இழை 
யுருப் பிரிவு கதிரின் (mitotic spindle ) நெடு அச்சு உயிரணுப் 
பொருளின் ( cytoplasm ) அதிக நெடு அச்சில் இருக்கிறது . 


கின் றது . 


மூன்றாவது தொடர் ( series ) பிளவுகளில் எல்லா உயிரணுக் 
களும் பங்கு கொள்வதில்லை . முதலிரண்டு பிளவகளினால் உண் 
டான நான்கு உயிரணுக்கள் ஒவ்வொன்றும் இரண்டாகப் பிரிந்து 
எட்டு உயிரணுக்களைப் பிறப்பிக்கின்றன . ஆனால் , சில சமயங்களில் 
மூன்றாவது பிளவுகள் இரண்டு உயிரணுக்களில் மாத்திரம் நிகழ் 

இதன் விளைவாக எட்டு உயிரணுக்களுக்குப் பதில் 
ஆறு உயிரணுக்களே உள்ளன . நான்காவது பிளவுக்கப்பால் 
உயிரணுக்களின் பிளவு ஒழுங்கீனமாயுள்ளது . இவ்வாறு உயிர 
ணுக்கள் பிரியுங்கால் பிளவுப் பள்ளங்கள் கரு வட்ட எல்லை வரை 
செல்வதில்லை . ஆகையால் , கரு வட்ட மத்திப் பரப்பிலுள்ள 
அரும்புயிரணுக்களுக்கு மாத்திரம் ( blastomeres ) திட்டமான எல்லை 
யுண்டு . மைய உயிரணுக்களுக்குக் கீழ் ஒரு நுண் குழி உண்டா 
கிறது . 

இது பிற்காலத்தில் கருவாகும் மைய அணுக்களுக்குக் 
கீழே இருப்பதால் , இக்குழியைக் கரு கீழ்க் குழி ( subgerminal 
cavity ) என்றழைக்கிறார்கள் . இக்குழிக்கும் , கருக்கோளக்குழி 
( blastocoel ) என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது . இந்நிலையில் 
கரு , கருக்கோள நிலைமையை ( blastula stage ) அடைந்தது 
எனலாம் . ஓரத்திலிருக்கும் எல்லையற்ற உயிரணுக்கள் ( margina 


44 

முதுகெலும்பிகளது கருவியல் 
- cells ) பல உட்கருக்களைக் கொண்டுள்ள உயிர்ப் பொருளுடன் 
( sypeytial proto plasm ) தொடர்பு கொண்டுள்ளன . இப்புற 
எல்லைப் பல உட்கரு உள்ள உயிர்ப் பொருள் தான் முன் சொன்ன 
புற எல்லைப் பாகம் ( periblastor marginal zone ) ஆகின்றது . கருக் 
கீழ்க் குழியில் அதிகக் கரு உணவுள்ள உயிரணுக்கள் (yolk cells) 
கிடக்கின்றன . ) கருவுணவிலா 

மையச் சிறு உயிரணுக்களை 
விலங்கு முனையிலுள்ள உயிரணுக்களுக்கு ஒப்பிடலாம் . இன்னும் 


பறவை 
உள்ளடுக்கு( Endodenm) வளர்ச்சியைக் காட்டும் பறவைக் 

கருவட்ட நடுக் கோட்டு நீளப்பாங்கானவெட்டு 
CHICK : MEDIAN LONGITUDINAL SECTION OF BLASTODERM 

SHOWING FORMATION OF THE ENDODERM 
UPPER LAYER CELLS 

-VITELLINE MEMBRANE 
மேலடுக்கு உயிரனுக்கள் கரு உணவுச்சவ்வு 


0 


கம் 


YOLK 

YOLKY ENDODERM CELLE 
கருவுணவு 

கரு உணவுப் பையின் 
SUBGERMINAL 

உள்ளடுக்கு உயிரணுக்கள் 
CAVITY , 
கருவின் கிழள்ள 
குழி 

EMBRYONIC ENDODERM 

ககு உள்ளடுக்கு 
படம் : 17 


புள்ளது . 


படுமட்டமான பிளவுகளால் கரு வட்டம் அநேக அடுக்குகளை 
யுடையதாகின்றது ; அது புற எல்லை நோக்கியும் செல்கிறது . ஒரே 
உயிரணுக்கள் ( marginal cells ) அநேக அடுக்குகளாக அமைந் 
துள்ளன . மிகவும் கீழேயுள்ள அடுக்கு , கருவுணவு தொடர் 

ஆகையால் , கரு உணவுத் தொடர்புள்ள அடுக்கை 
உள்ளடுக்கு ( yolk endoderm ) என்பார்கள் . பின்பு இவ்வடுக்குப் 
கருப்புற உள்ளடுக்கு ( extra - embryonic endoderm ) ஆகும் . 
இந்நிலைமையில் கரு வட்டத்தில் இரு பாகங்களைக் காணலாம் . 
( 1 ) தெளிவான பரப்பு ( area pellucida ) இது மையத்திலுள்ளது 
( 2 ) ஒளி ஊடுருவாப் பரப்பு ( area opaca ) . பின்பு தெளிவான 
பாகம் ஈரடுக்கு உயிரணுவுள்ள தாகின்றது . 


( 4 ) பாலூட்டிகளது அண்ட அமைப்பு 

முன் பாலூட்டிகள் ( prototherica ) பின் பாலூட்டிகள் ( meta 
theria) அல்லது பையுடையிகள் ( marsupials ) மெய்ப் பாலூட்டிகள் 
( eutheria ) என்ற மூவகைப் பாலூட்டிகளின் அண்டங்களை மூன்று 


விளங்குகளின் அண்டங்களும் கருக்கோளங்களும் 


45 


படிகளில் வைக்கலாம் : ( 1 ) வத்தலகி அண்டம் மிகப் பெரியது . 
( ornithorhyn chus ) அண்டம் 4.6 மி.மீ. விட்டமுடையது . ஒரு 
முனையில் கருவுணவுடையது ; ஓரடுக்கு அல்புமினாலும் உறுதியான 
ஓட்டினாலும் மூடப்பட்டுள்ளது . பையுடையிகளின் ( marsupials ) 
அண்டம் 0.15-0.25 மி.மீ. விட்டமுடையது . திமிங்கிலம் , 
மனிதன் , சுண்டெலி முதலிய பாலூட்டிகளின் அண்டங்கள் 
எல்லாம் ஏறக்குறைய ஒரே பருமன் ( size ) உள்ளவை . 


கின்றன . 


பாலூட்டிகள் அண்டம் முன் 

சொல்லியபடி 

முதல் நிலை 
அல்லது க்ராபியன் நுண்பைக்குள் ( graffian follick ) வளர் 

அண்டத்தைச் சூழ்ந்துள்ள உயிரணுக்கள் பெருகி 
அண்டத்துக்கு ஓர் உறையாகின்றன . இவை நுண்பை உயிர 
ணுக்கள் ( follicle cells ) எனப்படும் . இவ்வுயிரணு அடுக்குக்குள் 
ஓர் உட் குழிவு ( anirum ) உண்டாகின்றது . இதை நுண்பைப் 
பாயமம் ( liguor folliculli) நிரப்புகிறது . பின்பு அண்டத்தைச் 
சுற்றிலும் உயிரணுவாலான ஓரடுக்கு உண்டாகின்றது . இவ் 
வடுக்கைத் தெளிவு மண்டலம் ( zona pellucida ) என்கிறார்கள் . 
இத்தெளிவு மண்டலத்திற்கு வெளியே ஆரைஅடுக்கு ( corona 
radiata ) உண்டு . இதன் உயிரணுக்கள் ( ஆரைவசமாக ( radial ) 
நீண்டிருப்பதால் இப்பெயர் இவ்வடுக்குக் கொடுக்கப்பட்டுள்ளது . 
இதே சமயத்தில் அண்ட நுண்பை , பக்கத்திலுள்ள வலைப் பின்னல் 
போன்ற தசை (stroma ) யை ஊடுருவி வந்து அண்டத்தின் மேற் 
பரப்பில் வந்து ஒரு சிறு கொப்புளம் போல் தோற்றமளிக்கிறது . 
அண்டம் ஒட்டியிருக்கும் இடத்திலுள்ள உயிர் அணுக்கள் நுண் 
குன்று 

போல் மாறவே அதன் மீது அண்டம் இருக்கிறது . 
அண்டத் தாங்கு இழையைத்துக்கு அண்டந் தாங்கும் குன்று 
(cumulus oophorus ) என்ற பெயர் தரப்பட்டுள்ளது . இறுதியில் 
நுண்பை நீரில் உப்புச் செறிவு அதிகரித்தலால் ஏற்படும் , 
ஊடுருவிப் பரவல முகத்தால் ( endosmotic presure ) நுண்பை 
வெடித்து தன்னுள் உள்ள அண்டத்தை வெளியேற்றுகிறது . 
இதைத்தான் அண்ட விடுவிப்பு ( ovulation ) என்பார்கள் . 


அண்டம் வெளியேறியபின் அண்ட நுண்பை மஞ்சள் நிற 
முற்று , மஞ்சள் உடலி அல்லது மஞ்சள் பிண்டம் ஆகிறது . இந் . 
நிலையில் அண்ட விடுவிப்பு மஞ்சட் பிண்டம் ( corpus luteum of 
ovulation ) என்று அழைக்கப்படும் . அதன் உட்புழை சிறுத்து 
அதில் குருதி தேங்கி அது உறைந்து பின்னர் இரத்தக் கட்டியாக 
மாறுகிறது . இந் நிலையில் அதை . இரத்தக் கட்டியுடைய உடலி 
அல்லது பிண்டம் (cropus haemorrhagi cum ) எனப்படும் . 
வெடித்த அண்ட நுண் பையிலிருந்து வெளியேறிய அண்டம் 


-.46 


முதுகெலும்பிகளது கருவியல் 


கருவுறாவிட்டால் மஞ்சட் பிண்டம் சீர் குலையும் . அண்டம் வளமாக் 
கப்பட்டு அண்ட வளர்பையில் ( uterus ) நிலை நாட்டப்பட்டு விட் 
டால் மஞ்சட் பிண்டம் வளர்ந்து சிறிது நாளைக்கு நிலைத் 
திருக்கும் . அப்போது மஞ்சட் பிண்டம் கருப்ப மஞ்சட் பிண்டம் 
(cropus luteum of pregnancy ) என்று அழைக்கப்படுகிறது . இந் 
நிலையில் அது ஓர் உட்சுரப்பியாக மாறிப் பிரோஜெஸ்ரோன் ( pro 
gesterone) அல்லது 

கர்ப்ப முன்னோடி ஊக்கியைச் சுரந்து 
அண்டம் கரு வளர்பையில் நிலைத்திருக்கச் செய்கிறது . இறுதியில் 
அண்டப் பையில் அண்டம் இருந்த இடம் ஒரு சுருங்கிய 
தழும்பால் மாத்திரம் அறியப்படும் . இத்தழும்புக்கு வெண் தழும்பு 
இழையம் (corpus albicans ) என்று பெயர் . 


பாலூட்டிகளின் அண்டம் 

மிகக் குறைந்த கருவுணவு 
உள்ளது . ஆகையால் தாயின் சூலகத்தில் (uterus) இருக்கும் 
போது தாயிடமிருந்து உணவைப் பெற்றுக் கொள்ளுகிறது . 
காரணத்தால் பரிணாம வளர்ச்சியில் கீழ்த்தர விலங்குகளிலிருக்கும் 
சம சீராய் பரவு உணவுடைய ( equal holobkstic egg ) அண்டத்தை 
பாலூட்டிகளிற் காணலாம் . ஆஷிட்டான் ( Assheton ) போன்ற 
உயிரியியலார் பன்றி அண்டம் வளர்ச்சியை ஆராய்ந்தனர் . பன்றி 
அண்டத்தின் கருவுணவு நுண்ணிய கொழுப்புத் துகள்களே . இக் 
கொழுப்புத் துகள்கள் சமமாய் அண்டத்தில் பரவியிருத்தலால் 
அண்டத்தின் விலங்கு முனை இது அல்லது கருவுணவு முனை இது 
என்று அறுதியிட்டுக் கூற இயலாது . எம் முனையில் , முனை 
உயிரணு , ( polar body ) தோன்றுகிறதோ அம்முனையே விலங்கு 
முனை யென்று கொள்ள வேண்டும் . 


முதற் பிளவுக் கதிர் ( cleavage spiodle ) அண்டத்தின் 
அச்சுக்குச் செங்கோணத்தில் 

உண்டாகின்றது . 

இப்பிளவின் 
பயனாக 

அரும்புயிரணுக்கள் ( blastomeres ) உண்டா 
கின்றன . இவ்விரு உயிரணுக்களும் ஒளி ஊடுருவும் கச்சை 
( zona pellucida ) என்ற மெல்லுறை மூடப்பட்டு ஒன்றோடொன்று 
ஒட்டிக் கொள்கின்றன . இரண்டாவது பிளவு ஒழுங்கீனமானது . 
பிரிவுக் கதிர் முதலாவது ஓரணுவிலும் அது இரண்டாகப் பிளந்த 
பின் அடுத்த உயிரணுவிலும் உண்டாகிறது . இவ்விரண்டாவது 
கதிர்கள் முந்திய கதிருக்குச் செங்கோணத்தில் உதிக்கின்றன . 
பின்பு நிகழும் பிளவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக , விரைவாக நிகழ் 
கின்றமையால் உயிரணுக்களின் வளர் பருவ நாட்கள் குறை 

ஆகையால் , பின் சந்ததிகளான அரும்புயிர் அணுக் 
களின் 

பருமன் சிறிதாகிறது . இவ்வாறு அநேக பிளவுகள் 
நிகழ்ந்த பின் , உயிரணுக்கள் இடையற்ற திண்ணிய உயிரணுக் 


கின்றன . 


விளங்குகளின் அண்டங்களும் கருக்கோளங்களும் 


47 


கோள நிலையை ( morula stag :) உண்டாக்குகின்றது . குரங்கின் 
கரு அண்ட விடுவிப்பு ( ovulation ) முதல் 16 உயிரணு நிலை ஈறாக 
உள்ள மாறுதல்களை உடையுடைய சுமார் 88 மணி நேர 
மாகின்றது . . மனித அண்டமும் மேற்கூறிய மாறுதல்களையடைய 
இவ்வளவு நேரமாகலாம் . இந் நிலைமை அடையும் அண்டம் 
அண்டக் குழாயிலே இருக்கின்றது . 


பாலூட்டிகளின் மலர்ச்சி 

விலங்கின் மலர்ச்சி தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி . 
ஏனெனில் , ஒரு குறிப்பிட்ட நிலைமை எங்குத் தொடங்குகின்றது , 
எங்கு முடிகிறதென்று , வரையறுக்க இயலாது ; ஆகையால் , 
மலர்ச்சி நிலைமைகளை ஆய்வாளர்கள் தம் விருப்பப்படி வரையறுத் 
கொண்டனர் . 


சிறிது கருவுணவுடைய அண்ட மலர்ச்சியில் உள் இடை 
வெளியற்ற உயிரணுக் கோளம் ( morula ) என்ற நிலையுண்டு . 
பெரும்பாலும் 

நச்சுக் கொடியுடையிகள் (amniotes) 
அல்லது தாய் சேய் இணை தசை ( placenla ) உடைய பாலூட்டிக் 
களில் மாத்திரம் உண்டு. எனினும் பறவைகளது உயிர் அணுப் 
பிளவீடு ( segmertation ) பிறகு கரு இடையற்ற உயிரணுக் 
கோளம் ( morula ) 

என்ற நிலைக்கு இயைபுடை நிலையை 


முயல் 
முந்திய நிலைக் கருக்கோளப் பையின் 

செங்குத்து வெட்டு 
RABBIT- VERTICAL SECTION OF EARLY 

BLASTOCYST STAGE 


உள்ளணுத்திரள் , 
((INNER CELL MASS) 


அண்டம் சூழ் சவ்வ 
(ZONA PELLUCIDA ) OR 
ZONA RADIATA 


ஊட்டுறை 
TROPHOBLAST 


அல்புமின் 
AL BUMEN 


படம் : 


18 


அடைந்தது எனலாம் , என்கிறார் பேற்றன் என்ற கருவியலார் . 
உட்புழலுற்ற உயிரணுக் கோளத்திலுள்ள அரும்புயிரணுக்கள் 
( blastomexes ) தங்களுக்கிடையே ஓரிடை வெளி இருக்கும்படித் 
தங்களை அமைத்துக் கொள்கின்றன . இதன் பயனாக எழுந்த உட் 
குழி கருக்கோளக் குழி ( blastocoel ) என்று அழைக்கப்படும் . 


48 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இந்நிலையிலுள்ள விலங்கு கருக் கோளம் ( blastula ) எனப்படும் . 
பாலூட்டிகளின் கருக் கோள உட்புழை பெரிதாயிருப்பதால் 
அது கருக்கோளப்பை ( blastocyst or bistodermic vesicle ) என்று 
அழைக்கப்படுகின்றன . இக்கருக் கோளப்பையின் ஒரு முனையில் 
உள்ளுயிரணுத்திரள் ( innercell mass ) உண்டு . இவ்வுள்ளணுத் 
திரள் பின்பு கருவின் உடம்பு உண்டாவதற்கு ஆதாரமாயிருக் 
கின்றது . மீதியிருக்கும் மெல்லிய சுவர் , தாயின் கரு வளர் 
பையிலுள்ள கரு தன் தாயின் உடம்பிலிருந்து தன் உணவை 
ஈர்க்க உதவும் மெல்லிய சவ்வுகளாக மாறுகின்றது . இச் சவ்வை 
உணவு ஈர்க்கும் சவ்வு ( trophoslast ) என்று அழைப்பார்கள் . 
பின்புக் கருகோள உட்புழை பெரிதாகின்றது . அதே சமயத்தில் 
உள்ளுயிரணுத் திரளும் பெரிதாகின்றது . பாலூட்டியின் கருக் 
கோளப் புழை சற்று அதிக கருவுணவு உடைய ஆதியுயிரிகளின் 
அதிக கருவுண விருந்த இடத்துக்குச் சமமாகும் . 


பறவைகளில் கரு மூல அடுக்குகள் உண்டாவதைப் போல் 
பாலூட்டிகளிலும் கரு மூல அடுக்குகள் இரு படியில் நிகழ்கின்றன , 
முதற் கட்டத்தில் உள்ளுயிரணுத் திரளின் (innercell mass ) அடிப் 
பரப்பிலே இருந்து உண்டாகி , அவை பிற்கால உள்ளடுக்குக்காக 
( endoderm ) அமைகின்றன . ஒரு துளையிகளிலும் ( monotremes ) 
பையுடையிகளிலும் ( marsupials ) இவ் வுயிரணுக்கள் சிறியவை 
யாயும் கரு நிறமுள்ளவையாயும் உள . நச்சுக் கொடியிகளிலும் 
( placentals ) பிற்கால உள்ளடுக் கையுண்டாக்கும் உயிரணுக்கள் 
உள்ளுயிரணுத்திரளிலிருந்து பிரிகின்றன என்கிறார்கள் . இவ்வாறு 
ஓரடுக்கு உண்டாக்கும் அணுக்கள் பிரி தலை அடுக்குப் பிரிதல் 


( EMBRYONIC DISC ) கருவட்டம் 


ஊணுறிஞ்சடுக்கு--TROPHO BLAST) 


PRIMITIVE GUT 

மூலாதார் 
உணவுக் கழல் 


ENDODERM 
( உள்ளடுக்கு : 


ENTIRE SECTION 


படம் : 19 


( delamination ) என்பார்கள் . ஆனால் , அநேக பாலூட்டிகளில் 
உள்ள டுக்கை உண்டாக்கும் உயிரணுக்கள் விரைவில் பரவிக் கருக் 
கோளப்பையின் உள்ளுறையை உண்டு பண்ணுகின்றன . 


விலங்குகளின் அண்டங்களும் கருக்கோளங்களும் 


49 


உறைக்குள் இருக்கும் உட்புழலை மூல உணவுக் குழல் ( archenteron ) 
என்று அழைப்பார்கள் . உள்ள டுக்கு உயிரணுக்கள் இடம் 
பெயர்ந்து சென்ற பிறகு , எஞ்சிய உள்ளணுயிர்த்திரள் ஒழுங்காக 
அமைந்து கரு வட்டம் ( embryonic disc ) ஆகின்றன . 


உத்தேச பின் - நிகழ்வுப் படம் 

( Fate Map) 


கருக்கோளம் ( blastula ) அல்லது தொடக்க நிலை மூவடுக் 
குயிரியின் பல பாகங்களிலுமுள்ள உயிரணுக்களின் உத்தேச பின் 
நிலை அல்லது நிகழ்வைக் காட்டும் படம் பின் உத்தேச நிகழ்வுப் 
படம் ஒரு விலங்கின் மூவடுக்குயிரியாதல் நிலை ( gastrula stage ) 
நெருக்கடியான ( critic :il ) நிலையாகும் . ஏனெனில் , கருக்கோளம் 
அல்லது தொடக்க நிலை மூவடுக்குயிரியின் உயிரணுக்களின் இடத் 
தொடர்பு ( positional relation ship) புது முக்கியத்துவம் அடை 
கின்றது . இவ்வுண்மை வோட் ( voght ) , ஹிஸ் ( His ) , புட்ஷிலி 


1 தொடக்க நிலைக் கருக்கோளம் வெட்டுத் தோற்றம் 
( EARLY BLASTULA IN SECTION ) 

மேல் தோல் வெளியடுக்கு 
( EPIDERMAL ECTODERM ) 


நடுவடுக்கு ( HESODE RH ) 


நரம்புத் தொகுதியுண்டாக்கும் 

வெளியடுக்கு 
( NEURAL ECTODERM ) 

முதுகு நாண் 
( NOTOCHORD ) 


2 பிந்திய நிலைக் 

கருக்கோளம் 
( LATF ALASTULA ) 


11 
| * முதுகுப் பக்கப்பிறை 

( DORSAL CRESCENIT ) 
வயிற்றுப் பக்கப்பிறை 
( VENTRAL CRESCENT ) 


படம் : 20 / 


என்பவர்களும் , டால்க் ( Dalg ) என்பவரும் , வண்ணப் பொருளைப் 
பயன்படுத்தியும் சில உயிரணுக்களை அகற்றியும் , கருக்கோளத் 
தின் பாகங்களைக் காயப்படுத்தியும் கருக்கோள உயிரணுக்களின் 
இயக்கங்களையும் , தொடக்க நிலை மூவடுக்குயிரி ( gastrul:) உயிர 
ணுக்களின் இயக்கங்களை ஆராய்ந்தனர் . இவ்வாராய்ச்சிகளால் 

மு.க. - 4 


6. மூவடுக்குயிரியாதல் 
காஸ்ட்ருலேஷன் ( Gastrulation) 


கரு , ஈரடுக்கு அல்லது மூவடுக்குயிரியாதல் ( gastrulation ) 
அல்லது முதற்குடலியாதல் ( gaster stomach ) எனப்படும் . 


இது முதிர்ந்த கருக்கோளத்திலும் தொடக்க நிலை முதற்குடலி 
யிலும் ( early gastrula ) உள்ள வெவ்வேறு உத்தேச அங்கங்களைத் 
தோற்றுவிக்கும் பரப்புகளின் ( presumptweorgan forming areas ) 
குறிப்பிட்ட இயற்பியல் வேதியலான ( physico - chemical) 
நிலைமைகளோடு தொடர்பு கொண்டுள்ள உள்ளியல்பான உந்தல் 
களால் ஆளப்படும் , ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இயக்கங் 
களும் மாறுதல்களுமுடைய ஒரு செயல் ( Nelsen P. 393 ) ஆகவே , 
நெல்சன் கூறும் வரையறையில் ( definition ) முதற்குடலியாதலில் 
பங்குகொள்ளும் பல காரணக் கூறுகளைக் கூறுகிறார் . 


சாதாரணமாக முதற்குடலியை ஈரடுக்குயிரி ( diploplastic 
on ganism ) என்று சொல்வார்கள் . 

ஒரு வேளை இவ்வரையறை 
ஆஃபியாக்ஸசுக்குப் பொருந்தலாம் . ஏனெனில் , இவ்விலங்கில் 
முதலாவது கருவுணவு பொதிந்துள்ள பேரணுக்கள் உள் மடிந்து 
உள்ளடுக்காகிறது . பின்பு நடுவடுக்கு உதயமாகின்றது . ஆனால் , 
மற்ற விலங்குகளில் வெளியடுக்கு ( ectoderm ) உள்ளடுக்கு நடு 
வடுக்கு இம் மூன்றும் ஒரே காலத்தில் தோன்றுவன . இக்கருத்தை 
(Wandinglon P. 243 ) பின் வரும் வரிகளில் வலியுறுத்துகிறார் : 
உயிரணுக்கள் பிளவு படலால் உண்டாகும் உயிரணுக் ( கூட்டங் 
கள் . ) கருவின் அடிப்படை அடுக்குகளான வெளியடுக்கு 
( ectoderm ) நடுவடுக்கு ( mesoderm ) உள்ளடுக்கு (endoderm ) 
அமைவதற்குக் காரணமாக உள்ள ஒன்றோடொன்று நன்றாக 
இணைக்கப்பட்ட தொடர் வரிசையான மடிப்புகளும் உயிரணு 
இயக்கங்களுமே காஸ்ட் ருலேஷன் ( முதற் குடலியா தல் ) எனப் 
படும். 


விலங்குகளின் அண்டங்களும் கருக்கோளங்களும் 


51 


என்று பெயர் எழுதுகிறார் . இவ்வாறே கருக்கோளத்தின் பிற 
பரப்புகளிலுள்ள உயிரணுக்களின் இறுதி நிலை என்னவென்று 
ஆராய்கிறார் . நெருங்கிய உறவுடைய இனத் தவளைகளின் கருக் 
கோளங்களின் இறுதி நிலைப் படம் ( fate map ) ஏறக்குறைய ஒரே 
விதமாகத்தான் உண்டு. ஆனால் , சில நுணுக்கமான காரியங்களில் 
அவை வேறுபடலாம் . எல்லா ஈருடக சுவாசிகளுக்கும் பொதுவான 
உத்தேச பின் நிகழ்வுப்படம் வரைவது எளிதன்று . ஆயினும் 
நெருங்கிய உறவுள்ள ஈரூடகவாசிகளது படங்கள் வரையப் 
பட்டுள்ளன . 


சாதாரண நிலையில் தவளையின் வெளியடுக்கு அண்டத்தின் 
விலங்குப் பாதியி லிருந்து தோன்றுகின்றது . இப்பாகத்தைப் பின் 
நிகழ்வுப் படத்தில் வெளியடுக்குப் பிரதேசம் என்று குறிக்கிறோம் . 
உள்ளடுக்கின் ஒரு பாகம் அண்ட இடைப்பட்ட பிரதேசப் பரப்பி 
லிருந்தும் உள்ளடுக்கின் அதிகமான பாகம் விலங்குணவுப் பரப்பி 
லிருந்தும் வருகிறது . நடுவடுக்கும் முதுகு நாணும் இரண்டு பரப்பு 
களிலிருந்து தோன்றுகின்றன . 


அதாவது வெளியடுக்கிலும் உள்ளடுக்கிலுமிருந்து முக்கியமாக 
கருக்கோளத் துளையின் தடித்தப் பாகத் ( உதடு ) திலிருந்து 
உண்டாகின்றன . 


கேள்விகள் 


1. பறவை , 

தவளை , ஆம்ஃபியாக்ஸஸ் இவற்றின் கருக் 
கோளங்களை ஒப்பிடு . 


2. பின் நிகழ்வுப்படம் ( fate map ) என்றால் என்ன ? அது 

எப்படி எவ்வாறு ஆராயப்படுகிறது ? 


ஆம்ஃபியாக்ஸஸ் , தவளை இவற்றின் பின் நிகழ்வுப் 
படங்களை ஒப்பிடுக . 


6. மூவடுக்குயிரியாதல் 
காஸ்ட்ருலேஷன் ( Gastrulation ) 


கரு , ஈரடுக்கு அல்லது மூவடுக்குயிரியாதல் ( gastrulation ) 
அல்லது முதற்குடலியாதல் ( gaster stomach ) எனப்படும் . 


• இது முதிர்ந்த கருக்கோளத்திலும் தொடக்க நிலை முதற்குடலி 
யிலும் ( early gastrula ) உள்ள வெவ்வேறு உத்தேச அங்கங்களைத் 
தோற்றுவிக்கும் பரப்புகளின் ( presumptweorgan forming areas ) 
குறிப்பிட்ட இயற்பியல் வேதியலான ( physico - chemical ) 
நிலைமைகளோடு தொடர்பு கொண்டுள்ள உள்ளியல்பான உந்தல் 
களால் ஆளப்படும் , ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இயக்கங் 
களும் மாறுதல்களுமுடைய ஒரு செயல் ( Nelsen P. 393 ) ஆகவே , 
நெல்சன் கூறும் வரையறையில் ( definition ) முதற்குடலியாதலில் 
பங்குகொள்ளும் பல காரணக் கூறுகளைக் கூறுகிறார் . 


சாதாரணமாக முதற்குடலியை ஈரடுக்குயிரி ( diploplastic 
organism ) என்று சொல்வார்கள் . ஒரு வேளை இவ்வரையறை 
ஆஃபியாக்ஸசுக்குப் பொருந்தலாம் . ஏனெனில் , இவ்விலங்கில் 
முதலாவது கருவுணவு பொதிந்துள்ள பேரணுக்கள் உள் மடிந்து 
உள்ளடுக்காகிறது . பின்பு நடுவடுக்கு உதயமாகின்றது . ஆனால் , 
மற்ற விலங்குகளில் வெளியடுக்கு ( ectoderm ) உள்ளடுக்கு நடு 
வடுக்கு இம் மூன்றும் ஒரே காலத்தில் தோன்றுவன . இக்கருத்தை 
( Wandington P. 243 ) பின் வரும் வரிகளில் வலியுறுத்துகிறார் : 
உயிரணுக்கள் பிளவு படலால் உண்டாகும் உயிரணுக் ( கூட்டங் 
கள் . ) கருவின் 

அடிப்படை அடுக்குகளான வெளியடுக்கு 
( ectederm ) நடுவடுக்கு ( mesoderm ) உள் ளடுக்கு (endoderm ) 
அமைவதற்குக் காரணமாக உள்ள ஒன்றோடொன்று நன்றாக 
இணைக்கட்பட்ட தொடர்வரிசையான மடிப்புகளும் 

உயிரணு 
இயக்கங்களுமே காஸ்ட்ருலேஷன் ( முதற் குடலியா தல் ) எனப் 
படும் . 


மூவடுக்குயிரியாதல் காஸ்ட்ருலேஷன் 


53 


மேற்கூறிய இரு வரையறைகளும் முதற்குடலியாதலின் போது 
மூவடுக்குகளும் ஒரே காலத்தில் உண்டாகின்றன வென்பதை 
விளக்குகின்றன . 


காஸ்ட்ருலேஷன் ( மூவடுக்குயிரி ஆதல்) , உயிரணுக்களின் 
இடம் பெயர்தலால் இயலுகிறது . 


இவ்வுயிரணுக்கள் இடம் பெயர்தல் திருப்பி மறிக்க முடியாது . 
( irreversible ) இயக்கம் , உயிரணுவின் இடம் பெயர் ஆற்றலாலும் , 
இழைய இன உறவு ( tissue affinities ) முதலிய காரணங்களாலும் , 
உயிரணுரத் திரள்களும் , கருவின் பாகங்களும் இடம் பெயர்ந்து 
உயிரணுக் சருக்கோளத்துள் சென்று அங்கு உள்ளடுக்கு ( endo 
derm ) நடுவடுக்கு ( mesoderm ) முதலியவற்றை உண்டாக்கு 
கின்றன . இதன் பயனாக மூல முதல் உணவுக்குழல் உண்டா 
கின்றது ; 

கரு உடலின் உருவமும் உண்டாகின்றது . 


இவ்வாறு கரு உடலின் உரு உண்டாவதற்கும் பிற்கால 
அங்கங்களின் மூலா தார ( primordia ) இழைகள் உண்டாவதற்கும் , 
காரணியாக உள்ள அணுத்திரள்களின் இடம் பெயர்தல் . அல்லது 
கருவின் பாகங்கள் மடிதல் , போன்ற இயக்கங்களை உரு உண் 
டாக்கும் இயக்கங்கள் (morphogenetic movements) என்பார்கள் . 


இவ்வுரு உண்டாக்கும் இயக்கங்கள் இருவிதப்படுவன : 

( 1 ) கருவின் ஒரு பாகத்தின் மேல் இன்னொரு பாகம் படர்தல் 
அல்லது வளர்தல் ( epiboly ) . 


( 2 ) உட்புகுத்தல் அல்லது உள் நோக்கி வளர்தல் ( emboly ) . 


உள் நோக்கி வளர்தல் பலவகைப்படுவன : 

( 1 ) கருக்கோளத்துளையை நோக்கி உயிரணுக்கள் செல்லு 
தல் . ( படம் தடித்த அம்புக்குறியை நோக்குக ) இது உயிரணுக் 
குவிதல் ( convergence ) எனப்படும் . 


( 2 ) கருக்கோளத் துளைப் பக்கத்தில் வந்த உயிரணுக்கள் 
கருக்கோளத்தினுட் செல்லல் ( involution ) . 


( 3 ) உயிரணு விலான ஓரடுக்கு உள்நோக்கி மடிந்து ஒரு 
குழிவை உண்டாக்கல் ; இது உள்மடிதல் ( invagination ) . 


மூவடுக் 


( 4 ) உயிரணுப்பெருக்கம் ( proliferation ) 
குயிராதலுக்கு இன்றியமையாதது . 


-54 


முதுகெலும்பிகளது கருவியல் 


( 5 ) வெளியடுக்கிலிருந்து கருக்கோளம் அல்லது கருவட்டத் 
தின் பல பாகங்களிலிருந்து அணுக் கூட்டங்கள் பிரிந்து கருக் 
கோளக்குழி க்குட் (balstocoel ) செல்லல் ; இது பன்முக இடம் 
பெயரல் ( polyinvagination ) எனப்படும். 


( 6 ) உயிரணுக் கூட்டங்கள் பிற உயிரணுக் கூட்டங்களி 
லிருந்து பிரிதல் ( எ.டு. ) முதுகுநாண் நடுவடுக்கு உள்ளடுக்கு 
இழையங்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்று பிரிதல் . 


( 1 ) ஆம்ஃபியாக்ஸஸ் மூவடுக்குயிரியாதல் 

(Gastrulation in Amphioxus) 


ஆம்ஃபியாக்ஸஸ் மூவடுக்குயிரி ஆதல் என்ற செயல் ( ரோமர் 
A. S .P . 108 ) சிறிதாயினும் சிக்கலற்றதும் ( simplest ) (ஒரு 
கருத்தை விளக்க ) ஒருவர் வரையும் சிறந்த வரைவு படம் போலும் 
( most diagrammatic ) 

இதில் முதல் நிகழ்ச்சி 
உள்ளடுக்குத் தகடு ( endodermal plate ) தட்டையாகி , பின்பு 
குழியாகிக் கருக்கோள உட்புழைக் குட்செல்லுகிறது . ஆகையால் , 


உள்ளது . 


முதுகுப்பக்க 
உதடு 


ஆமஃபியாக்ஸஸ் 

மூவடுக்குயிரி 
( EARLY GASTRULA ) 


முதுகு நாண் 


உயிரணுக்கள் - 


( CHORDA CELLS ) 


நடுவடுக்குப்பிறை 


கருவின் முன் நுனி 


இல்லை கருவின் பின் முனை 


வெளியடுக்கு 
( ECTODERM ) 
மூல உணவுக்குழல் 

வயிற்றுப்பக்க " உதடு " 
( ARCHENTERON ) உள்ளடுக்கு சுருக்கோளத்துளை 

( VENTRAL LIP ) 
( ENDODERM ) 

( BLASTOCOEL) 

நடுநெமக்கோட்டு 
வெட்டுத் தோற்றம் 

( SAGITTAL SECTION ) 
படம் : 22 


கருக்கோள உட்புழை சிறிதாகின்றது . இச்செயலைக் கரு உள் 
மடிதல் (invagination ) என்பார்கள் . புதிதாய் உண்டான குழியை 
மூல முதலானவுணவுக் குழல் ( archenteron ) என்று அழைப் 
பார்கள் . 

அதன் துளைக்கக் கருக்கோளத்துளை ( blasto pore ) 
என்று பெயர் . இத்துளையின் ஓரங்கள் கோளத்துளை உதடுகள் 


மூவடுக்குயிரியாதல் காஸ்ட்ருலேஷன் 


55 


( lips of blasto pore ) என்றழைக்கப்படுகின்றன . முதுகுப்பக்க 
உதடு உத்தேச முதுகு நாண் உயிரணுக்களை ( chordacells ) 
யுடையது ; பக்க உதடுகளும் கீழ் வயிற்றுப் பக்க உதடுகளும் 
பிறை போன்ற ( mesodermal crescent ) பாகத்தில் நடுவடுக் கு 
உயிரணுக்களை உடையன . இப்பாகங்களிலுள்ள உயிரணுக்கள் 
உள்ளடுக்கைத் தொடர்ந்து உள்ளே செல்கின்றன . நடுவடுக்குப் 
பிறையின் உயிரணுக்கள் விரைந்து பிளவுபடுதலால் , அவ் 
வுயிரணுக்கள் மூலாதார உணவுக்குழலின் இருபக்கங்களிலும் 
அமைகின்றன . 


முதுகுப் பக்க உதடு (dorsal lip) முதுகுநாண் உயிரணுக்களை 
உண்டாக்குகின்றது . பின்பு கோளத் துளை உதடு கருவின் பிற்கால 
பின் நுனியை நோக்கி மேல் படர்தல் (epiboly ) என்ற முறையில் 
வளர்கிறது . ஆகவே , ஆம்ஃபியாஸஸ் உள் மடிதல் ( invagination ) , 
மேல் படர்தல் என்ற இரு வளர்ச்சி முறையில் ஈரடுக்குயிராக 
( gastrula ) முடிகிறது . பின்னர் பழைய கருக்கோள உட்புழை 
( blastocoel ) மறை கிறது . 


( 2 ) தவளைக்கரு மூவடுக்குயிரியாதல் 


விலங்கு முனையின் சற்றுக்கரு நிற உயிரணுக்களில் கருவுண 
வில்லாததால் அவை உணவு முனையிலுள்ள கருவுணவு பொதிந் 
துள்ள-- பெரிய உயிரணுக்களை விட வேகமாகப் பிள்ளுகின்றன . 
இதன் பயனாக விலங்கு முனையிலுள்ள உயிரணுக்கள் சற்று 
வெளுத்த கருவுணவுள்ள பெரிய உயிரணுக்கள் மேல் நகர்ந்து 
விடுகின்றன . 


இதே சமயத்தில் பிற்கால முன்பாக உணவுக் குடலுண்டாகும் 
இடத்தில் ஒரு நுண்பள்ளம் அல்லது கீறலுண்டாகிறது . 
பள்ளம் கருக்கோளத்துளை ( blasto pore ) எனப்படும் . இதன் மேல் 
ஓரம் தடித்திருக்கிறது . இந்த ஓரத்தைக் கருக்கோளத் துளையின் 
மேல் ( முதுகுப்பக்க ) ஓரம் ( dorsal lip of blastopore ) என்பார்கள் . 
இக்கீற்றின் வழியே பக்கத்திலுள்ள பிற்கால உள்ளடுக்கு உயிர 
ணுக்கள் உள்ளே செல்கின்றன . இச்சமயத்தில் 

முதுகுநாண் 
முன் தகடு ( prechordal plate ) உயிரணுக்கள் உள்ளே செல் 
கின்றன . கருக்கோளத்தின் இருபக்கங்களிலுமுள்ள முதுகுநாண் 
( notochordal ) உயிரணுக்கள் கூடிவந்து ( converge ) கருக்கோள 
மேலுதட்டினுள் நுழைந்து கருவின் முதுகு நடுக்கோட்டில் 
( middorsal line ) அமைகின்றன . அவை உருவாகிக் கொண்டிருக் 
கும் நரம்புத் தகட்டுக்கு ( neural plate ) அடியில் அமர்கின்றன . 


56 


முதுகெலும்பிகளது கருவியல் 


மூவடுக்குயிரியாதல் தொடர்ந்து நடப்பதால் உள்ளடுக் 
குரிய உயிரணுக்கள் அதிகமாக உள்ளே புகுத்து , இதன் பயனாக 
கருவுணவு அதிகமாக அடங்கியுள்ள மற்ற உள்ளடுக்கு உயிரணுக் 
கள் கீழே போகின்றன . ஆகையால் , மூல முதற்குடல் துளை 
பெரிதாகின்றது . அநேக ஈரூடகவாசிகளில் உள்ளே படிப்படியாய்ச் 
செல்லும் உள்ளடுக்கின் உட்பரப்பு கிண்ண வடிவாக இருக்கிறது 
என்று சொல்லப்படுகிறது . இதன் காரணம் தெளிவாகவில்லை . 


உத்தேச நரம்புப் பாளம் 

( NEURAL PLATE ) 


உத்தேச மேல்தோல் - 


பப்ப 


BLASTOCOEL 


கருக்கோளக் குழிவு 


உத்தேச முதுகு நாண் 

(NOTOCHORD ) 


மூவடுக்குயிரி ஆகுமுன் 
உத்தேச பாகங்களின் . 
இடம் 
அம்புக்குறிகள் உத்தேச 
பாகங்களின் இடம் 
பெயர் தலைக் குறிக்கும் 


கருக்கோளத்துளை மேலுதடு 

( DORSAL LIP ) 


உத்தேச பாகங்கள் 
திருப்பி அமைக்கப்பட்ட 
பிறகு உள்ள நிலைமை 


உத்தேச முதுகு நாண் 

( NOTOCHORD ) 


மூல உணவுக்குழல் 

( ARCHENTERON ) 


சுருஉணவு 
( YOLK ) 


கருக்கோளக் குழிவு 

( BLASTOCOEL ) 


உகருஉணவு அடைப்பு 

( YOLK PLUG ) 


உத்தேச மேல்தோல் 


படம் : 24 


மேற்கூறியவை நிகழ்ந்து கொண்டிருக்கும்போது , மூவடுக் 
குயிரியாதலின் தொடக்க நிலையில் முதுகுநாண் பரப்புக்கு இரு 
பக்கத்திலுமிருந்த தசைக்கூற்ற நடுவடுக்கு (somitic mesoderm) 
அப்போது உருவாகிக் கொண்டிருந்த மூலக்குடல் துளையுள் புகுந்து 
மற்ற இரு அடுக்குகளுக்குமிடையில் செல்கிறது . 


மூலக் குடல் துளையின் முதுகு - பக்கவசமாக ( dorso - lateral ) 
உள்ளடுக்குப் பொருள் செல்லும்போது மூலக்குடல் துளையின் 
கீழ்ப்பாக உள்ளடுக்குப் பொருள் இடஞ்சுழி முறையிற் சுழன்று 


மூவடுக்குயிரியாதல் காஸ்ட்ருலேஷன் 


57 


அமர்கின்றது . இதன் பயனாக முன்குடல் உயிரணுக்கள் , வளரும் 
கரு அச்சில் ( embryonic axis) முன் நுனியிலிருந்து பின் நுனி வரை 
நேர்க்கோட்டில் அமைகின்றன . இப்படி அமையும்போது முன் 
குடல் மூலப்பொருள் முன் நுனியிலும் அதன்பின் வயிறு , கல்லீரல் , 
சிறுகுடல் , பின் குடல் முதலியன ஒன்றன்பின் ஒன்றாக நேர்க் 
கோட்டில் அமைகின்றன . இதைத் தொடர்ந்து நடுவடுக்கு - முதுகு 
நாண் தொகுதி விலங்கின் ஊடச்சில் அமைகின்றது . 

முதுகுநாண் - பாகமும் , முதுகுநாண்- முன் தகடும் ( preclhordal 
plate) தலையமைப்பூக்கி ( head organizer ) யாகவும் முதுகு நாணின் 
பின்பாகமும் அதன் அருகிலுள்ள நடுவடுக்கும் உடம்பு பகுதி 
ஊக்கியாகவும் செயலாற்றுகின்றனவென்பது செய்முறையில் காட் 
டப்பட்டுள்ளது . 


உயிரணுக்களின் 
உட்புகுதலைப் பக்கத் 
தோற்றமாக 
(SIDE VIEW ) 
காட்டுகிறது. 


முதுகுப்பக்க 

உதடு 
-பக்க உதடு 


கருககோளத்துளையின் பாகங்கள்"உதடுகள்" 


வயிற்றுப்பக்க 

உதடு 


படம் : 251 


ஆகவே , மேற்படர்தல் (epiboly ) உட்படர்தல் (emboly ) 
முதலிய செயல்களால் மூன்று மூல அடுக்குகளும் ( primary 
germ layers ) முட்டை அல்லது உருண்டை வடிவமும் கொண்ட 
கரு ஒன்று தோன்றுகிறது . வெளியடுக்கும் நரம்புத் தகடும் 
வெளியுறையாகின்றன . இவ்வெளியுறைக்குக் கீழ் 

பின்வரும் 
நடுவடுக்கு மண்டலங்கள் உள : ( 1 ) வளர்ந்துவரும் நரம்புக் 


68 


முதுகெலும்பிகளது கருவியல் 


குழாய்க்குக்கீழ் முதுகு நாண் உண்டாக்கும் உயிரணுப் பட்டை 
( 2) 

முதுகுநாண் இருபக்கத்திலும் தசைக்கூற்று (somitic ) 
நடுவடுக்கு ( 3 ) தசைக்கூற்று நடுவடுக்குப் பக்கத்தில் பிற்காலக் 
கழிவகற்றுறுப்புகள் தோன்றும் நடுவடுக்கு ( 4 ) சற்றுப்பக்கத்திலும் 
வயிற்றுப் பக்கத்தை நோக்கியும் இருக்கும் பக்க நடுவடுக்கு 
( lateral plate mesoderm ) . 


மூலக் குடலியாதலின் ( gastrnlation ) தொடக்கத்தில் பிறை 
போன்ற மூலக்குடல் துளை ( balsto pore ) பெரிதாகி அரை 
வட்டமாகி , பின் குதிரை லாட உருவாகி , இறுதியில் வளைய வடிவ 
மாகின்றது . 

மூலக் குடலியாதல் முற்றுப் பெற்றவுடன் துளைப் 
பக்கத்திலிருந்த கருவுணவுள்ள உயிணுக்கள் திரண்டு துளையை 
அடைத்துவிடுகின்றன . ஆகவே , துளையை அடைக்கும் அணுத் 
திரளுக்குத் துளை அடைப்பு ( yolk plug ) என்ற பெயர் கொடுக்கப் 
பட்டுள்ளது . முதற்குடலி 

உருவாகிக் 

கொண்டிருக்கும் போது 
கருக்கோளத்துளை சிறிதாகிக் கொண்டே போகிறது . பின்பு 
அத்துளை நுண்ணிய பேரிக்காய் உருவமா கின்றது . ஏனெனில் , 
துளையின் பக்க உதடுகள் இரண்டும் ஒன்றையொன்று நோக்கி 
வருகின்றன . இறுதியில் இரண்டு பக்க உதடுகளும் ஒன்றோ 
டொன்று ஒட்டி ஒன்றாகி விடுகின்றன . இவ்வாறு இரு , பக்க 
உதடுகள் ஒன்றாவதால் ஒரு நுண் நீளவச வரிப்பள்ளம் ( groove ) 
ஏற்படுகிறது . இதை ஹட்னர் ( Huettner ) என்பவர் கருவமைப்புக் 
கீற்று ( primitive streak ) என்கிறார் . இப்பள்ளத்தின் மேலும் , 
கீழும் ஒவ்வொரு நுண்குழியுண்டு , கீழ்க்குழி , மூடி விடுகிறது ; 
மேற்குழி மலவாய்க்குழி ( anal pit ) ஆகிறது . 


பின்பு உள்ளுருளுதல் முறையில் கருக்கோளத்துள் சென்ற 
உயிரணுக்களின் அடுக்குகள் மூலக்குடலின் மோடு ( மேற் ) பாகத் 
திலுள்ள உயிரணுக்கரு நடுவடுக்காகவும் பிரித்துவிடுகின்றன . 


தொடக்க நிலை (early stage ) மூவடுக்குயிரியினது வெளியடுக் 
கின் ஆற்றல் ( potency ) தவளையின் தொடக்க நிலை மூவடுக்குயிரி 
யில் பாதிப்பாகம் வெளியடுக்கு மற்றும் அதில் ஒரு சுற்றுக்கண்டம் 
( sector ) நரம்புத்தண்டுத் தகட்டை உண்டு பண்ணும் . மற்றப்பாதி 
உள்ளடுக்கையும் நடுவடுக்கையும் உண்டு பண்ணும் . 


நாம் சோதனை செய்யு பாகம் கருக்கோளத்தின் விலங்குமுனை 
யில் உள்ளது . இப்பாகத்தின் ஆற்றலைப்பற்றி நாம் ஆராய்வோம் . 
நைல்புளுசல்ஃபேற்றைக்கொண்டு அப்பாகத்துக்குப் புது நிற 
மூட்டி அப்பாகத்தின் மாறுதல்களை நாம் படிக்கலாம் . சாய 
மேற்றப்பட்ட பாகம் சாதாரண 

இள உயிரியில் கண்ணில் 


மூவடுக்குயிரியா தல் காஸ்ட்ருலேஷன் 


58 


தோன்றும் . ஆகவே , அதன் உத்தேச ஆற்றல் ( Presumptive 
value ) கண்ணையும் கண்காம்பையும் உருவாக்குதலே . சாதாரண 
வளர்ச்சியின்போது இப்பாகம் கண் நுண் கிண்ணம் ( optic cup ) 
உருவாக்கக்கூடியது . இப்பாகத்தை இடம் பெயர்த்து சற்று 
முதிர்ந்த கருக்களில் வெவ்வேறு இடங்களிற் பொருத்துவோம் . 
ஆனால் , இப்பாகம் பொருத்தப்பட்ட கருவில் கண் , மூளை இதயம் 
செவுள்கள் வளர்ச்சியடைந்துள்ளன . ஆகையால் , புதிதாய் 
மாற்றி நடப்பட்ட இழையம் புது இடங்களில் பலவித இழையங் 
களின் இயக்க விளைவுகளால் தாக்கப்படுகிறது . மூன்று உத்தேசக் 


காது நுன்பை 
( oraera ) 


வெளியடுக்கு 

EPIDERMIS 


+ 


க 


O 


- செவுள்கள் 

( GILLS) | 
குருத்தெலும்பு 
( CARTILAGE ) 


மணப் பொறிப் பாளம் 

NASAL PLACODE 


ஈடுவடுக்கு 
ஆக்கக் கூறு 

ISOMITE ) 
முதுகு நான் 

( NOTOCHORD ) | 
முதனிலைக் கழிவுறுப்புக் 

கால்வாய 
( PRONEPHRIC DUCT ) 


உத்தேசக் கண் 
[PRESUMPTIVE EYE) 


" உப்புக்கரைசல் 


. 


தொடக்க நில 

மூவடுக்குயிரி 
( EARLY GASTRULA 


( ) 


மாறுபாடடையா 

வெளியடுக்கு 
( UNDIFFERENTIATED 

ECTODERM ) 


கருக்கோளத துக 


O 


கதோ கபைக்க . 


படம் : 


26 


கண்பரப்புகளை ( presumptive eye region ) வெட்டி ( 1 ) முதிர்ந்த 
ஒரு கருவில் தலைப்பாகத்தில் வைப்போம் . ( 2 ) இன்னொரு ஆய் 
வில் கண்பாகத்தைச் செவுள்கள் பக்கத்திலும் . ( 3 ) இன்னொரு 
சோதனையில் உடம்பின் பக்கபாகங்களிலும் பொருத்துவோம் . 
முதற்பாகத்தின் கண்பரப்பு இழையம் மூளையின் ஆதிக்கத்துக்கும் , 
இரண்டாவது ஆய்வில் செவுள்கள் முன்கால்களின் ஆட்சிக்கும் , 
மூன்றாவது சோதனையில் முதனிலை கழிவகற்று உறுப்பு , முதுகு 


80 


முதுகெலும்பிகளது கருவியல் 


நாண் தசை ஆக்கக்கூற்றுக்கள் ஆகியவற்றின் இயக்க விளைவு 
களுக்கும் உட்படுத்தப்பட்டு அப்புதிய இழையங்களோடு திரித் 
தறிய முடியாதவாறு சேர்ந்துவிடுகிறது . 


தலைப்பக்கத்தில் ஒட்டப்பட்ட கண்கிண்ண இழையத்தில் 
ஓம்பு நரின் ( host ) கண்மாத்திரமல்ல , இன்னொரு கண் , மணப் 
புலனுறுப்பின் தட்டும் ( wasal placode ) இன்னொரு மூளையும் 
காணப்பட்டன . அதாவது கண்ணிழையம் ஓம்புநரின் தலைப்பாகச் 
செல்வாக்கால் கண்ணாக மாத்திரமல்ல . மூளையாகவும் மணப்புத் 
தகடாகவும் மாறுகிறது . ஈண்டு கண் , கன்ணிழையத்தின் 
உத்தேச ஆற்றல் செவுள்கள் பக்கத்திலிடப்பட்ட கண் கிண்ணத் 
தசையில் நன்கு வளரா உட்செவி , காது நுண்கல்களுமுள்ள காது 
நுண்பை (olocyst ) நரம்புக்குயும் தகடு செவுள்கள் , ஓம்புநர் 
( host ) இழையமும் கொடையாளி ( donor ) இழையமும் சேர்ந் 
துண்டான முன்கால்களும் , காணப்படுகின்றன . 
உடம்பின் பக்கவசத்திலிடப்பட்ட கண்ணுண் 

கிண்ண 
இழையம் தசை ஆக்கக்கூறுகள் ( necural tube ) நரம்புக்குழாய் 
முதனிக்க் கழிவகற்றுறுப்புத் தொகுதிகக்குழாய் ( pronephros ) 
உண்டு பண்ணுகிறது . உத்தேசக் கண் பரப்பை ( presimptue 
eye region ) உப்புக் கரைசலில் இட்டால் , அது பிற இழையங்கள் 
இயக்க விளைவுகளால் ( influences ) பாதிக்கப்படாமையால் , அது 
உருவ மற்ற உயிரணுத் திரளாகவே ( cell mass ) மாறியது . தன் 
இயற்கையான இடத்தில் கண்ணிழையம் உண்டாக்குகிறது ; 
அது ஒரு புது இடத்தில் பிற இழையங்களின் இயக்க விளைவுகளால் 
எந்த இழையத்தையும் உண்டுபண்ணும் . 

ஆகையால் , தொடக்க நிலை மூவடுக்குயிரியின் (eary gastrala ) 
வெளியடுக்கு (ectoderm ) உத்தேச கண் பரப்பும் ஒரு வெளி 
யடுக்குப் பாகமே ) மாறுபடா இழையம் . மாறுபடா நிலையில் 
கண் பரப்பு அநேக ஆற்றல்கள் உண்டு . ஆனால் , அது அடுத்த 
நிக மையடைந்தவுடன் ( neurula ) கண் 

பரப்பு , ஒரே ஆற்ற 
லுடையதாகின்றது ; எவ்விடத்தில் இடப்பட்டாலும் கண் பரப்பு 
இழையம் கண்ணைத்தான் உண்டுபண்ணும் . 


( 3 ) பறவைக்கரு மூலக் குடலியாதல் ( Gastrula ) அல்லது 

மூவடுக்கு பிரியாதல் ( Chick - Gastrulation )) 


இது காறும் நாம் படித்த விலங்குகளில் ( ஆம்ஃபியாக்சஸ் 
தவளை ) மூலக்கரு உண்டாக்கும் . இயக்கங்களால் (formative 
movements ) நடுவடுக்கும் உள்ளடுக்கும் வெளியடுக்கால் மூடப் 


மூவடுக்குயிரியாதல் காஸ்ட்ருலேஷன் 


61 


பட்டு கருவின் ஊடச்சுக்கு ஏற்ப உள்ளுறுப்புகளும் 

அமை 
கின்றன . ஓரளவுக்கு இவ்வியக்கங்களைச் செய்முறையில் ஒன்றி 
லிருந்து மற்றொன்றைப் பிரித்தாலும் , அவை ஏறக்குறைய ஒரே 
சமயத்தில் நிகழக் கூடியன . ஆனாலும் , பறவையின் மூவடுக்குயிரி 
யில் மேற்கூறிய நிகழ்ச்சிகள் காலவரிசையில் ஒன்றன் பின் 
ஒன்றாக நிகழ்கின்றன . அம்மூன்று கட்டங்கள் : ( 1 ) கரு வெளி 
யடுக்கு உண்டாதல் , ( 2 ) நடுவடுக்கு உண்டாதல் , ( 9 ) கருவின் 
ஊடச்சு உறுப்பு உண்டாதல் என்பன . 


பின்னும் ஏராளமான கரு உணவு இருப்பதால் மூவடுக் 
குயிராதல் இயக்கங்கள் ( gastrulative movements) மற்ற தண்டுடை 
யிகளில் நிகழும் மாறுதல்களிலிருந்து வேறுபடுகின்றன . உள் 
மடித 

3 முறையில் உள்ளேயிருக்கும் ஏராளமான கருவுணவை 
உள்ளடக்குவது முடியாத காரியம் . ஆகையால் , பிற விலங்குகளில் 
நடப்பது போல் இங்கு மூல உணவுக் குழல் உண்டாக்க முடியாது . 
7 வது படத்தைப் பார்த்தால் இது நன்கு விளங்கும் . 


பறவையின் கருக் கோளத்தில் ஈரடுக்குகள் உள என்று பர்த் 
தோம் . அவற்றுள் கீழடுக்கு ( hypoblast ) கருவின் பின் நுனியில் 
பிற பரப்புகளில் இருப்பதைவிட நன்கு முற்றுப் பெற்றுள்ளது . கரு 
வட்டத்தின் ( blastodise ) பின் பாதியில் முதுகு நாண் உயிரணுக் 
களும் நடுவடுக்கு உயிரணுக்களும் உண்டு . மேலடுக்கின் முன் 
( தஃப் பாகத்தில் உத்தேச மேல் தோல் நரம்புத் தண்டு முதலிய 
வற்றையுண்டாக்கும் மூலப் பொருள்கள் உண்டு . 


கரு மூல அமைப்புக் ( Primitive S reak ) கீற்று : 
அடுத்தப்படியாக முதுகு 

நாண் 

மூலப் பொருள்களும் 
நடுவடுக்கு மூலப் பொருள்களும் ( mesenchyme ) இடம் பெயர்ந்து 
மேலே கூறிய மேலடுக்குக்கும் கீழடுக்குக்கும் இடையில் அமர 
வேண்டும் . இவ்வுயிரணுக்கள் தெளிவு பரப்பின் ( area pellucida ) 
பின் பாகத்திலிருக்கிறது . இவை மத்திக்கோட்டில் வந்து குவிந்து 
ஒரு நீளப்பாங்கான நுண் மடிப்புகளை உண்டு பண்ணுகின்றன . 
இம்மடிப்புகள் மூல அமைப்புக் கீற்று எனப்படும் . இக்கீற்று 
முட்டை அடைகாத்தல் தொடங்கிப் பின் 7 அல்லது 8 மணி 
நேரத்தில் தோன்றுகின்றன . இது கருவின் நீள் வச அச்சைக் 
குறிக்கின்றது . 16 மணி அடைகாக்கப்பட்ட முட்டையின் கருவி 
கரு மூல அமைப்புக் கீற்று ( primitive streak ) எடுப்பாகத் தோன்று 
கின்றது . இந்நிலையில் கருமூல அமைப்புக் கீற்றில் பின் வரும் 
பாகங்களுள : ( 1 ) மூல வளர்ச்சி பள்ளம் ( primitive groove) . 
( 2 ) இப்பள்ளத்தின் இரு பக்கங்களிலும் பக்கத்திற்கு ஒன்றாக 


62 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இரு நுண் வரைகள் ( primitive ridges) . ( 3 ) மூல அமைப்புக் 
கீற்றின் முன் நுனியில் பொதிந்துள்ள உயிரணுக்கள் ஒரு தடிப் 
பான , மேடான பாகத்தை புண்டு பண்ணு கின்றன . 


தலைமுனை (ANTERIOR ) 


மூலாதாரப் பள்ளம் 

( PRIMITIVE GROOVE ) 
மூலாதார வரை 

( PRIMITIVE RIDGE ) | 
- கரு அமைப்பு 

மூலா தாரக் கீற்று 


அம்புக் குறிகள் 
உயிரனுக்கள் 
இடம் பெயர்ந்து 
செல்லும் திசைகளைக் 
குறிக்கின்றன. 


– வால் முனை (POSTERIOR ) 
படம் : 27 


இம் மேடான பாகம் ஹென்சஸ் முடிச்சு ( Hense s node ) 
என்றழைக்கப் படுகிறது . ( 4 ) மூன் நுனியில் கருமூல வளர்ச்சிக் 
கீற்று ( primitive streak ) கருமூலக் குழியில் (primitive pit ) 
முடிகிறது . ( 5 ) இக் கீற்றின் பின் நுனியில் கருமூலத் தகடு 
( primitive plate) உண்டு. கருமூல அமைப்புக் கீற்று நன்றாக 
வளர்ந்ததும் கருவட்டம் ( blastodisc ) வட்ட உருவத்திலிருந்து 
முட்டை உருவமுடையதாகின்றது . இம்மாறுதல் தெளிவுப் பரப்பில் 
(area pellveida ) நன்றாகத் தெரிகிறது . புதிராக இருக்கும் 
கருமூல அமைப்புக் கீற்று தவளையின் கருக்கோளத் துளைக்குச் சம 


கருமூல அமைப்புப பளளம் 

( PRIMITIVE GROOVE ) 


வெளியடுக்கு 
CECTODERM ) 


உயிரணுக்கள் 
இடம் பெயரல் 


கருமூல அமைப்புக்கீற்று 

( PRIMITIVE STREAK ) 


உள்ளடுக்கு நடுவடுக்கு 
( ENDODERM ) ( MESODERM ) 


உத்தேச முதுகு நாண் 
( PRESUMPTIVE NOTOCHORD ) 


படம் : 28 


மாகும் . 18 மணி நேரம் அடைகாக்கப்பட்ட அண்டத்தில் கருமூல 
அமைப்புக் கீற்று , நன்கு வளர்ந்துள்ளது . அதன் முன் பாகத்தில் 
ஹென்ஸன் முடிச்சு அல்லது புடைப்பைச் சுற்றிலுமிருந்து 
உயிரணுக்கள் உள்நோக்கி வளர்வதால் ஒரு தெளிவான புதிதாக 


மூவடுக்குயிரியாதல் கா ஸ்ட்ருலேஷன் 


68 


அமைந்த பாகம் தோன்றுகிறது . இது ஹென்ஸன் படைப்புக்கு 
முன்னால் நடுக்கோட்டில் பரவுகிறது . இதுதான் முதுகு நாண் 
( notochord ) என்று அழைக்கப்படுகிறது . இது தலை முற்புடைப்பு 
( head process ) என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்டது . மற்ற 
விலங்குகளில் இம் முதுகு நாண் கருக்கோளத் துளையின் ( blasto 
pore dorsal lip ) முதுகுப் பக்க உதட்டிலிருந்து உண்டாகின்றது . 
பறவைகளில் இம்முதுகு நாண் கருமூல அமைப்புக் கீற்றிலிருந்து 
உண்டாவதால் வளர்ச்சிக் 

சிறிது கருவுணவுடைய 
விலங்குகளின் கருக்கோளத் துளை - உதடுகளுக்குச் ( dorsallip of 
blastopore ) சமம் என் கிறார்கள் . இவ்வாறு உண்டான முதுகு 
நாணைக் கருமூல அடுக்குகளில் எந்த அடுக்காகக் கருதுவது 
என்பது பற்றி முரணான அபிப்பிராயம் உண்டு . 


கீற்று 


இம் முடிச்சு பிற்கால முதுகு நாண் பரப்பிலிருந்து ( notochor 
dal area ) வந்த உயிரணுக்களாலும் நரம்புத் தண்டின் கீழ்ப்பாக 
மாகவும் அமையும் உயிரணுக்களாலும் ஆனது . தொடக்கத்தில் 
கருமூல அமைப்புக் கீற்றுக்கு மிகக் குறுகியதாயிருக்கிறது . 
தம் இருப்பிடத்திலேயே உள்ள உயிரணுக்கள் பெருகுவத 
னாலேயும் முன்னுக்கும் பக்கத்திலும் ( untero - lateral ) உள்ள 
உயிரணுக்கள் கரு அமைப்புக் கீற்றண்டைக் குவிவதனாலும் கீற்றின் 
முன் நுனி வளர்கின்றது என்கிறார் நெல்சன் . உயிரணுக்கள் 
கூடுவதால் இதன் பின் நுனியும் பின்னோக்கி வளர்கின்றது . 


பறவைகளிலே கீழடுக்கு , அமைப்புக் கீற்று உண்டாவதில் 
பங்கு கொள்ளுகிறது என்றார் வாடிங்டன் . அவர் மேலடுக்குகளி 
லிருந்து கீழடுக்கை , அமைப்புக் கீற்று நிலைமையில் பிரித்து 
கீழடுக்கின் முன் நுனி மேலடுக்கின் பின் பாகத்தில் கீழ் வைத்தார் . 
அப்போது கருமூல அமைப்புக் கீற்றின் வளர்ச்சி தடுக்கப்பட்டது . 
அல்லது இரண்டாம் (secondray ) நிலை அமைப்புக் கீற்று 
உண்டானது . அடுத்த இரண்டு மணி 

நேரத்தில் கருமூல 
அமைப்புக் கீற்றுக்கு அருகிலுள்ள தெளிவான பாகம் சற்றுத் 
தடித்து வேறு தோற்றமடைகிறது . இப்பாகம் கருவின் பரப்பு 
( embryonal area ) எனப்படும் . 


ஆகவே , கரு அமைப்புக் கீற்று உண்டாவது பிற்கால 
நடுவடுக்கு உயிரணுக்களும் முதுகு நாண் அணுக்களும் கருவின் 
நீளப் பாங்கான நடுக் கோட்டில் வந்து குவிவதனால் உண்டான 
விளைவே எனலாம் . கரு அமைப்புக் கீற்றின் வளர்ச்சியை 
உயிரணுக்கள் உட்கொள்ளும் நிறப் பொருளைக் கொண்டோ 
அல்லது சிறப்பாகக் கரித்தூளைக் கொண்டு பாகங்களைக் குறி 
யிட்டோ ஆராய்ந்த உயிரியலர் 

மேற் சொன்ன முடிவுக்கு 


64 


முதுகெலும்பிகளது கருவியல் 


வந்தனர் . பறவைகளின் ( புறா , கோழி , வாத்து ) இரண்டாவது 
அடுக்கு ( கீழடுக்கு ) பிற்காலத்தில் உள்ளடுக்கு உண்டாகும் நேரம் , 
உண்டாகும் முறை முதலியன . வாதத்திற்கு இடமானவை . இவ் 
வடுக்கு கோழியில் முட்டையிடுந் தருணத்திலும் வாத்தில் அடை 
காத்த சில மணி நேரத்திலும் புறாவின் முட்டை அண்டக் குழாயில் 
கீழே இறங்கும் போதும் நடைபெறுகிறது . 


கீழடுக்கு உண்டாகும் முறையைப் பற்றியும் கருத்தொருமை 
யில்லை . கோழியிலும் புறாவிலும் கீழடுக்கு , அடுக்குப் பிரிதல் 
முறையில் ( delamination ) தோன்றுகிற தென்பது பீட்டர் என்ப 
வரது கருத்து . ஆனால் , டுவல் ( Duvel ) போன்றவர்கள் கோழியில் 
கரு வட்டத்தின் வால் நுனியிலிருந்து (உள்ளுருளுதல் ) உள் மடிதல் 
உள்ளுருளுதல் ( involution ) முறைப்படி உண்டாகிறது என்கிறார் . 
இவ்வாறே புறாவின் இரண்டாவது அடுக்கும் உதிக்கிறதென்றார் 
பாட்டர்ஸ்ன் ( Patterson ) . 


இக் கீழடுக்குப் பிற்கால உணவுக் குழலின் உள்ளுறையாகின்ற 
மையால் இதை உள்ளடுக்கு எனக் கருதலாம் . மேலடுக்கு ஆம்பி 
யாக்சஸ் , தவளை முதலியவற்றில் இருப்பது போல் பறவையிலும் 
மேலடுக்கில் உறுப்படைக்கும் பரப்புக்கள் ( organ forming areas ) 
உண்டு . மேலடுக்கின் வால் முனையில் முதுகு நாண் உயிர 
ணுக்கள் உள . இவற்றுக்கும் உள்ளடுக்குப் பாகத்துக்கும் 
இடையில் முதுகு நாண் முன் தகடு ( prechordal plate ) உண்டு . 
அதில் நடுவடுக்குயிரணுக்கள் உண்டு. மீதி உறுப்பாக்கு பாகங் 
களைப் ( organ forming areus) படத்தில் பார்க்கவும் . 


மேற்கூறிய நிகழ்ச்சியா வும் கருமூல அமைப்புக் கீற்று உண்டா 
வதற்கு முன்பே அதாவது ஈரடுக்குயிரியாதல் ( gastrulation ) நிகழ் 
வதற்குமுன் நிறைவேறுகின்றன . இக்கீற்றுத் தோன்றியவுடன் 
முதுகு நாண் , முதுகு நாண் முன் தகடு , நடுவக்குப் பாகங்கள் முதலி 
யவற்றைச் சேர்ந்த உயிரணுக்கள் உள்ளே செல்கின்றன . 


அநேக பிற்கால அங்கங்களின் உத்தேச ( presumptive organ 
forming areas ) பரப்புகள் பறவைகள் கரு வட்டத்தின் முன்னரே 
வரையறை செய்யப் பட்டிருந்தாலுர் கூட , தவளையின் மூலக் 
குடலியும் ( gasirula ) பறவையின் கருவட்டமும் ( blastodisc ) அதிக 
ஆற்றல் வாய்ந்தவை . பறவைக்கரு வட்டத்தைக் குறுக்கே 
இரண்டாக வெட்டினால் ஒவ்வொரு பாதியும் ஒரு முழுக் கருவை 
உண்டாக்கும் ஆற்றலுடையது . வாத்தின் கரு வட்டத்தை 
மூன்று கூறுகளாக்கினால் ஒவ்வொன்றும் ஒரு முழுக் கருவை 


மூவடுக்குயிரியாதல் காஸ்ட்ருலேஷன் 

.5 
உண்டாக்கக் கூடியது . இவ்வாறு ஒரே கரு வட்டத்திலிருந்து 
ஐந்து கருக்கள் தோன்றச் செய்யலாம் . 


மூலக் கரு 

அமைப்புக் கீற்றை ஓர் உயிரணுப் பெருவழி 
( highway ) என்று சொல்லலாம் . ஏனென்றால் , உத்தேச நடு அடுக்கு , 
உயிரணுக் கருவமைப்புக் கீற்றுக்கு வந்து அங்கு உள்நோக்கிச் 
சென்று , மறுபடியும் கருவமைப்புக் கீற்றின் பாகங்களிலிருந்து 
சென்று , வெளியடுக்குக்கும் உள்ளடுக்குக்கும் இடையில் ஓர் அடுக் 
காக ( நடுவடுக்காக ) அமைகின்றன . ஹென்சன் 
உத்தேச முதுகு நாணணுக்கள் கருமைப்புக் கீற்றின் 
பாகத்தில் இடம் பெயர்ந்து செல்கின்றன . 


முடிச்சின் 

முன் 


கருவமைப்புக் கீற்று கருக்கோளத் துளையின் அலுவல் 
ஒப்புமை ( analogue) உடையது . ஏனெனில் , தவளை யின் கருக் 
கோளத் துளையும் பறவையின் மூலக் கருவமைப்புக் கீற்றும் ஒரே 
வேலையைச் ( கருவுடம்பமைப்பில் பங்கு கொள்கின்றன ) செய் 
கின்றன . கருவட்டத்தின் நீளப்பாங்காக நடுக்கோட்டில் பறவை 
யின் கருவமைப்புக் கீற்றின் அமைப்பையும் தவளையின் மூவடுக் 
குயிரியின் பக்கத் தடுப்பில் அல்லது உதட்டின் அமைப்பையும் 
நாம் ஒப்பிடுவோம் . 


( 1 ) பறவையினது கருவமைப்புக் கீற்றும் ( primitive streak ) 
தவளையின் மூவடுக் குயிரியின் துளையின் உதடுகளும் ( dorsallid 
of blastopore ) உயிரணுக்கள் மூவடுக் குயிரியின் நடுக் கோட்டில் 
வந்து குவிவதனால் உண்டாகின்றன . பறவையின் மேலடுக்கு 
உயிரணுக்கள் கருவமைப்புக் கீற்றுக்குள் சென்று அதிலிருந்து பக்க 
நடுவடுக்கு ( lateral mesoderm ) செல்கின்றன . ஒரு வேளை கருவ 
மைப்புக் கீற்றிலிருந்து சில உயிரணுக்கள் உள்ளடுக்குக்குள் செல் 
லலாம் . ஆகவே , கருவமைப்புக் கீற்றை உயிரணுக்கள் மாறுபாடு 
அடையாத உயிரணுத்திரள் என்று எண்ண வேண்டியிருக்கிறது . 
இவ்வணுக்கள் பின்பு நடுவடுக்கு , உள்ளடுக்கு , அல்லது முதுகு 
நாண் ( noto chord ) முதலியவையாகக் கருவமைப்புக் கீற்றிலே 
மாறுபாடு அடைந்து பரஸ்பர கவர்ச்சியினால் ஓரின அணுக்கள் 
ஒன்று சேர்ந்து ( அதாவது ஓர் உள்ளடுக் குயிரணு மற்ற உள்ள 
டுக்கு உயிரணுவோடு சேரும் ; மற்ற நடுவடுக்கு உயிரணுவோடு 
சேராது . ) தத்தம் இடத்திற்குச் 

அமைகின்றன . 


சென்று 


( 2 ) பறவையின் பிற்கால முதுகு நாணாகும் தலைப் புற வளர்ச்சி 
( bead process ) கருவமைப்புக் கீற்றின் முன் நுனியிலிருந்து நீட்டிக் 
கொண்டிருக்கிறது . தவளையின் முதுகு நாணும் கருக் கோள 
மூதுகுப் பக்க ( dorsal ) உதட்டின் முன் நுனியிலிருந்தே ஆரம்ப 

மு . க . - 5 


66 


முதுகெலும்பிகளது கருவியல் 


மாயிற்று . நாம் முதுகுப் பக்க உதட்டின் மூன்று முதுகு உதட் 
டுக்குச் சமமெனக் கருதுவோமானால் , இரு விலங்குகளிலும் முதுகு 
நாண் ஒரே இடத்தில் தோன்றுகிறதெனக் கொள்ள வேண்டும் . 


இறுதியாகக் கருவமைப்புக் கீற்றின் பக்கங்களிலிருந்து நடுவடுக் 
குயிரணுக்கள் பெருகிச் செல்வது தவளை யின் கருக்கோளத் துளை 
முதுகுப் பக்க உதட்டிலிருந்து நடுவடுக்கு உண்டாகி இடம் பெயர் 
வதை ஒக்கும் . 


ஆகவே , தவளையில் கருமூல அடுக்குகள் எவ்வாறு அமைந் 
துள்ளனவோ அவ்வாறே பறவையிலும் அவ்வடுக்கு கள் ஒழுங் 
காக அமைந்துள்ளன . ஆனால் , ஒரே ஒரு வேறுபாடுண்டு . 
அதாவது . தவளையில் திறந்த கருக்கோளத் துளை உண்டு . ஆனால் , 
பறவைக் கருக் கோளத்தில் அதிக கருவுணவிருப்பதால் உயிர 
ணுக்கள் மேலடுக்கிலிருந்து பிரிந்து குறுக்கு வழியாகத் தம்மிடத் 
திற்குச் சென்று விடுகின்றன . 


நடுவடுக்குத் தோற்றம் 
(Origin of Mesoderm ) 


பறவையின் நடு அடுக்குக் கரு மூல அமைப்புக் கீற்றின் இரு 
பக்கங்களிலும் தோன்றி கீற்றின் இரு பக்கங்களிலும் பரவுகிறது . 
அதே சமயத்தில் ஒவ்வொரு பக்க நடுவடுக்கின் பக்கபாகங்கள் 
( lateral wing ) கருவின் சலை முனையை நோக்கி வளர்கின்றன . 
( படம் ) இவ்வாறு நடு அடுக்குப் பரவும் போது 

கருவின் 
தலை முனையில் நடுவடுக்கில்லாப் பாகம் ஒன்று உண்டாகின்றது . 
அது பன்னீர்க்குட ( Amnion ) முன்பாகம் ( proamnion ) எனப் 
படும் . இந்தப் பரப்பிற்கும் பின்னால் உண்டாகும் பன்னீர்க்குடத் 
திற்கும் ( amnion ) யாதொரு தொடர்பும் கிடையாது . 
தவறான பெயர் . ஆயினும் பல்லாண்டுகளாக இக் கலைச் சொல் 
வழக்கில் இருப்பதால் இது தொடர்ந்து பயன்படுத்தப் படுகிறது . 
ப்ரோஅம்னியன் பரப்பு முதுகு நாண் திட்டமாக உருவாகும் போது 
மீதியான நடுவடுக்கு . கருவின் மத்தியக் கோட்டிலிருந்து சற்றுப் 
பக்கமாக விலகி நிற்கிறது . ஆகையால் , முதுகு நாண் அதன் 
பக்கங்களில் நடுவடுக்கு இல்லாமல் தன் உருவரை யுடன் விளங்கு 
கிறது . ஆகவே , கருவமைப்புக் கீற்றுக்குப் பின் பாகம் தவிர பிற 
பாகங்களில் நடுவடுக்கு நடுக்கோட்டில் உருவாகுவது இல்லை . 
ஏனெனில் , 18 மணி நேரக் கருவிலே கருவமைப்புக் கீற்று குறுக்கு 
வெட்டு முகத்திலே ( cross section ) நடுவடுக்கு முதுகு நாண் இரு 
பக்கங்களிலே ( முதுகு நாண் அருகில் அல்ல ) வெளியடுக்குக்கும் 


மூ வடுக்குயிரியா தல் காஸ்ட்ருலேஷன் 


87 


உள்ளடுக்குக்கும் இடையிலே இருப்பதைக் காணலாம் . நடு 
வடுக்கு முதுகு நாண் அருகில் இரு பக்கங்களிலும் தடித்த மண்ட 
* லங்களாக அமைந்திருப்பதைக் காணலாம் . அவை 

பிற்கால 
முதுகுப் பக்க நடுவடுக்குக் கூறுகள் . இவை ஒன்றன் பின் ஒன்றாய் 
அமைந்திருப்பதால் இவற்றை நடுவடுக்கு ஆக்கக்கூறு மண்ட 
லங்கள் ( scgmental zones of mesoderm ) என்பார்கள் . இந்த 
ஆக்கக்கூற்று மண்டலங்கள் ஹென்ஸன் முடிச்சு முன்னால் தெளி 
வாகப் பார்க்கலாம் . பின்பு நடுவடுக்குத் தனித்தனிக் கூறுகளாகப் 
(somites ) பிரிக்கின்றன . முதல் இணை ஆக்கக்கூறுகள் சுமார் 
22-23 மணி நேரத்தில் தெளிவாய்த் தெரிகின்றன . நடு அடுக்கு 
ஆக்கக்கூறு மண்டலங்கள் கருவின் முன் ( தலை ) முனையில் தெளி 
வாகத் தோன்றுகின்றன . வால் பாகத்தில் அவை நன்றாகத் 
தென்படுவதில்லை . நாம் கருவின் நீளப் பாங்கான நடுக் கோட் 
டுக்கு பக்கவசமாய் உள்ள நடுவடுக்கு மெல்லியதாக ( thin ) 
இருக்கிறது . இப் பாகம் பிற்கால இடையடுக்கு ( intermediate 
zones ) மண்டலங்களாகவும் பக்க நடுவடுக்குத் தகடுகளாகவும் 
( lateral plales of mesoderm ) மாறுகின்றன . 


தலைப்பாக நடுவடுக்குச் சற்று வேறுபாடுள்ளது . அது நன்றாக 
வரையறுக்கப் பட்டதும் உடம்பின் பின் பாகத் திலுற்றதுமான 
நடுவடுக்கினின்று பிரிந்து தலைப்பாகத்திற்குச் சென்ற உயிரணுக் 
களாலானது . 

இதை 

இடை நிலை இழையம் ( mesenchyme ) 
என்பார்கள் . 


கோழிக் குஞ்சியின் 18 மணி வளர்ச்சி நிலையில் முதுகு நாண் 
இரு பக்கங்களிலும் செறிவுள்ள பரப்புகளைப் பாக்கலாம் . இச் செறி 
வுள்ள பரப்புகள் கருவின் தலை நுனி வரை இருக்கிறது . அங்கு 
ஒன்றோடொன்று நடுக் கோட்டில் சேர்ந்து விடுகின்றன . உயிர 
ணுக்கள் பெருகுவதால் வெளியடுக்கு அநேக அணுக்கள் உயர்ந்து 
தடித்து விடுகின்றன . இத்தடித்த பரப்பு நரம்புத் தகடு ( medullary 
plate ) என் படும் பக்கங்களிலே பிற்கால நரம்புத் தகட்டைத் 
(medullary plate ) தொட்டுக் கொண்டிருக்கும் வெளியடுக்கு . கரு 
வட்டத்தின் மெல்லிய வெளியடுக்குடன் ஒன்றாய்க் கலந்து 
விடுகிறது . கரு வட்டத்தின் முன்பாகத்தில் நரம்புத் தகடு 
வால் பாகத்திலிருப்பதைவிட நன்றாக வரையறுக்கப்பட்டுள்ளது . 
ஹென்சன் முடிச்சு மட்டத்தில் நரம்புத் தகடு பக்கத்திற்கொன்றாக 
தடித்த பரப்புள்ள பாகங்களாகப் பிரிகின்றது . இவ்விரு பாகங் 
களும் பக்கத்திற்கொன்றாகக் கருமைப்புக் கீற்றுப் பக்கங்களில் 
அமைகின்றன . 


68 


முதுகெலும்பிகளது கருவியல் 


ஈண்டுக் கவர்ச்சியான செய்தியுண்டு : 

மேலேயுள்ள வெளியடுக்குக்கும் அதன் கீழ் உள்ள முதுகு 
நாண் நடுவடுக்குக்கும் (chordame soderm ) தொடர்பை நீக்கி 
விட்டால் நரம்புத் தகடு தோன்ற முடியாது . இன்னொரு ஆராய்ச் 
சியில் முதுகுத் தண்டு நடு அடுக்கை முதுகின் நடுக் கோட்டில் 
வையாது பிறிதொரு இடத்தில் வெளியடுக்குப் பரப்பில் வைத்தால் 
சாதாரண நிலையில் நரம்புத் தகட்டை உண்டு பண்ணாத 
வெளியடுக்கு இப்போது நரம்புத் தகட்டைத் தோன்றச் செய் 
கிறது . இங்கு முதுகு நாண்- நடுவடுக்கு இழையம் அல்லது 
உறுப்பு ஊக்கி ( organizer ) என்று அழைக்கப்படுகிறது . உறுப் 
புக் குதலை (induction ) என்று அழைப்பார்கள் . 


இன்னொரு காரியத்தையும் இங்கு கவனிக்க வேண்டியிருக் 
கிறது . உயிருள்ள இதயங்கள் மாத்திரமல்ல ; உயிரில்லாப் பொருள் 
களும் பிற இழையத்தையோ கருவின் பாகத்தையோ தூண்டக் 
கூடியன . கொதி நீரால் கொல்லப்பட்ட முதுகு நாண் இழையம் 
நரம்புத் தகட்டையுண்டு பண்ணும் . நசுக்கப்பட்ட ஊக்கித் 
தசையின் சாற்றில் தோய்த்த ஏகார் ( agar ) துண்டுகளுக்கும் இவ் 
வாற்றலுண்டு . இவ்வாய்வுகளிலிருந்து , ஊக்கும் தசையிலிருந்து 
( organizer ) ஒரு பொருள் வெளியிடப்படுகிறதென்பது தெளிவா 
கிறது. 

ரின விலங்குகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஊக்கிப் பொருள் 
வேறொரு இனத்தைச் சேர்ந்த விலங்கில் நன்றாகச் செயலாற்றும் . 
வாடிங்டன் ( Waddington ) , வாத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஊக்கிப் 
பொருளாகிய முதுகு நாண் இழையத்தைக் கோழிக் குஞ்சின் 
கருமூல அமைப்புக் கீற்றில் உள்ள கருவில் மாற்றிப் புகுத்தினார் . 
புதிய இடத்திலே ( கோழிக் கருவிலே ) அது இரண்டாவது நரம்புக் 
குழலை ( neural tube ) உண்டாக்கியது . 


( 4 ) பாலூட்டியின் கரு மூவடுக்குயிரியாதல் 

( அ ) மூலக்குடலியாதல் 
(( Gastrulation in Mammal ) 


பாலூட்டியின் கரு உருவாக்கும் பாகம் கருக்கோளத்தின் ஒரு 
முனையில் கருவட்டம் ( embryonic or germ disc ) என்ற பாகத்தி 
லிருக்கிறது . கருவட்டத்தின் கீழடுக்கும் ( hypoblast ) உணவு 
றிஞ்சு அடுக்கு ( trophoblast) ஏனெனில் , அவ்வடுக்கு தாயின் 
கருவளர் பையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளமையால் 
வளரும் கச்குவேண்டிய உணவை உறிஞ்சுகிறது.. 


மூவடுக்குயிரியாதல் காஸ்ட்ருலேஷன் 


69 


உள்ளடுக்கு உருவாதல் (endodern formation ) : கருக் 
கோளம் தோன்றி பிறகு அதிக விரைவாகப் பெரிதாகின்றது . 
ஆகையால் , உள்ளணுத்திரளின் ( inner eell mass ) கருவட்டப் 
பையில் மிகச் சிறியதாய்த் தோன்றுகிறது . உள்ளணுத்திரளில் 
உயிரணுக்கள் விரைவாய்ப் பெருகுகின்றன . சிற்சில உயிர 
ணுக்கள் , உயிரணுத் திரளைவிட்டு கருக்கோள உள்ளுறையாகப் 
பரவுகின்றன . இவை உள்ளடுக்கின் முதலாவது உயிரணுக்கள் 
எனலாம் . 

இவை விரைவாய்ப் பல்கிப் பெருகி கருக்கோள உள்ளு 
றையாகின்றன . பெரும்பாலான பாலூட்டிகளிலே கீழடுக்கு 
( hypoblast ) அடுக்குப்பிரிதல் ( delamination ) என்ற முறையில் 
உள்ளணுத்திரளின் (inner cell mass ) கீழ்ப்பக்கத்திலிருந்து உண் 
டாகின்றது . அல்லது ஊடுபரவல் முறையிலும் கீழடுக்கு உண்டா 
கலாம் . இவ்விரு முறைகளும், பறவையின் கருவிலும் உண்டு . 
இவ்வுள்ளுறையால் ப்பட்ட குழி , மூலாதார உணவுக்குழ 
( archenteron ) எனப்படும் . இதே சமயத்தில் முன்பு உள்ளணுத் 
திரளைச் சூழ்ந்திருந்த ஊணுறிஞ்சடுக்கு ( trophoblast) சீர்குலை 
யவே , உள்ளணுத்திரள் மேற் பரப்புக்கு வந்து கருவட்டப் பையின் 
ஒருபாகமாகின்றது . அதே சமயத்தில் இவ்வுள்ளணுத்திரள் அணுக் 
கள் வட்டவடிவம் அடைகின்றன . இவ்வட்டத்தைக் கருத்தட்டு 
( embryonic plate disc ) என்பார்கள் . இது சற்று வெள்ளையாக 
இருக்கும் . 


உள்ளடுக்கு உண்டான உடனே கோளம்போலிருந்த கரு 
வட்டப்பை நீண்ட குழாய் உருவமடைகின்றது . இரண்டொரு 
நாட்களுக்குப்பின் கருவட்டப்பை சுமார் 1 மீ . நீளமுள்ள மெல்லிய 
நூல் போலாகிவிடுகிறது . இவ்வாறு நீள்வது ஊட்டும் அடுக்கை 
யும் ( trophoblast ) உள்ளடுக்கையும் மாத்திரம் பாதிக்கும் . தாயின் 
கரு வளர்பையின் ( uterus ) இரத்தச் சுழற்சியிலிருந்து உணவை 
உறிஞ்சுவதில் மேற்சொன்ன இரு அடுக்குகளுடைய வேலையை 
உற்று நோக்கினால் ஏன் 

இவ்வாறு இவை நீளவேண்டு 
மென்பதற்குக் காரணம் தெளிவாகும் . கருவட்டப்பை ( blastocyst) 
நீளத்தொடங்கும்போதே கருவட்டத்தில் (blastodisc ) கரு ஓர் 
ஓரத்தில் அதிகமான அணுக்கள் பல்கிப் பெருகுவதால் அது 
தடித்து பிற்கால வால் முனையில் பிறைபோல் தோன்றுகிறது . 
ஆகையால் , அது கருவட்டத்தின் நீள வச அச்சை வரையறை 
செய்கின்றது . இத்தடிப்பின் குவிமுனை , வால்நுனியை நோக்கி 
யுள்ளது . பின்பு பிறை போன்ற பாகம் நீண்டு ஒரு பட்டை 
( band ) போலாகி கருவின் நீளப்பாங்கான அச்சில் 

கருமூல 
அமைப்புக் கீற்றாக அமைகிறது . 


70 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பாலூட்டியின் கருவமைப்புக் கீற்றிலும் கருவின் , உடம்பு 
உண்டாக்கும் உயிரணுக்களின் இயக்கமும் (formative movements) 
நடுவடுக்கு ( mesoderm ) பிரிதலும் முதுகு நாண் 

வளர்ச்சியும் , 
பறவையின் கருவில் நிகழ்வது போலிருப்பதால் இவற்றை ஈண்டு 
மறுபடியும் வர்ணிக்க வேண்டிய அவசியமில்லை . ஆயினும் , 
மனிதன் உட்பட சில விலங்குகளில் முதுகு நாண் புறவளர்ச்சி 
( notochordal process) சில நாட்களுக்கு , ஊர்வனவற்றில் (reptiles ) 
இருப்பது போல் 

உள்ள வாய்க்காலு டைய தாயிருக்கின்றது . 
கருவின் வேறுபாடும் தன்னைச் சூழும் பரப்பிலிருந்து (embryonal 
area) கரு தன்னை மடிப்புகளால் தனிப்படுத்துவது பறவையின் 
கருவில் நடப்பதைப் போலவே இருக்கின்றது . ஆகையால் , ஒரே 
வளர்ச்சிப் பருவத்திலிருக்கிற பறவைக் கருவையும் பாலூட்டிக் கரு . 
வையும் வேறுபடுத்துவது எளிதல்ல . 


ஆஃபியாக்ஸஸ் தவளை முதலியவற்றின் முதற்குடலி முதல் 
வகுப்பைச் சேர்ந்தவை . இரண்டாவது இன முதற்குடலிக்கு , 
பறவை , ஊர்வன , பாலூட்டிகள் , குருத்தெலும்பு மீன்கள் (elasmo 
branchs ) , எலும்பு மீன்கள் ( teleosts ) எடுத்துக் காட்டுகள் 
ஆகின்றன . 


உருண்டை முதற்குடலிகள் கருவில் குறைந்த உணவுடைய 
விலங்குகளிற் காணலாம் . தட்டையான முதற்குடலிகள் 
அண்டத்தில் அதிக கருவுணவுடைய விலங்குகளிற் காணலாம் . 
இவ்விருவித முதற்குடலிகளுக்கு இடையிலுள்ளது . நெக்டியூரஸ் 
( வாலுள்ள ஈரூடக வாசி ) அதிக உணவுள்ள கருவுடையது . 
ஆனால் , அது உருண்டையான முதற்குடலியை உண்டாக்கினாலும் 
தட்டையான முதற்குடலியின் சில சங்கடங்கள் 

அதற்கு . 
உண்டு . 


கடைசியாக முதற்குடல் வெளிப்போதல் (exogastrulation ) 
என்பதைப் பற்றி சில வார்த்தைகள் கூறலாம் . கருவை ரிங்கர் 
கரைசலில் இட்டால் குடற்பாகமாகும் உள்ளடுக்கு முதுகு நாண் 
நடுவடுக்கு முதலியன உட் செல்வதற்குப் பதிலாக , வெளியடுக்கின் 
வெளியே வளர்கின்றன . இதிலிருந்து கரு சரியான உருவெடுக்க 
வேண்டுமானால் , மேற்கூறியவை வெளியடுக்கின் ( ectoderm ) 
உள்ளே குறித்த இடத்தில் அமர வேண்டும் என்பதும் அதற்கு 
முதற்குடலியாக்க ஆற்றல் ( gastrulative forces ) இன்றியமையாதது. 
என்பதும் தெளிவாகின்றன . 


மூவடுக்குயிரியாதல் காஸ்ட்ருலேஷன் 


இதுவரைப் 
பிரிக்கலாம் : 


படித்த கருக்கோளங்களை 


இருவகையாகப் 


( 1 ) உட்குழியுள்ள கருக்கோளம் ( coeloblastula ) ( எ.டு ) . 
ஆம்ஃபியாக்ஸஸ் (amphioxus ) தவளை . 


( 2 ) தட்டையான 
( எ.டு. ) பறவை. 


வட்டக் கருக்கோளம் ( discoblastula ) 


(3 ) இவைதவிர , கால்களிலா ஈருடக வாசிகளில் ( apoda ) 
உட்குழியற்ற திண்மையான ( solid ) கருக்கோளம் காணப்படு 
கிறது . இது ஆங்கிலத்தில் ( stereo blastula ) எனப்படும் (எ.டு. ) 
( gymnophiona ) . இக் கருக்கோளம் இப்புத்தகத்தில் வர்ணிக்கப் 
படவில்லை . 


ஒரு கரூக்கோளத்தை ஓரடுக்குயிர் ( single layered organism ) 
எனலாம் . பிறகு ஈரடுக்குயிர் ( ஆம்ஃபியாக்ஸ்ஸில் ) அல்லது 
மூவடுக்குயிர் ( gastrala ) ஆகிறது . 


ஒரு பிந்திய நிலைக் கருக் கோளத்தில் ஐந்து உத்தேச உரு 
அமைப்புப் பரப்புக்களைக் ( presumptive orgaa forming areas ) 
காணலாம் . 


( அ) கருக்கோளத் தளம் ( floor ) அல்லது கீழடுக்கு ( hypo 
blast ) இப்பரப்பு , பிற்கால உள்ளடுக்கை யுண்டாக்குகின்றது . 
( ஆ ) கருக்கோள மோடு ( roof ) இப்பரப்புப் பிற்கால வெளி 
யடுக்கையும் ( epidermal ectoderm ) ( இ) நரம்புத் தொகுதியை 
யுண்டாக்கும் வெளியடுக்கையும் ( neure ctoderm ) உண்டாக்கு 
கிறது . ( ஈ ) நடுவடுக்கை யுண்டாக்கும் இரு பரப்புகள் ( mesoder 
mal areas ) . ( உ ) முதுகு நாண் பரப்பு ( notochordal arca ) உட்குழி 
யுள்ள கருக்கோளங்கள் மேற்கூறிய அமைப்பைக் கொண்டவை . 
இக் கருக்கோளத்திலுள்ள எல்லா உயிரணுக்களும் கருவை 
உண்டு பண்ணுவதில் பங்கு கொள்கின்றன . ஆனால் , தட்டையான 
கருக்கோளத்தில் ( discoblastula ) இருவித உயிரணுக்களுண்டு : 
( 1 ) கருவின் உடம்பை உண்டாக்கும் உயிரணுக்கள் ( formative 
cells ) , ( 2 ) துணை உயிரணுக்கள் ( auxillary cells ) அல்லது ஊட்டு 
அணுக்கள் - அதாவது கருவுக்கு உணவையளிக்கும் உயிரணுக்கள் . 
இவை பாலூட்டிகளில் ஊட்டுறை ( tropho blast ) ஆகின்றன . 
இவை , கருவாக்கா உயிரணுக்கள் ( non - formative cells) 
என்றழைக்கப்படுகின்றன . 


முதுகெலும்பிகளது கருவியல் 


கேள்விகள் 


1. மூவடுக்குயிராதல் என்றால் என்ன ? 


2 . 


பறவை , தவளை - இவற்றின் மூவடுக்குயிர்களை ஒப்பிடுக . 


3. உருத்தோற்ற இயக்கங்கள் ((morphogenetic niove 

ments) என்றால் என்ன ? தவளையின் மூவடுக்குயிரா 
தலில் இவ்வியக்கங்கள் என்ன பங்கு கொள்கின்றன ? 


4. பறவையின் கருமூல அமைப்புக் கீற்றையும் தவளையின் 

கருக்கோளத் துளையின் உதட்டையும் ஒப்பிடு . 


5 . 


இழைய - அங்க ஊக்கிகள் ( organizers ) என்றால் என்ன ? 


7. நரம்புத் தொகுதியின் மலர்ச்சி 

( Development of Nervous System ) 


1. நாம்புத்தகட்டுப் - பரப்பு , குழாய் ஆதல் ( Neuralzation or 

Tubulation of Neural plate area ) 

நரம்புத் தகட்டுப் பரப்பு ( neural plate area ) நரம்புக் குழாய் 
ஆதல் காஸ்ட்ருலேஷன் அல்லது மூவடுக்குயிரியாதல் நிகழ்ந் 
ததும் உறுப்புண்டாக்கும் பரப்புகள் குழாய் ஆதல் ( tubulation of 
major organ for miup areas ) நிறைவேற வேண்டும் . குழாய் ஆக 
வேண்டிய பரப்புகள் பின் வருவன : ( 1 ) மேல்தோல் , ( 2 ) நாம்பு 
அடுக்கு , ( 3 ) பக்கத்துக்கு ஒன்றாக உள்ள இரு நடுவடுக்குப் 
பரப்புகள் ( 4 ) உள்ளடுக்கு ( endoderm ) - இவற்றின் பரப்புகள் . 
இப்பரப்புகள் எல்லாம் ஒரே சமயத்தில் குழாய்களாகின்றன . 


இவற்றில் முதலாவது ஆம்ஃபியாக்ஸஸ் பற்றி ஆராய்வோம் . 
இது தவளையைப் போல உருண்டை உருவ காஸ்ட்ருலா அல்லது 
மூவடுக்குயிரி . இவ்வுருண்டை மூவடுக்குயிரிகளில் மேற்சொன்ன 
பரப்புகள் குழாயாதல் (tubulation ) ஆரம்பமாவதற்கு முன்பே 
மேற்றோல் ( elpidermai area ) பரப்பும் மூல உணவுக்குழல் பரப்பும் 
சற்றுக் குழாய் உருவமடைந்துவிட்டன . ஆனால் , தட்டையான 
காஸ்ட்ருலாவில் அதிக கருவுணவு இருப்பதால் குழாயாதல் 
சற்று தாமதித்தே நிகிழ் கின்றது . 


இப்போது ஆம்ஃபியாக்ஸஸில் நரம்புப் பரப்பு எவ்வாறு 
குழாயாகிறது என்பதைப் பார்க்கலாம் . ஈரடுக்குயிரியானவுடன் 
பாளமான வெளியடுக்குயிரணுக்கள் நடு முதுகுப்பாகத்தில் பெரி 
தாகி நரம்புத் தகட்டை ( neural plate) உண்டாக்குகின்றன . இது 
முதலில் தட்டையான பின்னர் கீழே இறங்குகின்றது . அதன் இரு 
பக்கங்களிலும் உள்ள வெளியடுக்குச் சற்று வளர்ந்து நரம்பு மடிப் 
புகள் ( neural folds ) ஆகின்றன . நீளமாகவுள்ள இம்மடிப்புகள் 


74 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இவ்வுயிரியின் பின் நுனியிலுள்ள கருக்கோளத் துளையைச் சுற்றி 
வளைந்து பின்னுனியிலிருந்து இம் மடிப்புக்கள் ஒன்றையொன்று 


நாம்பு நாண் 

வெளியடுக்கு 
( NEURE . N 
( TODEPH ) 


முதுகு நாண் நடுவடுக்கு 

(CHORDAMESODERM ) 
முதுகு நான 
நடுவடுக்கு 

நரம்பு நான் தகடு 

MEDULLARY PLATE 
மேலடுக்கின் 
மேல் வளர்ச்சி ( EPIDERHAL 

OVER GROWTH ) 


. 


முதுகு நான் 

((NOTOCHORD ) 
இரண்டாம் நிலை 


மூல உணவுக்குழல் 


- முதல் நில 


நாம்பு நாண் குழாய் ஆதல் 
TUBULATION OF NERVE CORD 


படம் : 29 


நோக்கி வளர்ந்து முதுகு நடுக்கோட்டில் சந்திக்கின்றன . 
இதற்குள் நரம்புத் தகட்டின் பக்க ஓரங்கள் ஒன்றை ஒன்று 
நோக்கி வளர்கின்றன . இதனால் நரம்புக் குழாய்த் தோன்றுகிறது 


முதுகு நாண் 
( NOTOCHORD ) 


மைய நரம்புத் தொகுதி 
CENTRAL NERVOUS SYSTEM 


ஈடுவடுக்குப் பைகள் 
(MESODERMAL POUCH ) 


வெளியடுக்கு 
( ECTODERM ) 


உள்ளடுக்கு - 
( ENDODERH ) | 

படம் : 30 


நரம்பு மடிப்புகள் கருக்கோளத் துளையின் பக்கத்தில் செல்வ . 
தால் அம்மடிப்புகள் ஒன்றையொன்று சந்திக்கும்போது கருக் 
கோளத் துளையின் மீது கூரைபோல் ஆகின்றன . அதாவது இந் 
நிலையில் நரம்புக் குழாய் மூல உணவுக்குழாயுடன் ஒரு குறுகியக் 
குழாயினால் இணைக்கப்படுகிறது . இக்குறுகிய குழாய் , நரம்புக் 
குழாய் -உணவுக்குழாய் இணைகுழாய் ( neurenteric canal ) என்று 
பெயர் பெறும் . 


நரம்புத் தொகுதியின் மலர்ச்சி 


75 


நாமபு நான் குழாய் 


நாம்பக்குழாய் முன்தும் 
(ANTIFIOR NEURCROPE) , 
உணவுக்குழல் 

முன்பை 


+ நரம்பு மடிப்பு 

( NEURAL FOLD ) 


( ANTSEO = CUT ) 
( civEPTICU : JP )| 


+ முதுகு நான் 

( NOTOCHORD ) 
-- நரம்பு - உணவுக்குழல் 


இணை குழாய் 
( NFURENTERIC CANAL ) 
நடுவடுக்கு 
( HESO DERH ) 


மேல் 
தோல் 


{ FPIDERMIS 
) 


உணவுக்குழல் 

(GUT 


படம் : 


31 


மேற்கூறப்பட்ட நரம்புக்குழாய் ( nerve tube) விலங்கின் முன் 
நுனியில் நரம்பு மடிப்புகள் கூடு மிடத்தில் மூடாமல் திறந்திருக் 
கிறது . அங்குள்ள துளைக்கு நரம்புத் துளை ( neuropore ) என்று 
பெயர் . ஆனால் , விலங்கு வளர்ச்சியடையும்போது அத்துளை மூடி 
விடுகிறது . அந்த மூடிய இடத்தில் நுண்குழியொன்றுள்ளது . 
இதற்குப் பெயர் காலிக்கர் குழி ( kollicker s pit ) என்பதாகும் . 


இச்சந்தர்ப்பத்தில் ஆம்ஃபியாக்ஸைப் பற்றி ஆராய்வதின் 
அவசியம் யாது என்று ஒருவர் வினவலாம் . இவ்வினாவிற்கு 
விடை தொடர்கிறது : ( 1 ) முதுகு நாண் உண்டாதல் ஆக்ஃபி 
யாக்ஸிலும் தவளை யிலும் பிற முதுகெலும்புள்ளவற்றிலும் ஏறக் 
குறைய ஒரே விதமாகத்தான் நிகழ்கிறது . ( 2 ) ஆம்ஃபி 
யாக்ஸஸில் உள்ள முன்னரம்புத் துளை ( interion neuropore ) 
தவளையிலுண்டு ; பறவையிலுண்டு : மனிதக் கருவில் இத்துளை 
20 ஆக்கக் கூறு ( 20 somite ) நிலையி ற்றான் மூடுகிறது . ( 3 ) எல்லா 
முதுகெலும்பு விலங்குகளிலும் நரம்பு பின்குழாய் -உணவுக்குழாய் 
இணைகுழாய் ( neurenteric canal ) உண்டு . பறவையின் சாய்வு 
சதுரப் பரப்பு ( sinus rhomboidalis ) இக் குழாய்க்குச் சமமெனக் 
கருதப்படுகின்றது . இக் காரணங்கள் ஆம்ஃபியாக்ஸஸ் முத 
லாவது ஆராயப்பட்டது . 

முறைகளில் நிகழ்கிறது . 
( 1 ) தடித்த நீள அடிக்கட்டை முறை ( thickened keel method) 
( 2 ) நரம்புத் தகடு மடிப்பு முறை ( neural fold method ) . 


முதல் முறையில் நரம்புக் குழாய் உண்டாதல் வட்ட வாயிகள் , 
( cyclostomes ) கானாய்டு மீன்கள் ( ganoid fishes ) முதலிய முது 
கெலும்பிகளில் காணப்படுகிறது . இவற்றில் நரம்புத் தண்டுப் 
பொருள்கள் , கப்பலின் அடிக்கட்டை போல் ( keel ) உள்ள கருவின் 
முதுகுப்பக்கம் ஊடச்சில் வந்து சேர்கின்றன . பின்பு இப்பொருள் 
கள் ஒன்றாகச் சேர்ந்து ஒரு குழியில்லாத நீள்வரை மேட்டை 


78 


முதுகெலும்பிகளது கருவியல் 


(( ridge ) உண்டாக்குகின்றன . இக்கட்டை போன்ற 

பாகம் 
விலங்கின் வெளியுறையை விட்டுக் கீழே சென்று விடுகிறது . 
பின்பு நரப்புக் கட்டையின் உள்ளே , நீளக்குழல் அதன் மத்திய 
பாகத்தில் தோன்றுகிறது . இவ்வாறு அது நீளக் குழாயாக மாறு 
கிறது . இம்மாற்றம் பிற உறுப்புகள் உண்டாக்கும் ( organ 
forming areas ) பரப்புகள் குழாய்களாக மாறும் போது (tubulations) 
நிகழ்கின்றது . ( 8 ) பெட்ரோமைசானின் ( Petromyzon ) நரம்பு வடம் 
முழு எலும்புகளின் ( teleosts ) அடிக்கட்டை முறைக்கும் ( keel 
method ) பிற முதுகெலும்புகளின் நரம்பு மடிப்பு (neural fold 
method ) முறைக் கும் இடை நிலையில் இருக்கிறதென்று 
சொல்லலாம் . 


இரண்டாவது முறை : நரம்புத்தகடு மடிப்பு முறை ( neural 
fold method ) இம்முறை பெரும்பாலான தண்டுடையி களில் காணப் 
படுகிறது . நரம்புத் தகட்டுப்பரப்பு , கீழ் நோக்கி மடிந்து நரம்பு 
பள்ளம் ( neural grcove) உண்டாக்குகிறது . 

தரம்புப் பள்ளம் 
உண்டானவுடன் நரம்புத் தகட்டின் ஓரங்கள் உள்நோக்கி மடிந்து , 
நரம்பு மடிப்புகளை ( Neural folds ) உண்டாக்குகின்றன . அதே 
சமயத்தில் நம்புத் தகட்டில் இரு ஓரங்களிலுள்ள மேற்றோல் 
அடுக்குகள் Tepidermal layer ) மேல் நோக்கியும் முதுகின் நடுக் 
கோட்டை நோக்கியும் வளர்கின்றன . இம் மாறுதல்கள் நிகழும் 
போதே நடுவடுக்கின் இருப்பிடத்தில் மாறுதல் நிகழ்கிறது . நடு 
வடுக்கின் மேற் பாகம் தசைக் கூறுகள் (somites ) முதுகு நாண் 
பக்கத்திலுள்ள தங்களது இருப்பிடங்களை விட்டுச் சென்று நரம்புக் 
குழாய்க்கும் வெளித் தோலுக்கும் இடையிலுள்ள இடத்திற்கு 
வந்து சேர்கின்றன . நடுவடுக்கின் இடம் பெயர்தல் , நரம்புக் 
குழாய் உள்நோக்கி மடிந்து முதுகு நாணுடன் தொடர்பு கொள்ள 
உதவுகிறது . தவிரவும் தசைக்கூறு இடம் பெயர்தல் நரம்புத் 
தகடு மடிகலுக்கு மிக முதன்மை வாய்ந்த காரணமாயிருக்கிறது . 
இந்நிகயில் ஈரூடகவாசிகளது கருவை நரம்பி நியூரூலா ( neurula ) 
என்பார்கள் . நரம்புடையது நரம்பி ( neurula ) நியூருலா என்று 
பொருள் . ஆனால் , பறவைகளிலும் பாலூட்டிகளிலும் இந்நிலையி 
லுள்ள கருவை அதிலுள்ள தசைக்கூற்று சோடிகளின் (somite ) 
எண்ணை அடிப்படையாகக் கொண்டு 18 கூற்று நிலை ( 18 somite 
• slage ) அல்லது 20 கூற்று நிலை ( 20 somite slage) என்று பெயரிடு 
கிறார்கள் . நரம்புத் தகட்டின் பக்கமடிப்புகள் ஒவ்வொன்றும் நடுக் 
கோட்டை நோக்கி வளர்ந்து அடுத்த மடிப்புடன் சேர்ந்து விடு 
கிறது . சாதாரணமாக இரு நரம்பு மடிப்புகளும் கருவின் பின் 
மூளைக்குப் பின்பாகத்திலோ , அல்லது முண்டத்தின் ( trank ) முன் 
பாகத்திலோ ஒன்று சேர்கின்றன . இங்கு இருவித ஒன்றுதல்கள் 


நரம்புத் தொகுதியின் மலர்ச்சி 


77 


(fusions ) உண்டு : ( 1 ) நரம்புத் தகட்டின் இரு ஓரங்களும் ஒன்று 
சேர்தல் . ( 2 ) நரம்புத் தகட்டின் இரு ஓரங்களிலும் உள்ள மேல் 
தோலடுக்கு ஒன்றோடொன்று சேர்ந்து நரம்புக் குழாயை மூடு 
கின்றது . 


நரம்பு வரை ( neural crest ) மேல் தோல் குழலும் நரம்புக் 
குழலும் உண்டானவுடனே நரம்புக் குழலின் இருபக்கங்களிலும் 
நரம்புக் குழலும் வெள்ளையடுக்கும் பிரியும் இடத்தில் நரம்பு நுண் 
வரை உயிரணுக்கள் ( neural crest cells) நரம்புக் குழாயின் முதுகுப் 


நரம்புப் பாளம் 
நரம்புக்குழாயாதல் 


நரம்பு நாண் மடிப்புகள் 


(நரம்பு மடிப்புகள் 
கலந்து இணையும் போது நரம்பு 
வரைகள் ( NEURAL CREST ) 
தனிப்படுத்தப் படுகின்றன ) 

நரம்பு நாண் குழாய் - 


நாம்பு நாண் பாளம் 

( NEURAL 
PLATE ) 
-முதுகு 
நாண் 

( NOTOCHORD 
) 
நரம்பு நாண் மையக் கால்வாய் 

( CENTRAL CANAL ) 


நரம்பு 
நுண் 
வரை 

( NEURAL 
CREST 
) 


( நரம்பு வரையணுக்கள் பல 
இடங்களுக்கு இடம் 
பெயர்ந்து செல்கின்றன ) 

இறகின் மூலம், 
( FEATHER GERM ) 


மையக் கால்வாய் 

நரம்பு நுண் வனா (NEURAL CREST) 


கு 


பரிவு நரம்பணுத்திரள் 

( SYMPATHETIC GANGLIM) 
"சிறுநீர்ப் பிரித்திச 
சுரப்பியின் உட்பாகம் 

( MEDULLA OF ADRENALINY 
முதுகு பக்கவேர் DORSAL NERVE 
முதுகு நாண் திரள் 

ROOT 


உள்ளுறுப்பு அணுத்திரள் 
( VISCERAL GANGLION ) 


SPINAL GANGLION 


உமை 


முதுகு நான் 
நரம்பணுத்திரள் 
( SPINAL GANGLIA ) 


நரம்பு நாணின் 
நரம்புகளின் கிளைகள் 
BRANCHES OF 
SPINAL NERVE 


வயிற்றுப் 


பக்க வேர் 


பரிவு நரம்பின் திரள் 
(( SYMPATHETIC 

GANGLION )) 


படம் : 32 ) 


-78 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பக்கத்தில் நீண்டொடுங்கிய கூறாக நீளப்பாங்காக அமைகின்றன . 
சில முதுகெலும்பிகளில் குருத்தெலும்பு மீன்களிலும் (chandri 
chthyes) வாலுள்ள ஈரூடக வாசிகளிலும் ( urodeles ) நரம்பு நுண் 
வரை ( neural crest cells) உயிரணுக்கள் நரம்புக் குழாயின் முதுகுப் 
பக்க நடுப்பாகத்திலிருந்து நரம்புக் குழாய் மேல்தோலிருந்து 
பிரிந்தவுடன் தோன்றுகின்றன . தவளை , மனிதன் , கோழி முதலிய 
வற்றில் நரம்பு வரை உயிரணுக்கள் நரம்புத் தகடும் சந்திக்கும் 
பொது இடத்திலிருந்து நரம்பு நீள வரைப் பொருட்கள் தோன்று 


கின்றன . 


நரம்பு நீள் வரையணுக்களின் பின் வரலாறு அதிக ஆச்சரிய 
மானது : பல வேலைகளுக்கும் பல அமைப்புக்களுக்கும் இவ் 
வணுக்கள் பயன் படக்கூடியன : 


( 1 ) இவ்வுயிரணுக்கள் நரம்புத் தண்டு நரம்புயிரணுத் 
திரள்கள் ( spinal ganglion ) ஆகின்றன . ( 2 ) பரிவு நரம்புத் 
தொகுதி நரம்பணுத் திரள்களும் ( sympathetic ganglion ) நரம்பு 
வரையறுக் களாலானவை . ( 3 ) நரம்பிழைய உறையையும் ( mrelin 
sheath) இவை உண்டாக்குகின்றன . ( 4 ) சிறு நீர்ப் பிரிக்கி உட் 
சுரப்பியின் ( adrenal gland ) ( medulla) உட்பாகத்தினை உண்டு 
பண்ணுவதில் பங்கு கொள்ளுகின்றன . ( 5 ) நிற உயிரணுக்கள் 
( piqment cclls ) (எ.டு. ) இறகுகளில் உள்ள நிற அணுக்கள் நரம்பு 
வரையணுக்களிலுருந்தே தோன்றுகின்றன . ( 8 ) தலையின் நடு 
வடுக்கின் ( head mesenchymc ) பெரும்பாகம் இவ்வணுக்களால் 
ஆனது . ( 7 ) இவ்வணுக்களை நீக்கினால் செவுள் வளைவுகள் 
( branchialarches ) உண்டாகா . ( 8 ) கருக்கோளத் துளைக்கப்பால் 
நரம்புக் குழாய் சற்று வளைந்துள்ளது . மூளைப் பெட்டகத்திலிருந்து 
( cranium ) கருவின் பின் நுனி வரையிலுள்ள நரம்புக்குழாய் 
பின்னால் மைய நரம்புத் தொகுதியாக (central nervous system ) 
மாறுகிறது . 

ஆனால் , உடம்பின் பின் நுனிக்கு அப்பாலுள்ள 
நரம்புக் குழாய் தன்னுள் இருக்கிற துளையை இழந்து இரு 
பாகமாகப் பிளந்து வாலின் தசைகளாக மாறுகின்றது . 


நரம்புத் தொகுதியின் அமைப்பு 


நரம்புத் தொகுதி சிறப்பான நரம்பு அணுக்களால் ஆனது . 
இவ்வுயிரணுக்களைப்பற்றி நீங்கள் படித்திருக்கிறீர்கள் . நரம்பிழை 
யத்துக்கு இடையில் குருதிக் குழாய் ஊடுருவுங்கால் நடுவடுக்கு 
மூலமுடைய ( mesodermal origin ) இணைக்கும் இழையம் (convective 
tissue ) இக்குழாய்களுக்கு ஒரு போக்கில் ( parallel ) அமைந்திருக் 


நரம்புத் தொகுதியின் மலர்ச்சி 


79 


கின்றது . ஆனாலும் , முக்கிய ஆதாரத் தசை ( supporting tissue ) 
வெளியடுக்கு மூலமுடைய ( ectadermal origin ) AriCurso 
நரம்பா தார இழையே ( neuroglia ) . இந்நரம்பாதார இழை இரு 
வகைப்படும் : ( 1 ) நரம்புக் குழாய் உள்ளுறை அணுக்கள் ( epend 
ymal cells) ( 2 ) சிறப்பு ஆதார நரம்பணு , ஆதார 

உயிரணு 
( neuroglia proper ). 


நரம்பாதார இழையத்தில் பின் வரும் உயிரணுக்கள் காணப்படு 

கின்றன் : 


( 1 ) உடுஉருவ உயிரணுக்கள் ( astrocytes ), ( 2 ) நார் உ.டு 
உருவவுயிரணு ( fibroastrocytes ) ( 3 ) கிளையற்ற நரம்பாதார 
உயிரணு ( oligodendroglia ) , ( 4 ) நுண்ணரம்பாதாரவுயிரணு 
( mesogila ) கடைசி உயிரணுக்கள் நடுவடுக்கில் தோன்றியவை . 


நரம்புத் தொகுதி : மூளை , தண்டு வடம் , நரம்புகள் முதலிய 
வற்றைக் கொண்டுள்ளது . 


நரம்பு நாணின் துளைகள் 


ஆம்ஃபியாக்ஸஸ் தவளை முதலிய விலங்குகளது மூவடுக் 
குயிராகும்போது நரம்புத் தகட்டின் மடிப்புகள் சேர்ந்து தண்டு 
வடக்குழாய் ( neural tube ) ஆகிறது . இம் மடிப்புகளது இணைவு 
( union ) பிற்கால பின் மூளையிருக்கும் பாகத்தில் தொடங்கி முன் 
நுனி வரைக்கும் பின் நுனி வரைக்கும் நிகழ்கின்றது . எனினும், 
முன் நுனியிலும் பின் நுனியிலும் ஒரு துளை இருக்கின்றது . இத் 
துளைக்கு முன் நரம்பித் துளை ( anterior ucuropore ) பின் நரம்புத் 
துளை ( postrior neuropore ) என்று பெயர் . பறவையிலும் பாலூட்டி 
யிலும் பின்னரம்புத் துளை தொடக்கத்தில் அகன்று சாய் சதுர 
உருவமுடையது . ஆகையால் , அத்துளை சதுரக் குழிவு ( rhomb 
odial sinus) எனப்படுகிறது . பறவையின் கருவமைப்புக் கீற்றின் 
(primitive streak ) தலை முனையும் இச்சாய்வு சதுரக் குழிவின் 
தரையில் அடங்கியுள்ளது . பின் நரம்புத்துளை ( posterior neuor 
pore ) மூடும் 

இடம் பெரும்பாலான பாலூட்டிகளில் வால் 
தொடங்கும் இடத்தில் இருக்கிறது . ஆனால் , குருத்தெலும்பு மீன் 
களில் வால் கொஞ்ச நீளத்திற்கு வளர்ந்த பிறகுதான் அந்தச் 
சாய் சதுரத்துளை மூடுகிறது . 


வாலினுள் உணவுக் குழல் பரவியிருக்கலாம் அவ்வுணவுக் 
குழல் வால் உணவுக் குழல் ( tail gut ) அல்லது மலவாய்பினி குழல் 
( post - anal gut) என்பார்கள் . 8-10 மி . மீ . குருத் தெலும்பு 


80 


முதுகெலும்பிகளது கருவியல் 


மீன் (shark ) கருவில் இந்த வால் உணவுக்குழல் உடற்பாக 
உணவுக்குழல் அளவு நீளமிருக்கலாம் . சில விலங்குகளில் ( எ . டு . ) 
தவளை ) வால் முனையில் நரம்பு வடக் குழாயின் துளையும் மூலாதார 
உணவுக்குழலும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டுள்ளன . 
அவ்விரண்டு துளைகளையும் இணைக்கும் கால்வாய் , நரம்பு உணவுக் 
குழாய்களை இணைகுழாய் ( neurenteric canal ) என்றழைக்கப்படு 
கிறது . 

தொடக்கத்தில் நரம்புக் குழாய் சாதாரணக் குழாய் போலவே 
இருக்கிறது . அதன் முன் ( தலை) முனை சற்று அகன்றிருக்கிறது . 
இப்பாகம் மூளைப் பாகமாகிறது . மீதிபாகம் நரம்பு வடம் ( spinal 
cord ) ஆகிறது . 
நம்புப் பாளம் மலர்ச்சியடைய வேண்டியவை : 

( 1 ) நரம்புப் பாளத்துக்குக் கீழே இருக்கும் முதுகு நாணும் 
( notochord ) அதன் இரு பக்கங்களிலும் இருக்கும் அச்சு நடுவடுக் 
கும் (axial Mesoderm ) மூவடுக்குயிரி ஆதல் முடிந்தவுடன் நரம்புத் 
தகட்டுக்கு , நரம்புத் தொகுதியாகும் ஆற்றல் ஊட்டப்படுகிறது . 
இது முதன் நரம்புத் தகடு வேறு எந்தப் பெருளாகவும் மாறமுடி 
யாது . பின்னும் நரம்புக் குழாயில் ஊக்குப் பொருள் செயலாற்று 
வதால் நரம்புக் குழாய்க்குத் தலை - வால் துருவத் தன்மை ( cranio 
caudal polarity ) உண்டாகின்றது . நரம்புக் குழாய் : ( 1 ) மூளை , 
( 2 ) நரம்பு வடம் என்று மாறுபாடுகளை அடைகின்றது . ஒரே 
வேளை ஊக்குப் பொருள் ( inductors) ஒவ்வொரு பாகத்திலும் ஒரு 
குறிப்பிட்ட மாறுதலையுண்டு பண்ணலாம் . தலை ஊக்கி (head 
inductors ) தண்டு வடம் ஊக்கி ( spinocaudal inductors ) முதலிய 
ஊக்கிப் பொருள்கள் நரம்புக் குழாயை மாற்றுகின்றன . மேற் 
கூறிய வேறுபாடுகள் பிற பொருளைச் சார்ந்த மாறுபாடுகள் ( depe 
ndant differentiation ) எனப்படும் . அடுத்தாற்போல் தன் மாறு 
பாடு (self -differentiation ) செயலாற்றுகின்றது . இதனால் நரம்புக் 
குழாய் வெளித் தூண்டல் இல்லாதபடி , தன்னாற்றலால் முன் , 
இடை,-நடு- , பின் மூளை பாகங்களையும் கண் , காது முதலி 
யவற்றை ஆளும் பல மண்டலங்களையும் உண்டுபண்ணிக் கொள் 
கிறது . 


மூவடுக்குயிரியாதல் ( gastrulation ) நரம்பு மடிப்புகள் ( neural 
folds ) ஒன்றையொன்று முதுகின் நடுக்கோட்டில் சந்தித்துக் கலந் 
திணையும் போது பக்கத்திலுள்ள முதுகு நாணும் நடுவடுக்கும் சற்று 
இடம் பெயர்ந்து அமைகின்றன . ஆகையால் , இவை இரண்டும் 
நரம்புக் குழாயின் உருவம். இருபக்கச் சமச்சீர் ( bilateral symme 
try ) நரம்புக் குழாயின் பக்கச் சுவர்களைப் பாதிக்கின்றன . 


நரம்புத் தொகுதியின் மலர்ச்சி 


81 


மூளை உருவாதல் 

நரம்புக் குழாயில் மாறுபட்ட வளர்ச்சி நிகழ்வதால் , அதன் 
தலை முனைப் பாகம் சற்றுப் பெருத்து முன் மூளை (fore brain ) நடு 
மூளை ( mid brain ) பின் மூளை ( mid brain ) என்ற மூன்று பாகங் 
களாகப் பிரிகிறது . பின்பு தடிப்புகள் ( thickneings ) மடிப்புகள் 
( foldiags ) நெரித்தல்கள் ( constrictions ) முதலியவற்றால் இம்மூன்று 
பிரிவுகளிலிருந்து மூளையில் பற்பல பாகங்கள் தோன்றுகின்றன . 


DORSAL VIEW OF BRAIN DISSECTED OUT OF 7. SOMITE 

( 26 - TO 27 HOURS) EMBRY? 
26-27 மணி நேரப் பறவைக் கருவின் மூளையின் 
முதுகுப் பக்கத் தோற்றம் 


முன் நரம்புத் துளை 
( ANTERIOR NEUROPORE ) 

முன் மூளை 
( PROSENCEPHALON ) 

நடு மூளை 
( MESENCEPHALON ) { 


NEUROMERIC 

ENLARGEMENT 
1- 11 மூளை ஆக்கக் கூறு 


IV 
V 


V 
vir 
VAI 
11 


I 


--- 


கடை மூளை 
(RHO : 1BENCEPHALON )1 
நடுவடுக்குக் கூறு 

LINE OF FUSION NEURAL 
( SOMITE 

FOLDS 
DORSAL VIEW OF BRAIN FROM - 14 SOMITE ( 36 HOURS ) 
14 - ஆக்கக் கூறு [36 - மணி)க் கருவின் முதுகுப் ( EMBRYO ) 
பக்கத் தோற்றம் 

முன் மூளை , 
( PROSENCEPHALON) 

IV-V 
நடு மூளை 
( MESENCEPHALON ) 

கடை மூளை 

முன்பாகம் 
( METENCEPHALON ) 

கடைமூளை - 

பின் பாகம் 
( MYELENCEPHALON ) 

காதுக்குழி 
நடுவடுக்கு 

உண்டாகும் இடம் 
ஆக்கக் கூறு 


VI - VIII 


VIII 


IX 


* 


KI 


படம் : 33 


மு. க. -8 


82 


முதுகெலும்பிகளது கருவியல் 


முதுகெலும்பிகளின் அமைப்பில் சமபகுதி அல்லது ஆக்கக் 
கூற்றுத் தொடர்பு ( metameric seqmentation ) நமது கருத்தைக் 
கவரும் ஒரு செய்கையாகும் . ஆனால் , இச்சம ஆக்கக் கூற்று 
ஒழுங்கு விலங்கின் தலைப்பாகத்தில் தெளிவாக இல்லை . ஆயினும் 
கருவின் மூளைப்பாகத்தில் சமப் பகுதித் தொடர்வைப் பார்க்கலாம் . 
பறவையின் மூளை ( 24 மணி நேர அடைக் காப்பிற்குப் பிறகு 
உத்தேச மூளைப் பாகத்தில் நெருக்குகளால் ( constrictions ) பிரிக்கப் 
பட்ட பெருத்த பாகங்கள் பார்க்கலாம் . இவை நரம்பு ஆக்கக் 
கூற்றுக்கள் ( neuromeres ) எனப்படும் . பிற முதுகெலும்பிகளி 
லுள்ள இதே நரம்பு ஆக்கக் கூறுகளோடு இவற்றை ஒப்பிடுவோ 
மானால் , அமைப்பு ஒப்புமை ( homology ) பற்றிக் கருத்து முரண் 
பாடு உண்டாகின்றது . 


மூளையின் முப்பாகங்கள் உண்டாகும் போது இந்த நரம்புக் 
கூறுகளின் நிலைமை மாறுகின்றது . தலை முனைப் பக்க முதல் மூன்று 
கூறுகளும் , ஒன்றாகச் சேர்ந்து முன் மூளையை (fore brain or pro 
sence phalon ) உண்டாக்குகின்றன . 4 -வது 5 - வது நரம்பு ஆக்கக் 
கூறுகள் சேர்ந்திணைந்து நடு மூளையைத் ( mid brain mesencephalon ) 
தோற்றுவிக்கின்றன . ஆறு முதல் பதினொன்று வரையுள்ள 
ஆக்கக் கூறுகள் ஒன்றாக இணைந்து பின் மூளை ( hind brain ) or 
( rhombencephalon ) ஆகின்றன . பின்பு மடிப்புகளும் ( foldings ) 
தடிப்புகளும் ( thickenings ) புற வளர்ச்சிகளும் (out growths ) 
உண்டாகவே இம் மூன்று பாகங்களிலிருந்து மூளையின் பற்பல 
பாகங்களும் தோன்றுகின்றன . 


முப்பத்து மூன்று மணி நேரக் கருவிலே கண் நுண்பைகள் 
(optic vesicles ) முன் மூளையிலிருந்து ( prosencephalon ) புற வளர்ச் 
சிகளாகத் தோன்றுகின்றன . 38 மணி நேரத்திற்குப் பின்பு . 
முன் மூளை இரு பாகங்களாகப் பிரிகிறது ; ( 1 ) முன் மூளையின் 
முன் பாகம் ( telencephalon ) . இப்பாகம் பிற்காலப் பெருமூளைப் 
பகுதிகள் ( cerebral lobes ) ஆகின்றன . ( 2) முன் மூளையின் பின் 
பாகம் ( diencephalon ) . இதை இடை மூளை என்றழைக்கின்னர் . 
பின் மூளையும் இருபாகங்களாகப் பிரிகிறது . ( அ) பின் மூளையின் 
முன்பாகமாகவும் ( metencephalon ) . ( ஆ ) பின் மூளையின் பின்பாக 
மாகவும் ஆகும் ( rhombercephalon ) . இது பிற்கால முகுளம் 
ஆவதால் இதை முகு மூளை எனலாம் . 


மூளை யிலே நரம்பிழையம் அல்லாத ( non - nervous ) இழையமும் 
இரண்டு இடங்களில் உண்டு . ( 1 ) பின் முனையின் மேல் ( கூரை) 
பாகமும் இடை மூளையின் மேல் (கூரை ) பாகமும் மெல்லிய 
தகடுகள் போல் ( telachorodies ) உள்ளன . மிக நுண் குருதிக் 


நரம்புத் தொகுதியின் மலர்ச்சி 


83 


குழாய் வலைப் பின்னல்கள் (choroides) இக் கூரைகளில் இருந்து 
மூளையின் மூன்றாவது குழிவுக்குள்ளும் ( thrid ventricle ) நான்காவது 
குழிவுக்குள்ளும் நீட்டிக் கொண்டிருக்கிறது என்கிறார் நெல்சன் . 
ஆனால் , ரோமர் ( A. S. Romer) நரம்பிழையம் இல்லாத தகடு 
களையும் குருதி வலைப் பின்னல்களையும் ஒன்றாகக் கருதுகிறார் . 


நடு மூளையோ மாற்றம் விரும்பாதது ( conservative ) . அதில் 
உட்பிரிவுகளும் கிடையா ; புற வளர்ச்சிகளும் ( out growths ) 
குறைவு . 


மேற்கூறிய ஐந்து பாகங்களின் அமைப்பைப் பார்க்கலாம் : 

முன் மூளையின் முன் பாகம் அல்லது தூர மூளை ( telencephalon ) 
இப்பாகம் பக்க -புற வளர்ச்சிகளை உண்டாக்குகிறது . இப்பைகள் 
தூர மூளைப் பைகள் ( telencephalic vesicles ) எனப்படும் . 


முன் மூ s -PPOSENCEPHALOR : 
50 win - HESENCEPHALON 
ன்மூன்-PHORANCEPHALOPE 
இடை மூ s -DENCIPAALON 
சேணமை முரே -TELERACEPHALON ) 
பிற்காலப் பெருமூan- CEPL ERUH 
மணமுனாப் பகுதி -CLFACTORY LOSE 
பின்மூன் முன்பகுதிHETENCEPHALCN / 
பிற்காலப் சிறுமுன்CEREPELLUM 
பின்மூன் பின்பாகம் 
MYELENCEPHALON 
பிறகால முகுளபபாகம் 
MEDULLAOBLONGATA 


விரிந்த காம்பு நாண்குழாயரிய , 

அல்லது 

மூலாதா : மூ ( ARCHANCEPHALON) 
PUTHபரக்டாப் பார் 
பள்ளது 
( TA ( STARUS MG மூவாயையும் பிளமூகாயையும் 

பிரிக்கிறது 
( 54 மும் 

* சிஅமுகா ( CEAEBELLUR ) 


s 
T) - 


இசைகரும் பாகம் ( RONS) 


பெருமுன் 
அரைக் 
கோலம் . 
( CEREBRAL 
HEHISPHERE 
) 


மணமுனர் குமிழ் 
( OUFACTORY EU.B) 


கடுமுகா 


மனமுணர் குமிழ்க் 
காம்பு. ( OLFACTORY , 

STALK ) 


பெருபாபபுதனி 


தாதுகி வலைப்பின்னல் 

உள்ளமடிப்பு 
(( CHOROIDRLEXUS ) 


அடித்தன 
காம்பனுத்திாளகா | 

BACA : TU ! 


* 3 


யாமடி 


5 நா 


முகாம் 


படம் | 341 


84 

முதுகெலும்பிகளது கருவியல் 
பைகளே பின் கால பெரு மூளைப் பகுதிகளின் தொடக்க நிலையாகும் . 
இடை மூளையிலிருந்து நான்கு அல்லது ஐந்து புறவளர்ச்சிகள் 
புறப்படுகின்றன . 


( 1 ) முதுகுப் புற நடுக்கோட்டிலிருந்து மேற் புற வளர்ச்சிகள் 
( epiphysis) புறப்படுகின்றன . இது பைனியல் உடலி ( pineal 
body ) என்று அழைக்கப்படுகிறது 


( 2 ) முதுகுப் புற 

வளர்ச்சிக்கு முன்னால் இன்னொரு புற 
வளர்ச்சி தோன்றுகிறது . இதற்கு அண்மைப் புறவளர்ச்சி ( para 
physis para- beside ) என்ற பெயர் தரப்பட்டுள்ளது . 


( 8 ) இரு வயிற்றுப் புறக் கிளைப்புகளும் ( ventro - lat: ral out 
growth ) உண்டு . இவையே பிற்கால கண்ணரம்புகளாகின்றன .. 


( 4) நடுகீழ்ப் புறவளர்ச்சி ஒன்றுள்ளது . இது புனல் ( infurli 
bulum) உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது இது வாய்க் குழியின் 
மேற் பக்கத்திலிருந்து வரும் ராத்கே பையோடு ( rathke s pouch ) 
இணைந்து பிட்யுற்றரியன் முன் பகுதி (anterior pituitary lobe ) 
ஆகிறது . 


நடு மூளையின் மோட்டிலிருந்து ( tectum roof ) இரு புடைப் 
புகள் உண்டாகின்றன . இவை ஒளி , ஒலி தொடர்புள்ள மறிவினை 
( அ) அனிச்சைச் செயல்களில் (refley action ) பங்கு கொள்வன . 
மீன் , ஈரூடக வாசிகளில் இரு பகுதிகளும் அல்லது ஈரூடலிகளும் 
( corpora bigemina ) பிற முதுகெலும்புகளில் நான்கு பகுதிகளும் 
( corpora quadrigemina ) உண்டு . 


முகுள மூளையின் ( myelencephalon ) இரு புடைப்புகள் சிறு 
மூளைப் பகுதிகள் ( cerebellar out pushings ) ஆகின்றன . 


ஐம்பாக மூளை ( brain ) முன்னாண் (அ) நரம்புவடம் (spinal 
cord ) இவற்றின் உட்புழைகள் ( அ) உள் துளைகள் . 


மூளையும் நரம்புவடமும் உள் துளையுள்ளவை . 
நரம்புத் துளை ( neurocoel ) எனப்படும் . இந் நரம்புத் துளையி 
லிருந்து மூளையின் பற்பல பாகங்களுக்குக் கிளைகள் பிரிகின்றன . 


இத்தனை 


( 1 ) முன் மூளையின் ( prosencephalon ) முன்பாகம் (telence 
phalon ) பிற்கால பெரு மூளையாகிறதென்று மேலே கூறப்பட் 
டுள்ளது . இப்பாகத்தில் இரு துளைகள் உண்டு . இவை , முதலாவது 


நரம்புத் தொகுதியின் மலர்ச்சி 

85 
இரண்டாவது மூளை அறைகள் ( ventricles) என்று அழைக்கப்படு 
கின்றன . 


( 2 ) இடை மூளைத் துளை மூன்றாவது அறை ( third ventricle ) 
எனப்படும் . 


( 3 ) நடு மூளையின் ( mesencephalon ) துளை குறுகி நுண் 
கால்வாய் போலிருக் கிறது . இதற்குச் சிறு மூளைக் கால்வாய் 
( cerebral aqueduct ) அல்லது சில்வியஸ் (sylvius ) கால்வாய் என்ற 
பெயர் தரப்பட்டுள்ளது . 

( 4 ) பின் மூளைத் ( rhombencephalon ) துளை நான்காவது 
நுண்ணறை ( நான்காவது அறை ) ஆகும் . 


வளைவுகளும் ( Flexions ) திருக்குகளும் ( Torsions ) 

வளைதல் என்றால் உடம்பு குறுக்கு அச்சில் ( transeverse axis) 
"வளை தல் ( எ.டு. ) தலை உடம்பு அல்லது வளை தல் திருக்கு என்பது , 
ஒருவர் நிற்கும் போது காலின் இருப்பிடத்தை மாற்றாது 
தலையையோ அல்லது உடலையோ முன்னால் அல்லது பின்னால் 
இருப்பனவற்றைப் பார்ப்பதற்குத் திரும்புதல் 

பறவைக் கருவில் 36.37 மணி நேர அடைகாப்பு வரைக்கும் 
நீளப்பாங்கான அச்சு ( longitudinal axu ) நோய் இருக்கின்றது . 
38 மணிமுதல் உடம்புக்கும் உணவுக்குமிடையே இருந்த 
தொடர்பில் மாற்றம் ஏற்படுகிறது . இந்த மாற்றங்கள் மேற் 
சொல்லிய வளைவுகளும் திருக்குகளுமே . 

முதல் தலை வளைவு (cranial ) நடு மூளையூடே குறுக்காகச் 
செல்லும் அச்சில் வளைவு நிகழ்கிறது . இதன் பயனாக முன் மூளை 
வயிற்றுப் புறமாகக் கருவுணவை நோக்கி வளைகிறது . இவ்வளவு 
ஏற்படுமுன் உடம்பில் திருக்கு ( flexion ) நிகழ்கிறது . திருக்கு 
நிகழாவிட்டால் தலை வளையும்போது கீழேயுள்ள கருவுணவு தலை 
வளைவைத் தடுக்கும் 38 மணி நேர அடைகாப்பில் தொடங்கிய 
தலை வளைவு அதிகமானதால் பின் மூளையின் முன்பாகவே நடு 
மூளையும் ஒன்றுக்கொன்று எதிரே இருக் கின்றன . சுமார் 50 மணி 
நேர அடைகாப்பிற்குப் பிறகு அடுத்த வளைவு பிற்கால கழுத்து 
மண்டலத்தில் அதாவது இதயமட்டத்தில் பின் மூளையின் பின் 
பாகத்துக்கும் தண்டு வட்டத்திற்கும் இடையில் உண்டாகின்றன . 
இதற்குக் கழுத்து வளைவு ( ceruical flexure ) என்று பெயர் . இவ் 
வளைவு மீன்களில் இல்லை ஈருடகவாசிகளில் நரம்புக் குழாயிலும் , 
ஊர்வன , பறவை , பாலூட்டிகளிலும் 

அதிகமாகவும் 
உள்ளன . 


வை 


88 


முதுகெலும்பிகளது கருவியல் 


மூன்றாம் வளைவு உயர்தர ( higher ) முதுகெலும்புகளில் காணப் 
படுகிறது . கரு பின் மூளையின் முன் பாகத்துக்கும் 

பின் 
பாகத்துக்கும் இடையில் ஏற்படும் . இவ்வளைவில் மூளை முதுகுப் 
புறம் நோக்கி வளர்கிறது . மனிதக் கருவில் இவ்வளைவு 10 மி.மீ. 
நிலையில் நிகழ்கிறது . இவ்வளைவைப் பான்டின் ( pontine ) வளைவு 
என்பார்கள் . 


இவ்வளைவுகள் ஏற்படுவதின் காரணமென்ன ? அண்டத்துள் 
வளரும் கருக்களும் தாயிடம் கரு வளர்ப்பையில் ( uterus) வளரும் 
பாலூட்டிகளின் கருக்களும் சிறிய இடத்தில் வளரவேண்டி 
யிருக்கிறது . இந்த நிலையில் அவை சுருண்டு படங்கி இருத்தல் 
இன்றியமையாததாகும் . அப்படிச் சுருங்கி மடங்கி யிருப்பதற்கு 
இவ்வளைவுகள் பெரிதும் பயன்படுகின்றன . 


மேற் கூறிய வளைவுகளோடு வால் வளைவுளும் ( caudal 
flexures ) பறவைகளிலும் பாலூட்டிகளிலும் உண்டு . இவையும் 
சுருண்டு இருப்பதற்கு உதவலாம் . 


நரம்புத் தொகுதியை இரு பகுதிகளாகப் பிரிக்கலாம் : 

( 1 ) மத்திய நரம்புத் தொகுதி (entral nervous system ) இத் 
தொகுதியில் மூளையும் நரம்பு வடம் ( அ ) நரம்பு நாணும் (spina ) 
cord ) அடங்கியுள்ளன . 


( 2 ) புற எல்லை நரம்புத் தொகுதி : இதில் தலை நரம்புகள் 
( cranial nerves ) தண்டு வட நரம்புகள் ( spinal nerves ) ( 3 ) பரிவு 
நரம்புத் தொகுதி ( sympathetic nervous system ) . 


மைய ( மத்தி ) நரம்புத் தொகுதி : 

மூளையும் நரப்பு வடமும் சில வழிகளில் சேர்ந்து அலுவலாற்று 
கின்றன . 

இரண்டும் மூல நரம்புக் குழாயிலிருந்து ( neural tube ) 
உண்டாயின . மூல நரம்புக் குழாய் (neural tube ) மூன்று பொது 
மைய ( concentric ) அடுக்குகளாலானது . ( அ ) நரம்புக் குழாய் 
உள்ளடுக்கு (eper dymal layer ) . இது நரம்புக் குழாயில் மையக் 
கால்வாயைச் ( central canal ) சூழ்ந்திருக்கிறது . (அ) நடு 
அடுக்கு ( ஆ ) மூடு அடுக்கு ( nantle layer) (இ) ஓரம் (அ ) 
வெளி- நார்போன்ற அடுக்கு நரம்புக் குழாயை ஆறு நீளப்பாங் 
கான நீள் வரித்துண்டுகளாகப் ( longitudinal strips ) பிரிக்கலாம் : 
மோடுத் தகடு ( roof plate ) ( 2 ) தரை அல்லது கீழ்த்தகடு 
( floor plate ) ( 3 , 4 ) பக்கத்திற் கொன்றாக உள்ள முதுகு அண்மை 
யுள்ள தகடு (dorsal plates ( 5 , 8 ) பக்கத்திற் கொன்றாக உள்ள 


நரம்புத் தொகுதியின் மலர்ச்சி 


87 


இரு அடிப்படைத் தகடுகள் ( basal plates ) நரம்புக்குழாயின் பக் 
கங்களில் பாதித் தூரத்தில் ஒரு வரிப்பள்ளம் ( suleus limitans ) 


முதுகுப்பக்க நூற்போல ஒலலியாள 
வெள்ளை பாகம் (DORSAL FUNICULUS ) 


சாமபற பொருளாலான 
முதுகுப் பக்கத்தூண் 
( DORSAL COLUMN 
OF GREY MATTER ) 


பக்கவச வெள்பாபா சம- 
( LATERAL TUNICULUS ) 


--நாமபின முதுகுப் பசுகவேர்(DORSAL Root ) 

-நரமபு நாண்குழி ( NEURAL CAVITY ) 

நரம்பு நாண உள்குறை(EPENDTHA, LATE ), 
ஒரு அடுக்கு ( HARGINAL LATER ) 

நாமபின வயிற்றுப் பக்கவோ ( VENTRAL 
வயிற்றுப்பகம் வெளிபாகம் 

ROOT ) 
வயிற்றுப் பசு ( VENTRAL FUNICULUS ) 
நடுக கோட்டு வரிப்பன்மை 
( VENTRAL HEDIAN SUTURL ) 


சாம்பற பொருளாலான 
வயிற்றுப்பககததூன் 
( VENTRAL COLUMN ) 


படம் 35 


உண்டு . இந்த வரிப்பள்ளம் நரம்புக் குழாய்ச் சுவரை இறக்கைப் 
போன்ற முதுகுத் தகடாகவும் அடிப்படைத் தகடாகவும் பிரிக் 
கிறது . 


நாம்பு வடம் : 

நரம்பு வடத்துக்கும் மூளைக்குமிடையே அறுதியிட்ட சிறப் 
பான எல்லை இல்லை . மனிதக் கருவில் நான்காவது மாதத்தில் 
நரம்புப் பின்னல் ( nerve pleyns ) உள்ள 

இடங்களில் 
தண்டு வடம் சற்றுப் பெருத்திருக்கிறன . இவை கழுத்து 
வீக்கம் ( cervical enlargement ) ( 2 ) இடுப்பு வீக்கம் (lumbvo 
sacra- enlargement ) எனப்படும் . அதன் இறுதியான பாகம் 
நூல் போல் மெல்லியதாக இருப்பதால் அது இறுதி நூல் ( hilum 
terminale ) எனப்படும் . இந்த இறுதி நூலைச் சுற்றிலுமிருந்து 
செல்லும் அநேக நரம்புகளும் இறுதி நூலும் சேர்ந்து குதிரை 
வால் போலிருப்பதால் அப்பாகம் குதிரை வால் ( cauda equina ) 
என்று அழைக்கப்படுகிறது . 

மூல நரம்புக்குழாயின் நரம்பு வடப்பாகம் உள்ளமைப்பு : நரம்பு 
வடமாகும் நரம்புக் குழாய் ( neural tube ) நான்காவது வாரத்தி 
லேயே மூன்றடுக்குகளை யுடையதாயிருக்கிறது . அதே சமயத்தில் 
மையக் கால்வாய் (centrial canal ) சுருங்குகிறது . நரம்புவடம் 
மூன்றடுக்குகளாலானது . உள்ளடுக்கு (ependymal layer ) : 


எல்லாவற்றிற்கும் உள்ளே இருக்கும் அடுக்கு , ( 1 ) முகட்டுத் 
தகடு , ( 2 ) கீழ் வயிற்றுப் பக்கத் தகடு , ( 3 ) தடித்த இறகுத் 


88 


முதுகெலும்பிகள் து கருவியல் 


தகடு ( alar plale) , ( 4 ) அடிப்படைத் தகடு ( basal plate) களாக 
மாறுபடுகின்றது . 


மூடு உறை (mantle layer ) : இதில் நரம்பு உயிரணுக்கள் 
ஏராளமாய் உண்டு . இவ்விழையங்களுக்குக் கொழுட்பு ( myelin ) 
உள்ள நார்கள் இல்லாததால் இவ்விழையங்களுக்குச் சாம்பல் 
பொருள்கள் ( grey substance ) என்று பெயர் , உயிரணுக்கள் 
பெருகுவதால் சாம்பல் பொருள் அதிகரிக்கின்றது . நடுக்கோட் 
டுக்கு ஒவ்வொரு பக்கத்திலும் சாம்பல் பொருள் , பெரும் தூண்கள் 
(columns) போலுள்ளன . இவைதான் கொம்புகள் ( horns ) என்று 
அழைக்கப்படுகின்றன . 


புற எல்லை 


வெளியுறையின் ( marginal layer) நார்களில் ஒருவிதக் 
கொழுப்பு ( myelin ) இருப்பதால் அதில் உள்ள நரம்பிழையம் 

வெள்ளைப் பொருள் ( white matter ) எனப்படும் . 
நரம்புகளின் முதுகுப்பக்க . வயிற்றுப்பக்க வேர்கள் அல்லது 
தொடக்கப் பாகங்களால் ( dorsalaved ventral roots ) வெள்ளைப் 
பொருள் கயிறு போன்ற 

ஒடுங்கிய பாகங்கள் (( funiruli ) 
அல்லது தூண்களாகப் ( columrs ) பிரிக்கின்றன . இத்தூண்கள் 
போன்ற பாகத்தில் ஒரே வேலையைச் செய்யக்கூடிய நரம்பு 
நார்க்கட்டுகள் ( iber bendles) அல்லது நார்ப்பாதைகள் (tracts 
of filues ) உள . இத்தூண்கள் முதுகுப்பக்கத் தூண்கள் ( dorsal 
funiculi ) வயிற்றுப்பக்கத் தூண்கள் ( ventral puniculi ) பக்கவசத் 
தூண்கள் ( lateral puniculi ) என்றழக்கப்படுகின்றன . நரம்புவடக் 
கீழ்த்தகட்டில் ( ventral plate ) நரம்பு நார்கள் ஒரு பக்கத்திலிருந்து 
மறுபக்கத்துக்குச் செல்கின்றன . இவ்வொழுங்கு வயிற்றுப்பக்க 
வெள்ளை இணைப்புகள் ( ventral white commissuvers) வெண் 
பொருள் நார்ப்பாதைகளாக ( trach ) அமைந்துள்ளன . இது முதிர் 
கருவின் (foetal ) மத்திப் பருவத்தில் நிகழ்கிறது . முதுகுத் தூணை 
நுண் நார்க்கட்டாகவும் ( fasiculus gratcilis ) , ஆப்புத்தூணாகவும் 
ஆப்புநார்க் கட்டாகவும் பிரிக்கலாம் . பக்கவசத் தூண்களும் வயிற் 
றுப்பக்கத் தூண்களும் ( 1 ) தரை நுண் தூண்களாகவும் ( fasci 
culus proprius) இவை நரம்பு 

வட 

அண்மைப் பாகங்களை 
இணைக்கும் நாகளாலும் மூளைக்குச் செய்தி கொண்டு செல்லும் 
நார்ப்பதைகளாலும் ( ascending fibretacts ) மூளையிலிருந்து செய்தி 
களை எதிர்த்திசையில் கொண்டு செல்லும் நார்ப்பாதைகளாலும் 
(desanding fibre tracts ) ஆக்கப்பட்ட மைய நரம்புத் தொகுதியை 
மூன்று உறைகள் மூடியுள்ளன . இவ்வுறைகள் நடுவடுக்குப் 
பொருள் செறிவதால் உண்டாகின்றன . எனினும் , நரம்புவரை 
( neural crest ) அணுக்கள் , உள் இரண்டு அடுக்குகளிலும் பங்கு 


நரம்புத் தொகுதியின் மலர்ச்சி 


89 


மூன்று 


கொள்ளலாம் . மேற்சொன்ன 

உறைகள் 

பின்னால் 
கூறப்படுகின்றன : ( 1 ) உறுதியான வெளியுறை ( duramater ) 
( 2 ) சிலந்தி வலை நூல் போன்ற மெல்லிய உறை ( arachinoid 
membrane ) ( 3 ) குருதிக் குழாய் உள்ளுறை (piamater ) . 


உறுதியான வெளியுறை (duramater) இது ஈரடுக்குகளைக் 
கொண்டது . 

இவ்விரண்டு அடுக்குகளுக்கிடையில் நிண நீர் 
உள்ளது . உறுதியான உறை இடையே இடைவெளி ( interdural ) 
இருக்கிறது . இந்த இடைவெளியில் நிண நீர் ( lymph ) உண்டு . 
இவ்வுறையின் வெளியடுக்கில் நிறப் பொருளுண்டு . அது 
கபாலத்தின் உள்பரப்போடு ஒட்டியள்ளது . உறுதியுறையின் 
உள்ளடுக்கு மூளை . நரம்பு வடம் இவற்றோடு ஒட்டியுள்ளது . 


உறுதியான உறைக்குள் இரண்டாவது உறையுண்டு . இவ் 
வுறை உயர் நிலை விலங்குகளிலுள்ள குருதிக் குழல் உறைக்கும் 
( plamater ) சிலந்தி நூல் போன்ற மெல்லிய உறைக்கும் ( arachnoid 
membrane ) சமம் என் கிறார் காப் ( Gaupp ) . அங்கும் இங்குமாக 
இவ்வுறை இரண்டடுக்குகளாகப் பிரிந்து இருக்கலாம் . 


கேள்விகள் 


1 . 


நரம்பு நாண் குழாயாதலை விவரி . 


2. நரம்பு நுண்வரை ( neural erests) உயிரணுக்களின் 

தோற்றம் , அலுவல்கள் - இவற்றைப் படம் வரைந்து 

விளக்குக . 
3. மூளையின் மலர்ச்சியைப் பற்றி எழுது . 
4. நரம்பு நாணின் ( nerve cord ) அமைப்பைப் படம் வரைந்து 

விளக்குக . 


8. ஆம்ஃபியாக்ஸஸ் நடுவடுக்கு 

வேறுபாடும் 


கருமூல அடுக்குகளின் பிற்கால நிலைமையும் 

( Fate of Germ .Layers ) 


கூறுகள் 


ஆம்ஃபியாக்ஸஸ் நடுவடுக்கு வேறுபாடடைதல் ( Differentiation 
of mesoderm in amphi oxus ) : 

ஆம்பியாக்ஸஸ் மூவடுக்குயிரி ( gastrula ) ஆன பிறகு அதன் 
நடுவடுக்கு ( mesoderm ) சிறு கூறுகள் ஆகின்றன . முதல் நடு 
வடுக்குக் கூறுகளுக்கும் பின்னுள்ள நடுவடுக்குக் 
( mesodermul sonuties ) முதல் சோடி நடுவடுக்குக் கூறுகளி 
லிருந்து வேறுபடுகின்றன . ஏனெனில் , முதல் சோடிக் கூறுகள் 
மூலா தார உணவுக் குழலிலிருந்து பிரிவதற்கு முன்பே அவற்றின் 
எல்லை நிர்ணமாகிவிடுகிறது . ஆனால் . பின் தோன்றும் ஆக்கக் 
கூறுகள் உண்டாகும் , நடுவடுக்கு , அவை தனித்தனி ஆக்கக் 
கூறுகளாக வரை யறைப்படுத்தப்படுமுன் , மூலாதார 

உணவக் 
குழலிலிருந்து பிரிந்துவிடுகிறது . ஆகையால் , நடுவடுக்குத் 
தொடக்க நிலையிலேயே ஆக்கக் கூறுகளாகப் பிரிகிறது . ஒவ்வொரு 
ஆக்கக் கூறும் ( somti ) தனக்கு முன்னும் பினனும் உள்ள ஆக்கக் 
கூறுகளிலிருந்து ஓர் உறுப்பிடைத் தடுக்கால் (seplum ) பிரிக்கப் 
படுகிறது . 


பின்பு ஒவ்வொரு பக்கத்திலுமுள்ள நடுவடுக்குக் கூறுகள் 
பெரிதாகி உணவுக் குழலுக்கும் வெளியடுக்குக்கும் உள்ள இடை 
வெளியில் வளர்ந்து , இறுதியில் உணவுக்குழலுக் கீழே ஒன்றை 
யொன்று சந்திக்கின்றன . பின்பு அவற்றிற்கு இடையிலுள்ள சுவர் 
உடை வதனால் ஒவ்வொரு நடுவடுக்குக் கூற்றிலும் உள்ள உடற் 
குழி ( coelome ) ஒத்திசைவான கூற்றிலுள் உடற்குழியடன் 
தொடர்பு கொள்ளுகிறது . இதன் விளைவாக நடுவடுக்கில் இரு 


ஆம்ஃபியாக்ஸஸ் ... ... நிலைமையும் 


81 


பாகங்கள் உண்டாகியிருக்கின்றன . ஒரு பகுதி உள்ளடுக்கைத் 
தொட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு உணவுக் குழலடுக்கு 
( splanchnie mesoderm layer ) என்று பெயர் . அடுத்தபாகம் வெளி 
யடுக்கைத் தொட்டுக்கொண்டிருத்தலால் அதை உடற்சுவரடுக்கு 
( somatic layer ) என்று அழைக்கிறார்கள் . ஒவ்வொரு பக்கமும் 
நரம்புக்குழாய் , முதுகுநாண் -இவற்றின் அருகிலிருக்கும் உடற் 


நடுவடுக்கு ஆக்கக் கூறு 
(SEGMENTAL MESODERMA 


மைய நரம்புத் தொகுதி 
(CENTRAL NERVOUS STEM ) 


இடது உடற் குழிப்பை 
( LEFT COELOHIC POUCH )) 


முதுகு நாண் ( NOTOCHORD ) 
வலது உடற் குழிபயை 

( RIGHT COELOHIC POUCH ) 


மேலடுக்கு 
( EPIDERMIS ) 


குடந் சுவர்ப்பக்க நடுவடுக்கு 

( SPLANCHNIC MESODERM ) 
உடற சுவர்பபக்க நடுவடுக்கு 

( SOMATIC MESODERMI 
படம் : 36 


குழிச்சுவர் ( coelomic wall ) தடித்து தசை நார்களை உண்டு 
பண்ணுகிறது . ஆகையால் , அப்பாகத்தைத் தசைக்கூற்றுப் பாகம் 
( myotomc ) என்று அழைப்பார்கள் . முதுகுப்பாகத்தில் இன்னும் 
சற்று உயரத்தில் தசைக்கூற்றுப் பாகத்தை உடம்புச் சுவரி 


நரம்பு நாண்குழி 

(NEUROCOEL ) 


( NOTOCHOAD 
) முதுகு காண 


நாம்பு நுண் வா ( NEURAL CHEST) 
தோல் சசாக்த தசைக் சுது 

( PERHATOne) 
-தாசு சுலு(1OTON ) 
- பிற்காலச் சட்டமாகும். உயிானுக்கள் 

( SCLEROTOME ) 
+ aN வகாது நடுவடுக்கு வியா பாகம் 

(MESOMERE OR NEPHROTOME) 
உடற்சுவர் ஈடுவடுக்கு( $OMATIC PESODERH ) 
-குடற்சுவர் 
நடுவடுக்கு( SPLANCHNIC PESODEKH ) 


கீழ்தான். 


( SUB NOTOCHOR.DAL ROCR. 
கடுவடுக்கு கீழ்பாகம் - 
( HYPOHERE ) 
உணவுக்குழல் - 

( CUT ) 


பருவன. 


கருவுணவு வடி சமாயகன் 

( SITELLINE MIS) 


படம் : 


36a | 


லிருந்து பிரிக்கும் உடற்குழியைத் தசைக்கூற்றுக் குழி ( myocoel ) 
என்பர் . அகன்ற மீதியான உடற்குழிப் பாகத்தை உள்ளுறுப்புக் 
குழி ( splanchnocoel ) என்றழைக்கிறார்கள் ; ஏனெனில் , இக்குழியில் 


92 


முதுகெலும்பிகளது கருவியல் 


உணவுக்குழலடுக்கு உணவுக்குழலை ஓர் நிலையில் கட்டிவைக் 
கிறது . தசைக்கூற்றுக் குழிக்கும் குடற்குழிக்கும் இடையில் படு 
மட்ட தடுக்கு ( horizontal septum ) உண்டு . தசைக்கூற்றுக் 
குழிகள் தங்கள் சமக்கூறு தொடர்பு நிலைமையை ( metameric 
segmentation ) இழப்பதில்லை . தசைக்கூற்றுக் குழி தனக்கு 
முன்னும் பின்னும் உள் தசைக்கூற்றுக் குழாயிலிருந்து தடுக்கு 
மூலமாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது . ஆனால் , உள்ளுறுப்புக் குழிகளைப் 
பிரிக்கும் தடுக்குகள் தளர்ந்துபோகிறது . ஆகையால் , உள்ளு 
றுப்புக்குழி விலங்கின் ஒரு முனையிலிருந்து மறு முனைவரை பெரிய 
உள்ளுறுப்புச் சூழ அறையாக ( perivisceral cavity ) விளங்குகின்றது. 
பின்பு தசைக் கூற்றுகள் V போன்று இரு பக்கங்களில் 
அமைந்தாலும் இரு பக்க தசைக் கூற்றுகள் ஒன்றுக்கொன்று 
நேராயிராமல் சற்று மாறெதிராக இருக்கின்றன . 

ஆம்ஃபியாக்ஸஸ் ( amphioxus) முன்னுனியி மூலாதாரக்குழ 
லிலிருந்து ( archenteron ) பிரிந்த ஒரு சோடிப்பைகள் முன் -தலைக் 
குழிகள் ( anteriar head cavitier ) ஆகின்றன . இவை சமச்சீரற்றவை 
( asymmetvical ) வலக்குழி , கருவின் முன் நுனியின் பெரும்பாகத்தில் 
படர்ந்திருக்கிறது . இடது குழி சிறிதளவு இடத்திலே பரவியிருக் 
கிறது . இதில் ஒரு 

துளை 

உண்டாகின்றது . இத்துளையே 
முதிர்ந்த ஆம்ஃபியாக்ஸஸில் . ஹேச்சக் குழி ( halschek s pit ) 
ஆகிறது . 


ஆம்ஃபியாக்ஸ்ஸில் நடுவடுக்குப் பொருள் ((mesenchyne ) 
இல்லை . முதுகு நாணையும் நரம்பு நாணையும் சூழும் இணைக்குந் 
தசை , தசைக் கூறுகளறை ( myocoets ) தோன்றியவை . 

பிற விலங்குகளிலும் நடுவடுக்கு ஏறக்குறைய மேற்சொல்ல 
பட்ட மாறுதல்களை அடைகிறது எனலாம் . ( எ . டு . ) மனிதக் 
கருவின் 8 ஆக்கக் கூறு ( somite ) நிலையில் தசைக்கூறு குழி வுகள் 
( myocoeles ) உண்டு ( p. 283 arey ) . ஆகையால் , பிறவிலங்குகளின் 
நடுவடுக்கு மாறுபாடுகளைக் கூறுவது மிகையாகும் . 


கருமூல அடுக்குகள் 

( Germ Layers ) 


கரு மூவடுக் குயிரியாகும்போது கருவின் மூன்று மூல அடுக் 
குகள் உண்டாகின்றன வென்று பார்த்தோம் . இப்போது மூல 
அடுக்குகளின் பிற்கால நிலைமை என்ன ? அல்லது எல்லா 
விலங்குகளிலும் குறிப்பிட்ட பாகம் ஒரே மூல அடுக்கிலிருந்து 
உண்டாகிறதா ? என்ற கேள்விகளுக்கு விடை காணலாம் . 


கருமூல அடுக்குகளும் ( Germ Layers ) அவற்றின் பிற்கால நிலையும் ( Fate ) 


உள்ளடுக்கு ( Endoderm ) 


வெளியடுக்கு ( Ectoderm ) 


நடுவடுக்கு 
(Mesoderm ) 


கருப்புறச் 

சவ்வு 
கருவுணப்பை 


காற்றுக் 
குழாய் 
நுரையீரல் 


மூலாதார 
உணவுக் 
குழல் : 
தொண்டை 
இரைப்பை 
கல்லீரல் 
கணையம் 
கருகழி வுறுப்பு 


| 
வெளி மேலணி 
யிழையம் : 

இறகு 
வாய்மேலணி 

யிழையம் 
( Oval epithe 

lium ) 
மலவாய் 
உள்ளுறை 
( Proctodaeum ) 
கண்வில்லை 


நரம்புக்குழல் 
( Neural 
tube ) : 

மூளை 
நரம்பு நாண் 
( Nerve cord )) 
கண்ணுண் 

பை 
(Optic vesicle ) 


நரம்புவரை 
( Neural 

crests ) 
பொறியணுத் 

திரள் 
( Sensory 
ganglia ) 
நரம்புகள் 

செவுள் 
வளைவுகள் 
( Brarichial 
arches ) 


1. கருப்புறச் 

சவ்வுகள் 
கரு நீர்ப்பை 
Amnion 

( Part ) 
2. போலிக் 

கருப்பை 
Serosa ( Part ) 


வெளியடுக் 
கின் பிற 

பாகம் ! 
1. காதுக்குழி 
( Auditory 

vesicle ) 
2. கண்வில்லை 

( Lens ) 
3. மணமுணர் 
உறுப்புக்குழி 
( Olfactory 

pits ) 


முதுகுபக்க நடுவடுக்கு நடுவடுக்குக் கீழ்ப்பகுதி ( Hypomere ) 

தலை நடுவடுக்குப் 
நடுவடுக்கு நடுப்பகுதி ( அ ) பக்கவச நடுவடுக்குப் பகுதி 

பொருள் 
(Dorsal) (Mesomere or ( Lateral plate mesoderm ) 

( Mesenchyme ) : 
Mesoderm Nephrotome or 

| 

1. மூணைப் பெட்டகம் 
or Epimere ) Intermediate 

( Cranium ) 
| Mesoderm )) உடற்சுவர் கருப்புறச் சவ்வுகள் : 

உள்ளுறுப்பு 2. தலையின் 
தசைக் 1. கழிவுறுப்புகள் நடுவடுக்கு 

கரு நீர்ப்பை 

நடுவடுக்கு 

இணைக்குத் தசை 
கூறுகள் 

( Nephros ) ( Somatic ( Amnion ) ( Splanchnic 

(Cephalic 
( Somites ) 2. சனன Mesoderm ) போலிக் கருநீர்ப்பை mesoderm ) 

connective issue ) 
உறுப்புக் 

மார்பு , 

( Serosa ) 
குழாய்கள் வயிற்றுப்பாக 

| 
உள்ளுறை நடுவடுக்குப் குருதி 

இதயத் தசை : மார்பு மேலுறை 
( Pleura 

பொருள் யிழையம் மேலுறை வயிற்றுப்புகளின் 
Peritoneum )) ((Mesen 

குருதி 

(( Epicardium) உறை குடல்தாங்கிகள் 

chyme ) யணுக்கள் இதயத்தசை (Mesenlenes) 
கடினத் தசை தோலின் Myotome 

இணைக்கும் குருதிக் 

(Myocardiun ) 
Selerotome : இணைக்குந் ஊடச்சுத் 

தசை குழாய் 

இதய 
1 அச்சுச் தசை 

உள்ளுறுப்புத் உள்ளுறை உள்ளுறை 
சட்டம் ( Dermatome ) ( Axial ) 

தசை ( Endothe ((Endocar 
Skeleton Muscles ) 

lium ) dium ) 
( Axial) 
N.B. உடற்சுவர் (Somatic mesoderm ) + வெளியடுக்கு = உடற் கூட்டடுக்கு ( Somatopeure ) 

குடற்சுவர் (Splanchnic mesoderm ) +உள்ள டுக்கு = குடற்சுவர்க் கூட்டடுக்கு (Splanchnopleure ) (உள்ளுறுப்பு) 


தசைகள் 


ஆம்ஃபியாக்ஸஸ் ...... நிலைமையும் 


88 


கருவின் மூலாதார அடுக்குகளை ( germ layers ) அவற்றின் 
இருப்பிடத்தை அடிப்படையாக வைத்து உள்ளடுக்கு ( endoderm ) 
நடுவடுக்கு ( mesoderm ) வெளியடுக்கு ( ectoderm ) என்று பிரிக்க 
லாம் . (சிலர் நடுவடுக்குப் பொருளை ( mesenchyme ) கருவடுக்காகப் 
பாவிக்கிறார்கள் ) வெளியடுக்கும் உள்ளடுக்கும் போர்வை அல்லது 
விரிப்புபோல் ( sheets) உள . இவை பிற இழையங்கள் மீது மேல் 
விரிப்பாக (epithelia ) இருக்கின்றன. நடுவடுக்குக்கருவில் ஓரடுக் 
காக இருப்பதோடுகூட ஒரு செறிவற்ற ஒழுங்கீன மான கிளைகளை 
யுடைய உயிரணுக்களாலான கரு இணைப்புத்தசை ( embryonic 
connective tissue ) அல்லது நடுவடுக்குப் பொருளை ( mesenchyme ) 
உண்டுபண்ணுகிறது . இவ்விழையம் நடுவடுக்குக் கூறுகளில் 
( somites ) இருந்தும் குடல்சார் நடுவடுக்கிலிருந்தும் (splanchnic 
mesoderm ) வருகிறது . ஆனால் , அதன் சிறிதுபாகம் வெளி 
யடுக்கிலிருந்து கிடைக்கிறது . இவ்விழையத்தை நடு வெளி 
யடுக்கு ( mesectoderm ) என்கிறார்கள் . இந்த நடு வெளியடுக்கு . 
வெளி அடுக்கிலிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ 
உண்டாகலாம் . இவ்வாறு மறைமுகமாய் உண்டாகும் நடு 
வெளியடுக்குப் பொருள் நரம்பு நீள்வரை உயிரணுக்கள் ( neural 
crest cells ) ஆகும் . சிறிது நடுவக்கும் பொருள் , உள்ளடுக்கி 
லிருந்து உண்டாகலாம் . அவையிருக்கும் இடம் சூழலுக்கேற்ப 
உயிரணுக்கள் விரிப்பு ( sheet ) போன்ற அணியிழையமாகவோ 
( epithelium ) , அல்லது செறிவற்ற துடைப்புப்பஞ்சு போன்ற 
பொருளாக மாறுகின்றன . இழை வளர்ச்சி சோதனையில் ( tissuccu . 
lture experiments ) நடுவடுக்கு நடுவடுக்குப் பொருளாகவும் , 
நடுவடுக்குப் பொருள் நடுவடுக்காகவும் மாறலாம் : ( எ . டு . ) 
சில சமயங்களில் வெளியடுக்கு மேலணியிழையம் ( epithelium ) 
துடைப்புப்பஞ்சு போன்ற நடுவடுக்குப் பொருள் பல்லின் மென் 
மையான ( pulp ) உண்டுபண்ணலாம் . 


கருமூல அடுக்குகளின் இறுதி நிலைமை ( fate of the germ layers) 

( 1 ) வெளியடுக்கு : மூளை , தண்டுவடம் ( spinal cord ) 
தோலின் மேற்பாகம் முதலியவற்றை யுண்டு பண்ணுகிறது . 


( 2 ) உள்னடுக்கு : கல்லீரல் (liver ) கணையம் ( panereas) குட 
லின் உள்ளுறை ( gut epithelium ) முதலியவை உள்ளடுக் கிலிருந்து 
உண்டாகின்றன . 


( 8 ) நடுவடுக்கு : உடம்பின் மீதிப்பாகங்களுக்குப் பிறப் 
பிடம் எனலாம் . தசைகள் இணைக்கும் இழையங்கள் ( connective 
tissue )) உடற் சட்டம் ( endo sneleton ) கழிவுறுப்பு சன்னத் 


94 


முதுகெலும்பிகளது கருவியல் 


தொகுதி ( urinogenital system ) குருதியோட்டத் தொகுதி , முதலி 
யன நடுவடுக்கிலிருந்து தோன்றியவை . 


முதுகெலும்பியின் உடலை ( vertebrate body ) ஒரு வீட்டுக்கு 
ஒப்பிடலாம் . வெளியடுக்கு ( ectoderm ) வீட்டின் வெளிப்பூச்சுக் 
கும் கம்பிக்கட்டுக்கும் ஒப்பாகும் . உள்ளடுக்குத் தரைப்பூச்சுக்கும் 
சுவர்தாளுக்கும் ( ( wall paper ) ஒரு வேளை மடைப்பள்ளிக் கண 
அடுப்பு முதலியவற்றுக்கும் ஒப்பாகும் . மீதி எல்லாம் நடுவடுக்கி 
லிருந்து வருவிக்கப்பட்டவை ( mesodermal derivatives ) என்கிறார் 
ரோமர் ( A. S. Romer ) என்ற உயிர் நூல் மூதறிஞர் . 


நடுவடுக்கின் பாகங்கள் கீழே வர்ணிக்கப்படுகின்றன : 

நடுவடுக்கின் பாகங்கள் : நடுவடுக்கிலிருந்து வன் சட்டத் 
தோடு ( skeleton ) இணைக்கப்பட்ட தசைகள், இனப்பெருக்க உறுப் 
புகள் , பல உள்ளுறுப்புகள் ( viseera ) தோன்றுகின்றன . ஆகையால் , 
அதன் பாகங்களைத்திட்ட வட்டமாய் அறிவது மிகவும் 
இன்றியமையாதது . உடம்பின் நடுவடுக்கின் பாகங்கள் பின் 
வருவன : ( அ ) நடுவடுக்கின் முதுகுப்பக்கப்பகுதி (dorsal 
myotomc , der ) ( ஆ ) நடுவடுக்கின் இடைப்பாகம் ( intermediate 
mesoderm ) அல்லது கழிவுறுப்புத்தகடு ( nephrotomic plate ) 
( இ ) நடுவடுக்கின் பக்கத்தகடு ( lateral plate mesoderm ) முதுகுப் 
பக்க நடுவடுக்குத் தசைப்பகுதி (somites ) வன் சட்டத்தசைகளை 
( skeletal muscles) உண்டு பண்ணுகிறது . அதன் வயிற்றுப்பக்க 
நடுக்கோட்டுப் ( ventromedial ) பாகத்திலிருக்கும் நடுவடுக்குப் 
பொருள் ( mesenchyme ) முதுகு நாணைச்சூழ்ந்து கடினப்பகுதி 
. ( sclerotome ) ஆகின்றது . பின்பு அதன் வெளிப்பாக நடுவடுக் 
குப் பொருளை ( mesenchyme ) உண்டு பண்ணுகிறது . இது தோல் 
இணைக்கும் இழையமாக ( connective tissue ) மாறுகிறது . இது 
தோல் பத்தி ( dermatome ) எனப்படும். எஞ்சியிருக்கும் தசைப் 
பகுதி ஊடச்சுத் தசைகளாக ( axial muscles ) மாறுகின்றமையால் 
அது தசைப்பகுதி ( myotome ) எனப்படும் . 


நடுவடுக்கு இடைப்பாகம் (inter mediate) கழிவுறுப்பு- இனப் 
பெருக்கத் தொகுதி ( urogenital system ) உண்டு பண்ணுகிறது . 


நடுவடுக்கின் பக்கப்பாகம் ( lateral plate mesoderm) ஈரடுக்கு 
களாகப் பிரிகிறது : ( 1 ) குடற்பக்க நடுவடுக்கு ( splanchnic 
mesoderm ) (2 ) உடற்சுவர் பக்க நடுவடுக்கு ( somatic mesoderm ) 
குடற்சுவர் நடுவடுக்கும் உள்ளடுக்கும் சேர்ந்து குடற்சுவர் பக்கக் 
கூட்டடுக்கு ( splannchnopleure ) என்றும் உடற்சுவர் நடுவடுக்கும் 


ஆம்ஃபியாக்ஸஸ் ....... நிலைமையும் 


95 


வெளியடுக்கும் சேர்ந்து உடற்சுவர் கூட்டடுக்கு ( somatoplenre ) 
என்றும் அழைக்கப்படுகின்றன . 


நடுவடுக்குப் பொருள் : இது பலவிதப்பணிகளுக்குத் தேவைப் 
படுகிறது : 

மலர்ச்சியடையும் தலையிலும் வால்பாகத்திலும் நடுவடுக்கு 
ஓர் அடுக்காக இல்லாது , அணுத்திரள்களாக உள்ளது . இவ் 
வணுத்திரள்களைச் சிலர் நடுவடுக்குப் பொருள் ( Mesenchyme ) என் 
பார்கள் . ஆனால் , அடுக்குண்டாக்கும் உ.யிரணுக்கள் உருண்டை 
உருவமாக அல்லது நீள கனசதுரமாக ( cuboid ) இருக்கலாம் . 
ஆனால் நடுவடுக்குப் பொருளின் விண்மீன் ( starshaped ) உருவமு 
முடையன ; அவற்றிற் கிடையில் இடைவெளியும் உண்டு . 

நடுவடுக்குப் பொருள் ( Mesenchyme ) பல வழிகளில் பயன்படு 
கின்றன . ( 1 ) இவை குருதிக்குழாய்களின் உள்ளுறை ( endothe 
lium ) ஆகின்றன : ( 2 ) கொழுப்பு அணுக்களாகின்றன ( 3 ) 
முருந்து அணுக்கள் ( cartiginous cells) ஆகின்றன ( 4 ) எலும்புண் 
டாண்கும் அணுக்களாக மறுகின்றன ( 5 ) பலவகைக் குருதி யணுக் 
களாகின்றன . எங்கெங்கு நடுவடுக்குப் பொருள் உண்டோ அங் 
கெல்லாம் இணைக்கும் இழையங்கள் உண்டாகலாம் . கரு நடுவடுக் 
கின் மாறுபாடுகளுக்கு எடுத்துக் காட்டாக ஆம்ஃபியாக்ஸஸ் 
தடுவடுக்குச் சற்றுப் பின்னால் வர்ணிக்கப்படுகிறது . 

இங்கு ஒரு வினா கேட்கப்படலாம் . இக்கரு மூல அடுக்குகள் 
( Germ layers ) தவளையின் கருக்கோளத்தில் நிர்ணயிக்கப்பட்டு 
குறிப்பிட்ட பாகங்களிலிருந்து தோன்றுவது போல் எல்லா விலங்கு 
களிலும் தோன்றுகின்றவைா ? அல்ல . 


கரு மூல அடுக்குக் கொள்கைப்படி ( germ layer theory ), 
முதனிலை அங்கத்தொகுதிகளை ( primaryorgan system ) உருவாக் 
கும் பொருள் , வெளி - நடு - உள்ளடுக்குகளில் ஒழுங்காக அமைந் 
துள்ளனவென்றும் எல்லா விலங்குகளிலும் அமைப்பு ஒப்புடைமை 
உறுப்புகள் ( homologons organs ) முரண்பாடில்லாது ஒத்திசை 
வான ( corresponding ) அடுக்குகளிலிருந்து தோன்றுகின்றன . 


ஆனால் , பிற்கால ஆராய்ச்சி , இக்கொள்கையில் அதிக புரட் 
சியை உண்டு பண்ணியுள்ளது . சில எடுத்துக் காட்டுகள் 
இதனை வலியுறுத்தும் . 


கரு மூல அடுக்குகள் தோன்று முன் , அமைப்பு ஒற்றுமை 
யுள்ள உறுப்புக்களின் பரப்புக்கள் ( Presumptive region of homolo 


96 


முதுகெலும்பிகளது கருவியல் 


gous organs ) எல்லாக் கருக்கோளங்களிலும் ஒரே இடத்திலிருந்தே 
தோன்றுகின்றனவா என்ற கேள்விக்கு முதுகுநாண் ஆக்கக்கூறு 
கள் தவிர , இந்த உறுப்பு மூலாதார உத்தேச பரப்புக்கள் ( presump 
tive organ forming Areas ) கருக்கோளத்தில் நிர்ணயிக்கப்படுவ 
தில்லை. ஆனால் , இப்பரப்புகள் வெவ்வேறு விலங்குகளில் வித்தி 
யாசப்படலாம் . (எ . டு . ) உத்தேச தடுவடுக்கு ( Presumptive 
mesoderm ) ட்யுனிஸின் உறையுடையிகளில் ( Tunicates ) கருக் 
கோள வயிற்றுப்பக்கத் தடிப்புகளிலிருந்து ( Ventral lip of blasto 
pore ) உண்டாகின்றது . ஆனால் , கபால முடையிகளில் ( craniata ) 
இவை கருக்கோள முதுகுப்பக்கத் தடிப்பு அல்லது உதடுகளின் 
பக்கங்களிலிருந்து ( Dorsal lip of blastopore ) உண்டாகின்றது . 
வேற்றிள உயிரியின் நடுவடுக்குப் பொருள் ( Mesencyme ) பாலிக் 
லாடா ( polyclada ) என்ற தட்டைப்புழு ( flat worm ) வளையப்புழுக் 
கள் (annelid) முதலியவற்றில் வெவ்வேறு அடி மூலங்களிலிருந்து . 
தோன்றுகின்றன . 


பின்னும் சீரண உறுப்புக்கள் ( gur ) மீன்களில் (selachil ) மூலா 
தார உணவுக்குழலின் மோட்டிலிருந்தும் ( archenteron roof ) 
அல்லது வட்டவாயிகளில் (cyclostomta ) , வாலுடை 

ஈரூடக 
வாசிகளில் மூலாதார உணவுக்குழலின் அடி தளத்திலிருந்தும் 
( floor ) தவளை முதலியவற்றில் மூலா தாரக்குழலின் மோட்டிலி 
ருந்தும் அடித்தளத்திலிருந்தும் தோன்று கின்றது . ( Debeer P. 161 
“ Emrbryas and their ancestons " ) 


ஆகையால் , மூல அடுக்குக் கொள்கையைப்பற்றி நம் கருத்தை . 
நாம் சற்று மாற்றிக் கொள்ள வேண்டியிருக்கிறது . 


கேள்விகள் 


1. கருமூல அடுக்குகளின் தோற்றத்தை விவரி ? 
2. நடுவடுக்கின் நடுப்பாகத்திலிருந்து (mesomere )தோன்றும் 

உறுப்புகள் யாவை ? 


9. சீரணத் தொகுதியின் மலர்ச்சி 

( Development of Digestive System )) 


உணவுக்குழல் பின்வரும் வழிகளில் பயன்படுகிறது : 
(1) உணவுக் குழலின் பாகங்கள் உணவை வாயிலிருந்து மலவாய் 
வரைக்கும் செல்வதற்கு உதவுகின்றன . ( 2 ) வாயில் பற்கள் 
அரைத்து விழுங்கிய உணவை உணவுக் குழலின் பாகங்கள் இன் 
னும் சிறு பாகங்களாக ஆக்குகின்றன , ( 3 ) அவ்வுணவிலே குட 
லின் பற்பல பாகங்கள் அநேக வேதியலான ( chemical) மாற்றங் 
களை யுண்டுபண்ணுகின்றன . ( 4) நன்றாக மாற்றப்பட்ட உணவி 
லிருந்து உடலுக்கு வேண்டிய பொருளை உறிஞ்சுகின்றன . 


கருக்களில் உணவுக்குழல்கள் மூவகையாவன : ( ) தவளை , 
கானாய்டு மீன்கள் வட்ட வாயிகள் ( cyclostomes ) நுரையீரல் 
மீன்கள் (dipnoi ) அதாவது உருண்டையான முதற்குடலியை 
யுடைய (round gastrula ) விலங்குகளின் கருவில் உணவுக் குழலின் 
சுவர்கள் முக்கியமாக நடுக்குடற் சுவர்கள் தொடக்கத்திலிருந்து 
முற்றிலும் வளர்ச்சி யடைந்து கருவுணவையும் உடம்புக்குள் 
அடக்கி வைத்துக் கொள்கிறது . 


உட 


( 2) சில விலங்குகளில் தட்டையான முதற்குடலி உடைய 
(( flat gatrula ) விலங்குகளில் கருவுணவின் பெரும்பாகம் 
லுக்கு வெளியே இருக்கிறது . ஏனெனில் , நடுக்குடற் பாகத்தில் 
வயிற்றுப் பக்கச் சுவர் , முழுவதும் வளர்ச்சியடைய முடியாது . 
( 1 ) chondrichthyes ( 2) reptiles ( எ.டு. ) குருத்தெலும்பு மீன்கள் , 
ஊர்வன 2 , பறவை , 

பாலூட்டிகள் , பறவையின் கருவைத் 
தட்டையான பாலம் போலுள்ள ஓரடுக்கு உயிர் என்று சொல்ல 
லாம் . ஆனாலும் , பிற்பாடு தலை முனைமடிப்பு ( cephalic fold ) வால் 
முனை மடிப்பு (caudal fold ) இன்னும் பக்க மடிப்புகள் தோன்றி 
அவை கருவின் கீழ்ச் செல்வதால் : ( 1 ) முன்குடல் முற்றும் 
வளர்ச்சியடைகிறது . ( 2 ) கடைக்குடல் ( hind gut ) உண்டா 


மு . க . -7 


. 


86 


முதுகெலும்புள்ளவையின்சீரணத்தொகுதியின்மலாச்சி (DEVELOPHENTOFVERTEBRATEDIGESTIVESYSTEM.) 


உணவுக்குழல(OESOPHAGUS) இரைப்பை(STOMACH) 


பக்கத்தொண்டைச்சுரபபி 

PARATHYROID 
தொண்டைப்பைகள் 

PHARYNGEALPOUCHES பக்கத்தொண்டைச்சுரப்பிர 

(PARATHYROID) 

வாய்ச்சவவு (ORALMEMBRANE? ஸீசல்ஸ்பை (SECSSEL SPOCKET)| 


பித்தநீர்பபைமுதுகுப்பக்கக்கணையம்(DORSALPANCREAS) (GALLBLADDER): 

படலைத்காவலிபபை(PYLORICCAECA) வயிற்றுப்பக்கக்கணையம்(VENTRALPANCREAS) சிறுகுடல்(SFALLINTESTINE) முட்டுக்குழாயின்பக்கக்கிளை 

(CAECALPIVERTICULUM) 


a 


*நுரையீரல் 

பல 


ராத்கேபை... (RATHKE SPOCKET) 


(CLOACA.PROCTODEALகழிவறை-மலவாய்பக்கப்பை 

DIVERTICLILUM) 


வாயக்குழி (STOHODAEUH)| 


மலவாயப்பின்குடல் 
(POSTANALGUT) 


செவுள் பின்திரள் -(ULTIMOT BRANCHIAL 

BODY) 


சுருஉணவுபபை 

(YOLKSAC) 


கழிவறை(CLOACA) | 


மலவாய்க் குழி ( PROCTODAEUR ) 


கேடயச்சுரப்பி *(THYROID) 

தைமஸ்(மேனெஞ்சுச்சுரப்பி) (THYHUS) 

படம்:37 


-.கருகழிவுறுப்புப்பை 
(ALLANTOICORBLADDER 

DIVERTICULAM ) 


முதுகெலும்பிகளது கருவியல் 


சீரணத் தொகுதியின் மலர்ச்சி 


89 


கின்றது . ( 3 ) பக்க ( ! ate folds ) மடிப்புகள் இரு பக்கங்களிலுள்ள 
உள்ளடுக்கை ( endoderm ) சந்திக்கச் செய்வதால் உணவுக்குழல் 
உண்டாகின்றது . குஞ்சு பொறிப்பதற்குச் சற்று முன்பு , உள்ளடுக் 
காலான கருவுணவுப் பை குஞ்சின் உடம்புக்குள் இழுத்துக் 
கொள்ளப்படுகிறது . 


( 8 ) முழு எலும்பு மீன்களில் ( teleosts ) மேற் சொன்ன இரு 
வகைக் கருக்களுக்கும் இடைப்பட்ட ( intermediate ) நிலைமை 
யுண்டு . ஆகவே , வளர்ச்சியும் மாறுபடும் . 


உணவுக்குழலின் மூவடுக்குகள் உண்டு . ( 1 ) உணவுக் 
குழலின் உள்ளுறை உள்ளடுக்கால் ( endoderm ) ஆனது . ( 2 ) வாய் , 
மலவாய் ( anus ) செவுள் துளைகள் இவைகள் உண்டாவதில் வெளி 
யடுக்கு (ectoderm ) பங்குகொள்கிறது . ( 3 ) நடுவடுக்கு 
((mesod n ) உணவுக் குழாயின் தசை அடுக்கு ( muscular layer ) 
ஆகிறது . ஆகையால் , மூன்று கருமூல அடுக்குகளும் (three 
primary germ layers ) உணவுக்குழல் ஆக்கத்தில் பங்கெடுக் 


கின்றன . 


உணவுக்குழலின் முப்பகுதிகள் : 

உணவுக்குழலை , கருவுடன் அது கொண்டுள்ள தொடர்பை 
அடிப்படையாக வைத்து மூன்று பகுதிகளாகப் பிரிக்கலாம் : முன் 
குடல் , கருவுணவுக்கு முன்னுள்ள உணவுக்குழல் பாகம் ( 2 ) நடுக் 
குடல் கருவுணவுக்கு மேலே இருக்கும் குடல் ( 3 ) பின்குடல் , அதா 
வது உணவிருக்கும் பாகத்திற்கும் பின்னால் இருப்பது . 


முன்குடற் பகுதிகள் : 

முதலாவது பாகம் வெளியடுக்கு உள்ளுறை மேல் இருக்கும் , 
வாய்ப் பாகம் (stomodaeum ) வாய் உயிரின் மலர்ச்சியில் (phylo 
genetic development ) மிகவும் பிந்தித்தான் தோன்றியது . மட்டான 
கருவுணவுள்ள கரு உணவுக்குழல் ( embryoni : gut ) கருக்கோளத் 
துளைவழியே வெளியுலகுடன் தொடர்பு கொள்கிறது . இக்கருக் 
கோளத் துளையே முதிர்விலங்கின் மலவாயாகும் . அநேகமாய் 
மூலாதாரக்குடலுக்கு ( archenteron ) வாய் முனையில் துளை கிடை 
யாது . துளையில்லா இந்த நுனியே பின் , உணவுக்குழலின் முன் 
பாகம் ஆகிறது . இந்த முன்பாகத்திலுள்ள வாயில் மேற்சொன்ன 
வெளியடுக்கு ( ectoderm ) உள்ளுறையாகிறது . உதாரணமாக , 
பறவையில் தொடக்க நிலையில் வாயில்லை . வாய் உண்டாகும் 
இடத்தில் தலையின் வயிற்றுப் பக்கத்தில் ( ventrial side ) குழி உண் 
டாகிறது . இந்த வெளியுறையின் குழிக்குத்தான் வெளியடுக் 


100 


முதுகெலும்பிகளது கருவியல் 


அது உள் 


குடைய வாய்க்குழி ( stomodaeum ) என்று பெயர் . 
நோக்கிச் சென்று முன் உணவுக் குழாயின் உள்ளடுக்கைச் சந்திக் 
கிறது . வாய் முன்பாக வெளியடுக்கும் உணவுக் குழலின் உள்ள 
டுக்கும் சந்திக்கும் இடத்தில் மெல்லிய இழை அடுக்கு (layer of 
tissue ) உண்டாகின்றது . இவ்விழை அடுக்குக்கு வாயத்தகடு ( oral 
plate ) என்று பெயர் . பின்பு வாயத்தகடு உடைகிறது . இதனால் 
வாய் முன்பாகமும் உணவுக் குழலது முன்பாகமும் ஒன்றோ 
டொன்று தொடர்பு கொள்கின்றன . பறவையில் இம் மாறுதல்கள் 
55-80 மணி நேரக் கருவில் நிகழ்கின்றது . 


உணவுக்குழலின் அடுத்த பாகம் தலைப்பாக உணவுக்குழல் 
( head gut) இப்பகுதியைச் சிசல் பை ( seesels pocket) என்றும் 
வாய்முன் உணவுக்குழல் என்றும் அழைக்கிறார்கள் . வாய்த்துளை 
எப்போதும் உணவுக்குழலின் நுனியில் உண்டாவதில்லை . நாலாவது 
நாள் குஞ்சின் வாய்த்துளை உண்டான பின்பு உணவுக் குழலின் 
நுண்ணிய பையொன்று தலையிலிருந்து வாய்வரை பரவியிருக் 
கிறது . இதைத்தான் வாய் முன்குழாய் என்கிறார்கள் . வாய்த் 
தகடு கிழிந்த பின்னர் இதைத் தெளிவாகப் பார்க்க முடியாது . 
சற்று வளர்ந்த கருவில் இது சிறு குழிபோலிருக்கும் . இக்குழியே 
சிசல்குழி ( seesels pocket ) என்று அழைக்கப்படுகிறது . இக்குழியுங் 
கூட நாளடைவில் மறைந்து விடுகிறது . இக் குழியின் ஓரம் வெளி 
யடுக்கும் ( Ectoderm ) உள்ளடுக்கும் ( Endoderm ) சந்தித்த எல்லை 
யைக் குறிக்கிறதேயொழிய வேறொரு பயனும் இக்குழியால் கிடை 
யாது . 

சிசல்பை மனிதன் , மற்றப் பாலூட்டிகளிலும் காணப்படு 
கிறது . பன்றியின் 10 மி. மீ . கருவில் இது நன்கு காணப்படு 
கிறது . இது கருவின் முதுகு நாணுடனும் ( notocohord ) முதுகு 
நாண்-முன் தகட்டுடனும் ( prechordal plate) நெருங்கிய தொடர்பு 
கொண்டுள்ளது . இது தலை உறுப்பூக்கியாய் (head organiser ) 
இருக்கலாம் என்கிறார் நெல்சன் , ( பக் . 800 நெல்சன் ) . 


உணவுக் குழலின் மூன்றாவது பாகம் முன்குடல் (fore gut) . 
இப்பகுதி வாய்க்குழியின் முன்பாகம் ( stomodaeum ) , சிசல்பை 
முதலிய பாகங்களின் பின்னால் சிறுகுடல் வரைக்கும் உள்ள பாகம் 
முன்குடல் என்பார்கள் , அதாவது கல்லீரல் , கணையம் உண்டாகும் 
பகுதி வரைக்கும் உள்ள உணவுக்குழல் என்பார்கள் . இப்பாகம் 
( 1 ) தொண்டை ( pharynx ) முற்பாகம் (pha ) உணவுக்குழல் ( oeso 
phagus) ( 2 ) இரைப்பை ( 3 ) கல்லீரல் பகுதி என்ற நான்கு பகுதி 
களால் ஆக்கப்பட்டது . இப்பதிகளில் முதலிரண்டைப் பற்றி 
பிற்பாடு விரிவாய் ஆராயலாம் , 


சீரணத் தொகுதியின் மலர்ச்சி 


101 


4. நடுக்குடல் ( Mid Gut) : முன்குடலுக்கும் பின்குடலுக்கும் 
இடையில் உள்ளது நடுக்குடல் . 


5 கடைக்குடல் ( Hnd Gut ) : நடுக்குடலுக்கும் வெளியடுக் 
குள்ளுறை மலவாய்க்கும் இடையிலுள்ள பாகம் . 


6. வால்குடல் அல்லது மலவாய்ப் பின்குடல் ( Tail Gut 
Postanal Gut ) : இது கடைக்குடலின் பின் தொடர்ச்சியே , இது 
வளரும் வாலுக்குட் செல்லுகிறது . 


மலவாய்க்குடல் ( Proctodaeum) : 

இது உணவுக் குழலின் இறுதிப் பாகம் . இப்பாகத்தில் உள் 
நோக்கி மடிந்த வெளியடுக்கு , உள்ளுறைபோல் உள்ளது . இங்கு 
உள்நோக்கி மடியும் வெளியடுக்கும் உணவுக் குழலின் உள் 
எடுக்கும் சந்திக்கும் இடத்தில் மலவாய்ச் சவ்வு (anal membrane ) 
உண்டாகின்றது . இது சீக்கரமாக மறைந்து விடும் . 


தவளையின் உணவுக்குழல் 


மூற்குடல் ( Fore Gut ) : 

மூலாதார உணவுக்குழல் ( archenteron ) பெரிதாகி , கருவுணவு 
உயிரணுத்திரளுக்கு முன்னால் இருக்கிறது . இதுவே தவளையின் 
மூற்குடல் கருவுணவு இருக்கும் பகுதி , நடுக்குடல் எனப்படும் .. 
கருவுணவுக்குப் பின்பகுதி பிற்குடல் ( hind gut) என்றழைக்கப் 
படும் . முற்குடல் கொஞ்ச காலம் கடந்தவுடன் உணவு அநேக 
உட்பிரிவுகளாக மாறுபடுகின்றது . 


தொண்டை ( Pharynx ) : 

முன் முதுகுப் பக்கத்தில் ( anterior dovsal ) முன்மூளையின் கீழ் 
வாய்ப்பாக வெளிப்புடைப்பு ( oral evagination ) உண்டு . இதுவே 
தொண்டை முன் முனை எனலாம் . இதற்குப் பின்னால் தொண்டை 
யுண்டு . இதுதான் உண்மையான தொண்டை . இங்குத்தான் 
செவுள் பைகள் வெளியடுக்கு உள் மடிதலாலும் உள்ளடுக்கு 
வெளிமடிதலாலும் 6 செவுள்கள் ( branchial pouches ) தோன்று 
கின்றன . 6 செவுள்வில் வளைவுகளும் தோன்றுகின்றன . 5 செவுள் 
பிளவுகளும் (cill clefts ) தோன்றுகின்றன . ஆனால் , செவுள்பைகள் 
என்று பெயர் பெற்றாலும் அவை பைகளாகவே இல்லை . ஏனெனில் , 
இந்த நிலையில் பையில் வெளிநோக்கி நிகழும் மடிப்பின் முன்பின் 


102 


முதுகெலும்பிகளது கருவியல் 


சுவர்கள் ஒன்றோடொன்று கலந்திணைகின்றன . ஆகவே , 
செவுள்பை முன்குடலிலிருந்து வெளியடுக்கை நோக்கும் . உள்ள 
டுக்கிலான ஈரடுக்கு ( “ two layered endoderm ” ) என்றே எண்ண 
வேண்டும் . 


கல்லீரல் ( Liver ) : 

இது தொண்டையின் வயிற்றுப்பக்க பின்பக்கப் பாகமென்று 
சொல்லலாம் . 


நடுக்குடல் : 

இது கருவுணவுக்கு மேலே இருக்கும் பாகம் ; இதன் உட்குழல் 
மிகச் சிறியது . இப்பாகமே பிற்காலத்திய குடல் (intestine ) 
ஆவது . இதன் உச்சிப் பாகம் roof ” மிக மெல்லியது . இப் 
பகுதியில் சிறப்பியல்புடைய கட்டமைப்பு பாகம் (structuer ) 
ஒன்றுள்ளது . சிறிது காலத்துக்கே இருக்கக்கூடியது . இது 2.5 . 
மி . மீ . உயிரியில் உயிரணுக்களாலான நீளப் பாங்கான கயிறு 
போலத் தோன்றுகிறது . இது நடுக்குடலின் மோட்டிலிருந்து ( roof ) 
நெறித்தல் முறையில் ( constriction ) உண்டாகின்றது . முதலாவது 
தொடைக்குப் பின் உள்ள நடுக்குடலின் மோட்டிலிருந்து 
தொடங்கி வால்வரை பரவியுள்ளது . முதுகுப் பக்கப் பெருநாடி 
உண்டாவதால் இது குடலிலிருந்து பிரிகிறது : அண்டத்திலிருந்து 
உயிர் வெளியேறியவுடன் மறைகிறது . கீழ்த்தரத் தண்டுடையி 
களில் இது சில சமயத்தில் முதுகு நாணுக்குக் ( notocbord ) கீழே 
இருப்பதால் இதற்குக் கீழ் முதுகு நாண் ( subno to chordal rod ) 
என்று பெயர் பெற்றுள்ளது . 


பின்குடல் : 

நடுக்குடலுக்குப் பின்னும் நரம்புக்குடல் - இணைகால்வாய் 
( neurenteric canal ) முன்னும் உள்ள உணவுக்குழல் பாகம் சற்றுப் 
பெரிதாகிப் பின்குடலாகிறது . இப் பாகமே மலவாய்க்குப் பக்கத்தி 
லுள்ள நேர்குடல் ( rectum ) ஆகிறது , 


பறவையின் உணவுக்குழல் 


தலை மடிப்பு (head fold ) , வால் மடிப்பு ( tail fold ) , பக்க மடிப்பு . 
கள் (lateral folds ) உண்டாகி ஒன்றையொன்று சந்திக்கும்போது 
பிரிக்கப்பட்ட இரு இருதய மூலாதாரங்கள் ( heart primordia) 
ஒன்றையொன்று சந்தித்துக் கலந்திணைந்து இதயத்தை யுண்டு 
பண்ணுகின்றன . பிரிந்திருந்த இரு பக்க உள்ளடுக்கும் சந்திக் 

( படம்) இதனல் சந்தித்த உள்ளடுக்குகள் முன் 


கின்றன . 


சீரணத் தொகுதியின் மலர்ச்சி 


103 


பாகம் மூடிய ஒரு குழாய் உண்டாகின்றது . இக் குழாயே முன் 
குடல் ( fore gut ) தலை முனையில் வெளியடுக்கும் உள்ளடுக்கும் 
சேர்ந்து வாய்த் தகட்டை ( oral plate ) உண்டு பண்ணுகின்றன . 
38 ஆக்கக் கூறு நிலையில் (38 somite stage) வாய்த்தகட்டில் 
துளையுண்டாக்கி , தொண்டையும் வாய்க்குழியும் ஒன்றோடொன்று 
தொடர்பு கொள்கின்றன . வாய் முனையில் முன்குடல் , முன்குடல் 
துளை வழியே ( anteriorintestinal portal ) கரு உணவைத் தொட்டுக் 
கொண்டிருக்கிறது . கருவின் வயிற்றுப் பக்க உள்ளடுக்கு 
இதயத்தில் பக்கத்தில் வளைந்து கரு உணவுடன் நேரடியான 
தொடர்பு கொள்கிறது . இந்த உள்ளடுக்குப் பின்பு உணவைச் 
சூழ்ந்து கருவுணவுப்பை உள்ளடுக்கு (yolksac endoderm ) 
ஆகிறது . 21 ஆக்கக் கூறு (21 somite stage ) நிலையில் முன் 
குடல் பெரிதாகிறது . உள்ளுறுப்புப் பைகளும் ( viseeral pouches ) 
உருவாகின்றன . வாய்த் தகட்டின் கீழ், திட்டமான ஒரு வாய்க் 
குழியுண்டு . வாய் முனையில் அமைப்பு வேறுபாடில்லை . இன்னும் 
முன்குடற்றுளை வழியே முன்குடல் கருவுணவோடு தொடர்பில் 

பக்க வசத்திருக்கினால் ( lateral torsion ) முன்குடல் 
ஒரு பக்கமாக வந்து விடுகிறது . 


உள்ளது . 


38 ஆக்கக் கூறு நிலையில் நான்கு சோடி தொண்டைப் 
பைகள் ( pharyngeal pouches ) உள . உடம்பின் தலைமுனையில் 
வாய்த்தகட்டில் துளையுண்டானதால் வாய்க்குழி தொண்டைக்குள் 
திறக்கின்றது . வெளியடுக்காலான ஓர் ஒடுக்கமான வாய்க் 
குழியின் மோட்டிலிருத்து உண்டாகிறது . வாய்க் குழிக்கும் 
தொண்டைக்கும் இடையில் முதல் கீழ்த்தாடை உள்ளுறுப்பு 
வளைவு ( visceral arch ) இருக்கிறது . இரண்டாவது மூன்றாவது 
உள்ளுறுப்புப் பைகளுக்கு ( visceral pouches ) இடையில் 
தொண்டைச் 

சுரப்பியின் (thyroid ) பக்கப்பை (diveriticulum ) 
தோன்றுகிறது . 


நாக்கு மூலா தாரத்துக்கும் தைராய்டு புறவளர்ச்சிக்கும் 
மேலே முன்குடலின் பக்கச்சுவர்களிலிருந்து ஐந்து புறவளர்ச்சிகள் 
தோன்றுகின்றன . இவை , உள்ளடுக்குப் பைகள் 

அல்லது 
உள்ளுறுப்புப் பைகள் ( visceral pouches) எனப்படும் . இப்புற 
வளர்ச்சிகள் , கீழிருக்கும் நடுவ நிக்கை ஐந்து உள்ளுறுப்பு வளைவு 
களாகப் ( vtsceral arches ) பிரிக்கின்றன . சில உறுப்புப் பைகள் 
வெளியடுக்கோடு கலந்திணையும்போது அங்குத் துளைகள் 
( உள்ளுறுப்புப் பிளவுகள் ) ( viscerall clefts ) 

தோன்றுகின்றன . 
இவை சிறிது காலத்திற்கே இருக்கக்கூடியன . 


104 ) 


முதுகெலும்பிகளது கருவியல் 


கின் றன . 


முதல் உள்ளுறுப்பு வளைவிலிருந்து நடுக் காதின் பாகங்களை 
யும் நடுக்காது குழலையும் ( யூஸ்ட்டக்கியன் குழாய் ) தோன்று 

தடுவடுக்காலான இரண்டாவது உள்ளுறுப்பு வளைவு 
நாக்கைத் தாங்கும் குருத்தெலும்புகளைத் தோற்றுவிக்கிறது . 
மூன்றாவது நான்காவது உள்ளடுக்குப் பைகளாலான (endodermal 
pouches ) மேற்பாகத்திலிருந்து தைமஸ்சுரப்பி உருவாகிறது . 
பின்னும் மேலணியிழைய உடலிகள் (epithelial bodies ) இப்பா 
கத்தின் கீழ்ப்பாகத்தில் உதிக்கின்றன . ஆகவே , முதல் புற 
வளர்ச்சி (உள்ளடுக்குப்பை ) மாத்திரம் நடுக்காதுத் துளையாக 
( eustachian tube ) மாறுகிறது . கடைசி உள்ளுறுப்புப் பையும் 
அதற்கு முன்னுள்ள உள்ளுறுப்புப் பையும் சேர்ந்து செவுள் - பின் 
பிழம்புகள் ( post brancbial bodies) உண்டு பண்ணுகின்றன . 
ஒருவேளை இப்பிழம்புகள் பக்கத் தொண்டைச் சுரப்பிகள் ( para 
thyroid glands ) ஆகின்றன . 


தொண்டையின் கீழ்ப்பாக உள்ளடுக்கிலிருந்து நுரையீரலும் 
காற்றுக்குழாயும் உருவாகின்றன . ஒருவேளை இதயம் , உள் 
ளடுக்கை ஊக்கி நுரையீரலை உண்டாக்கலாமென ஊக்கப் 
படுகிறது . ஏனெனில், இதயம் முன்குடல் உள்ள பகுதியில் 
அதிக முந்தியே உண்டாகி அதன் தாங்கிகளால் முன்குடலின் 
கீழ்ப்பாகத்தோடு பிணிக்கப்பட்டுள்ளது . எவ்வாறு மூலாதார 
உணவுக்குழல் ( archenteron ) தனக்கு மேலே வெளியடுக்கிலுள்ள 
நரம்புப் பகுதியை ஊக்குகிறதோ அவ்வாறே இதயமும் தனக்கு 
மேலேயுள்ள நுரையீரலைத் தூண்டலாம் என்ற ஊகம் நிலவு 
கிறது. 50-55 மணி நேரக் கருவில் முன்குடல் அதிக நீளமா 
யிருக்கிறது . அது முன் குடல் துளையிலிருந்து ( anterior intestinal 
portal ) இடை மூளையின் ( diencephalon ) புனல் ( infundibulum ) 
வரை பரவியிருக்கிறது . 


நடு உணவுக்குழல் 

( Midgul ) 


நடுக்குடலின் திறந்த அடித்தளம் (floor ) மூடு முன்பே , 
அதன் உள்ளடுக்கின் இரு முன்னோக்கிய புறவளர்ச்சிகளாகக் 
கல்லீரல் தோன்றுகிறது . நாக்குப் போன்ற பக்கப் பைகள் வடி 
குழாயின் நெடுக வளர்ந்து இந்த வடிகுழாயைச் சுற்றிலும் 
அநேக கிளைகளாகப் பிரிந்து வடிகுழாயைச் சூழ்கிறது ; கல் 
லீரயின் உள்ளடுக்கு , வடிகுழாயின் ( veins ) நெடுக வளர்வதி 
லிருந்து , இக்குழாய்கள் கல்லீரலின் ஆக்கத்தையும் 


அதன் 


சீரணத் தொகுதியின் மலர்ச்சி 


105 


வளர்ச்சியையும் தூண்டுகின்றன என்று நாம் கருத இடம் உண்டு . 
பின்னும் , கருமூல அமைப்புக்கீற்று ( primitve - streak ) நிலையிலுள்ள 
கருவைப் போலிக் கருநீர்ப்பை சுவாச உறுப்பு ( chorioallantoic 
membrane ) என்ற சவ்வின்மேல் இட்டால் , இதயம் மாறுபாடடைந் 
தால் மாத்திரம் கல்லீரல் மலரும் . ஆகையால் , இதயத்திற்கும் 
கல்லீரலுக்கும் உள்ள தொடர்பு தெற்றென விளங்கும் . 


கணையம் : ( pacreas ) இது மூன்று உள்ள டுக்குப் புறவளர்ச்சி 
யிலிருந்து உருவாகிறது . அவற்றில் ஒன்று முதுகுப் பக்க வளர்ச்சி , 
மீதி இரண்டு வயிற்றுப் பக்க வளர்ச்சிகள் . இம்மூன்று பகுதி 
களும் ஒன்று சேர்ந்து ஒரு கணையம் உண்டுபண்ணுகின்றன . 
இக்கணையம் இரைப்பைக்கடுத்த பாகத்தில் ( பன்னிரு விரலி ) 
( duodenum ) சிறுகுடல் முற்பாகம் மூன்று குழாய்களால் இணைக் 
கப்படுகிறது . நடுக்குடல் கரு உணவோடு தொடர்பு கொண் 
டுள்ளது . நாளடைவில் கருஉணவுடன் தொடர்பு கொள்ளும் 
நடுக்குடலின் அகன்ற துளை நெறிக்கப்பட்டு ( constricted ) சிறிதா 
கிறது . குஞ்சு பொறிக்கும்போது சிறுத்த கருவுணவுப்பை 
குஞ்சின் உடலுக்குள் சென்று விடுகிறது . 


30 மணி நேரக் கருவில் பின்குடல் உள்ளடுக்காலான ஒரு 
வரிப் 

பள்ளம்போல் ( groove ) உள்ளது . ஆனால் , பாற்றன் 
( Patten Bill ) சொல்வதுபோல் பின்குடல் முதலாவது 50 மணி 
நேரக்கருவில் தோன்றுகிறது . எவ்வாறு தலைமடிப்பால் முன்குடல் 
தோன்றுகின்றதோ , அவ்வாறே வால்பக்க மடிப்பு ( candal fold ) 
தோன்றி வால் பாகத்திற்கு அடியில் செல்லவும் பின்குடல் 
தோன்றுகிறது . பின்குடல் கருவுணவுப் பையுடன் பின்குடல் 
துளை ( posterior.intestinal - portal ) வழியே தொடர்பு கொள்கிறது . 
இந்நிலையில் வால்குட்டையான அரும்பு போலுள்ளது . கருநீர்ப் 
பையான வால்மடிப்பு கருவின் மேற்பரப்பில் செல்கிறது . இந் 
நிலையில் வால் உள்ளடுக்கும் வெளியடுக்கும் ஒன்றையொன்று 
தொடுவதால் மலவாய்ப்பாளம் ( anal plate ) உண்டாகின்றது . 
ஆனால் , மலவாய்ப்பாளம் சற்று முதுகுப்பக்கம் இருக்கிறது . 
எனினும் வால் , கருவின்கீழ் வளையும்போது மலவாய்ப்பாளம் 
பின்குடல் குழிக்கு வயிற்றுப்பக்கமாக வருகிறது . ஆகவே . 
மலவாய்க் குழலின் சிறு குழியை மலவாய்ப்பின் - உணவுக்குழலை 
( postanal gut) என்றழைக் கின்றனர் . கழி வுறுப்புக் குழாயும் 
( wolfian duct ) கரு சுவாச - கழிவுறுப்பும் ( allantois ) என்ற கருவின் 
கழிவறையோடு இணைக்கப்படுகின்றன . பின்குடல் துளை ( post 
erior Intestinal portal ) அதிக தூரம் கருவின் முன் முனையை 


106 


முதுகெலும்பிகளது கருவியல் 


நோக்கிச் சென்று விட்டமையால் பின்குடல் மிகவும் நீளமா 
யுள்ளது . 


பாலூட்டியின் உணவுக்குழல் 
பறவையில் நிகழ்வதுபோல் , பாலூட்டியின் உணவுக்குழல் 
உருவாக்கம் , தலைமடிப்புகள் ( cephalici or head fold ) வால்முனை 
மடிப்புகள் ( candal or tail fold ) பக்கவச மடிப்பு ( lateral folds ) 
தோன்றிக் கருவின் கீழ்ச் சென்று ஒன்றோடொன்று சேர்வத 
னாலேயே உணவுக் குழலும் கருவின் உருவும் தோன்றுகின்றன . 
ஆனால் , பாலூட்டியின் மடிப்புகள் ஒரே நேரத்தில் தோன்றுவன 
வல்ல ; அவை வெவ்வேறு காலத்தில் தோன்றுவன ; ஆனால் , 
மடிப்புண்டாவது ஒரே முறையில்தான் . ஆகையால் , 8 மி.மீ. 
பன்றிக்கரு ஏறக்குறைய 72 மணி நேரப் பறவையின் கருவை 
ஒத்திருக்கும் . முதலாவது தோன்றுவது தலைமடிப்பும் அதனால் 
உண்டாகும் தலைப்பக்கப் பள்ளம் அல்லது குழி ( subcephalic 
pocket ) . இதனால் முன்குடல்பாகம் உருவாகின்றது . இரண்டா 
வதாக் வால் முன்மடிப்பும் அதன் விளைவாக வால்பக்கக் குழியும் 
(sub candal pocket ) உண்டாகும் . இவ்வாறு முன்குடலும் 
பின்குடலும் தோன்றி ஒன்றையொன்று நோக்கித் தம் தொடக்க 
எல்லை மீறி வருவதால் நடுக்குடலின் பரவெல்லை குறைகிறது . 
தாய் - கரு இணை இழையமிருக்கும் (placentals ) பாலூட்டிகளிலெல் 
லாம் கருஉணவு இல்லாவிட்டாலும் கூட கருவுணவுப்பை (yolk 
sac ) பறவைக் கருவின் கருவுணவுப் பையைப்போல் குருதித் 
தீவுகளையும், குருதிக் குழாய்களையும் உடையதாய் இருக்கிறது . 
இதனால் , குருதிச் சுற்றோட்டமும் அதன் பயனாகக் கருவுக்கு 
உணவு வினியோகமும் நடைபெறுகின்றது . 


முன்குடல் : மூலாதார உணவுக்குழலின் இரு முனையிலும் 
துளைகள் இல்லை ; அது மூடியிருக்கிறது . ஆனால் , கரு 5 மி.மீ. 
நிலைக்கு வருமுன்னமேயே அதன் வாய் திறந்து விடுகிறது . 
வாய் வெளியடுக்கு உள்நோக்கி மடிவதால் வாய்க்குழி முன்பாகம் 
( stomodaeum ) உண்டாகின்றது . 7 மி ; மீ . கருவிலே முகம் , 
தாடைகளது அமைப்பில் பங்குகொள்ளும் மூலாதாரப் பாகங்கள் 
தோன்றுகின்றன : வாயின்கீழ் கீழ்த்தாடை வளையும் ( mandi 
bular arch ) மேல் எல்லையாக மேல் தாடை புறவளர்ச்சியும் 
( maxillary prece: s ) நாசி நடுக்கோட்டுப் பக்கப்புற வளர்ச்சியும் 
( naso - medial process ) நெற்றிப்புற வளர்ச்சியும் ( frontal process) 
தோன்றுகின்றன . இரண்டாவது செவுள் வளைவும் இந்நிலையில் 
தோன்றுகிறது . 


சீரணத் தொகுதியின் மலர்ச்சி 


107 


வாய்க்குப் பின்னால் வாய்க்குழியுண்டு . 7 மி . மீ . கருவில் 
வாய் -முன் குழி ( preoral gut ) அல்லது ஸிஸல்ஸ்பை (seesel s 
pocket ) இருக்கிறது . இப்பை எவ்வளவு தூரம் வெளியடுக்கு 
வாய்க்குழி உண்டாகும்போது உள்ளே பரவின தென்பதைக் 
குறிக்கின்றது . 4-8 மி . மீ . கருவில் தொண்டைப் பாகம் 
( pharynx ) தனி அமைப்புடையதாகின்றது . இதில் சில பக்கப் 
பைகள் ஒன்றன்பின் ஒன்றாய்ச் செவுள் வளைவுக்கு ( branchial 
arches ) இடையே காணப்படுகின்றன . இப்பைகள் பாலூட்டி 
முன்னோர்களது பாரம்பரியத்தன்மையின் மறுமலர்ச்சியே (repe 
tition ) . ஆனால் , இவ்வளைவுகளில் ( பறவை வளைவுகளில் இருப்பது 
போல் ) நடுவடுக்கு இல்லை . சில சமயத்தில் தலைப்பக்க - பைகளில் 
துளை யுண்டாகலாம் , ஆனால் , சீக்கிரம் துளை மூடிவிடுகிறது . 
இத்தொண்டைப் பைகளில் முதல் சோடிப் பைகள் கீழ்த்தாடை 
வளைவுகளும் இரண்டாவது ( ஹையாய்டு ) வளைவுக்கும் இடையில் 
இருக்கின்ற முதல் தொண்டைப் பைகள் நடுக் காது நுண்ணெ 
லும்புகளோடு சேர்ந்து காது அறையையும் (tympanic cavity) நடுக் 
காதுக் குழாயுமாக ( evastachian tube ) மாறுகின்றன . இரண் 
டாவது தொண்டைப் பைகள் தொண்டைத் துளைகளை ( faucial 
tonsils ) ( டான்சில்களை ) உண்டாக்குகின்றன . ஒவ்வொரு தொண் 
டைப் பையிலிருந்தும் உண்டாகும் சுரப்பிகளைப் படத்திலிருந்து 
தெரிந்து கொள்ளலாம் . 


உணவுக்குழல் தொண்டைப் பாகம் ( Pharynx ) : 


இப்பாகத்தின் பின்பாகம் (கடைசி தொண்டைப் பைக்குப் 
பின் பாகத்தில் ) மிகவும் ஒடுங்கியுள்ளது . இப்பாகத்திலிருந்து 
காற்றுப் பெருங்குழாயினது ( trachea ) புறவளர்ச்சி அரும்புகிறது . 
இவ்வொடுங்கிய பாகம் எங்கு முடிகிறதோ அதுவே தொண்டைக் 
குழாயின் ( pharynx ) பின் எல்லை எனலாம் . 


இரைப்பை (stomach ) : 

பிற்கால இரைப்பையாகும் பாகம் 10 மி . மீ . நிலையிலேயே 
சற்றுப் பெருத்த பாகமாகத் தெரிகிறது . அதன் உருவம் முதிர் 
பிராணியின் இரைப்பையின் உருவத்தைப் போலுள்ளது . 
தொடக்க நிலையில் இரைப்பையின் முன் முனையின் முனையை 
விடச் சற்று முதுகுப் பக்கமாகத் திரும்பியுள்ளது . ஆனால் , முழு 
இரைப்பையே தன் இருப்பிடத்தை மாற்றுவத னாலும் அது . தன் 
நீள் அச்சினூடே ( long axis ) சுழல்வதாலும் முதிர் பிராணியி 
லுள்ள இடத்திற்கு வருகிறது . இவ்வாறு இரைப்பை இருப்பிடம் 


108 


முதுகெலும்பிகளது கருவியல் 


மாறும்போது முதுகுப்பாக இரைப்பைதாங்கியில் ( mesogastrium ) 
ஒரு சிறு பை யுண்டாகின்றது . அதை ( omental bursa ) என் 
கிறார்கள் . 


கல்லீரல் (Liver ) : 


பன்றியின் 4 மி . மீ . கருவிலே உணவுக் குழலின் உள்ளடுக் 
கிலிருந்து ஒரு பைபோல் தோன்றுகிறது . இப்பை 5 ..8 மி . மீ . 
கருவில் ஒன்றோடொன்று வலைப்பின்னல்போல் இணைக்கப்பட் 
டிருக்கும் . அநேக நுண்கயிறுகள் அதன் வயிற்றுப் பக்கப் பரப் 
பிலிருந்து பிரிந்து போகின்றன . இவற்றின் நுனிப்பாகங்கள் . 
சுரக்கும் நுண்குழாய்களாக மாறுகின்றன . பிற பாகங்கள் 
சுரப்பைக் கொண்டு செல்லும் பித்த நீர்க் குழாய்கள் (hepatic 
ducts ) ஆகின்றன . 


கல்லீரல் தோன்றும் அதே காலத்தில் கணையமும் உணவுக் 
குழலின் உள்ளடுக்கிலிருந்து தோன்றுகிறது . அது இரு மூலா 
தாரங்களிலிருந்து தோன்றுகிறது . ( பறவைக் கணையம் மூன்று 
* மூலாதார அரும்புகளிலிருந்து தோன்றுகிறது ) . இரு மூலாதா 
ரங்கள் இணைந்து ஒன்றாகின்றன . இவற்றில் ஒன்று உணவுக் 
குழலின் முதுகுப் பாகத்திலிருந்தும் , இன்னொன்று உணவுக் 
குழலின் வயிற்றுப் பக்கத்திலிருந்தும் உண்டாகின்றன . கணையத் 
தினின்று வெளியே செல்லும் கால்வாய்களின் எண்ணிக் 
கையில் 

வேறுபாடுண்டு . குதிரையிலும் , நாயிலும் இரு 
கால்வாய்களுண்டு . ஒன்று சான்றார்னி கால்வாய் ( santorni duct ) 
நேராகச் சிறு குடல் முதற்பகுதி யோடு (duodenam ) இணைக்கப் 
பட்டுள்ளது . இன்னொன்று விர்சங் கால்வாய் கல்லீரலின் கால்வா 
யோடு சேர்ந்து இணைந்து சிறு குடல் முதற்பகுதியோடு இணைக்கப் 
படுகிறது . மனிதனிலும் செம்மறியாடுகளிலும் இரு கால்வாய் 
களும் கணையத்திலேயே ஒன்று சேர்ந்து விடுகின்றமையாய் 
ஒரே கால்வாய்தான் வயிற்றுப்பக்கக் கால்வாய்க் கணையத்திற்கு 
உண்டு . மாடு , பன்றி , இவற்றின் முதுகுப்பக்கக் கால்வாய் 
நீடிக்கிறது . 


பின்குடல் : 


இதோடு கரு ‘ சுவாச - கழிவுறுப்பு ( allantois ) இணைக்கப் 
பட்டிருக்கிறது . இது பன்றியில் 20 ஆக்கக்கூறு (twenty somite 
tsge ) , நிலையில் திறந்த நரம்புக் குழல் மூடாததற்கு முன்னமேயே 


சீரணத் தொகுதியின் மலர்ச்சி 


109 . 


தோன்றுகிறது . இதுவே கருவின் குருதியோட்டத்தை யுண்டு 
பண்ண ஆதாரமாயிருக்கிறது . 


கேள்விகள் 


1. தொண்டைப் பாகத்தின் மலர்ச்சியைப் பற்றி எழுது. 


2. பறவைகளில் முன்குடல் உண்டாகும் விதத்தை எழுது .. 


10. சுவாசத் தொகுதியும் மிதவைத் 

தொகுதியும் 
( Respiratory System and Buoyancy System ) 


ஓர் உயிரி அல்லது உயிரணுக்களுக்கும் அவற்றின் சூழலுக்கும் 
( Environment ) இடையே நடக்கும் வாயுப் பண்டமாற்றமே 
சுவாசம் எனப்படும் . 


சுவாசம் இருவகைப்படும் : 

( 1 ) வெளிச்சுவாசம் ( external respiration ) குருதிக்கும் 
சூழலுக்கும் (வெளிச் சூழலுக்கும் ) இடையே வாயுக்களின் 
பண்டமாற்றம் நுரையீரலில் நடப்பது . இது மீன்களில் செவுள் 
களின் வேலை . ) ( 2 ) உட்சுவாசம் என்பது , உட்சூழலுக்கும் 
( அதாவது இழையப் பாய்மத்துக்கும் ) ( tissue fluids ) அங்குள்ள 
உயிரணுக்களுக்கு மிடையே நடப்பது- வெளிச் சுவாசத்திற்குரிய 
உறுப்புகள் மிதவை , ( buoyancy ) அல்லது பளுவின்மை உண்டாக் 
கவும் உதவுகின்றன . ஆகையாற்றான் , இவ்வதிகாரத்துக்கு மேற் 
கண்ட பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது . 


கீழ்த்தர விலங்குகளில் , செவுள்கள் அல்லது உடம்பின் 
மேல்தோல் வெளிச்சுவாசத்திற்குப் பயன்படுகின்றன . உயர்தர 
விலங்குகளில் இத்தொண்டு நுரையீரலால் ஆற்றப்படுகிறது . 
சுவாச உறுப்புக்கள் பலவிதப்படுவன : 

1. செவுள்கள் ( gills ). 
2. நுரையீரல் ( lungs ) . 
மேற்கூறிய ஈரின உறுப்புக்களும் மாறுபட்ட 

தொண்டைப் 
பாகங்களே ( pharynx ) . இவையோடு பின் 

வருவனவும் 
சுவாசத்திற்குப் பயன்படுகின்றன . 


சுவாசத் தொகுதியும் மிதவைத் தொகுதியும் 

111 
8. உடம்பின் இருபக்கங்களிலும் காணப்படும் மேல் தோலின் 
மடிப்புகளும் (எ.டு. ) ( crypto branchus alleghamiensis ) . 


4. சுறாமீனின் ( sgualus ) வெளிச்செவுள் இழைகள் ( external 
gill filaments ) . 

5. பறவைக் கருவின் சுவாச.கழிவுறுப்பு ( allantois). 


8 . சுவாசிக்க உதவும் குடலுறிஞ்சி ஒத்த மயிரிழை (எ.டு. ) 
( astylosternus robustes) . 


செவுள்கள் இருவகைப்படும் : ( 1 ) உட்செவுள்கள் மீன் , 
( 2 ) வெளிச் செவுள்கள் ( எ.டு. ) ஈரூடகவாசிகள் ( amphibia ) , 
நுரையீரல் மீன்கள் (dipnoi ) , பாலிற்றெரஸ் ( polypterus ), வேற்றிள 
வுயிரி நிலையில் செவுட் சுவாசத்திற்கு , செவுள் வளைவுகளது 
அமைப்பு , அவற்றின் மேற்பரப்பு சவ்வு . இரத்தக் குழாய்கள் 
முதலியன மாறுபாடடைகின்றன . முதலிரண்டு உள்ளுறுப்பு 
வளையங்களும் தண்டுடையிகளின் வரிசையில் . தாடை , நாக்கு 
இவற்றின் அமைப்பில் ஈடுபடுகின்றன . ஆனால் , மூன்றாவது செவுள் 
வளைவும் அதற்குப்பின் இருப்பனவும் நீர்வாழ்த்தண்டுடையிகளில் 
செவுளுடையனவாயுள்ளன . ஆனால் , ஊர்வன , பறவை, பாலூட்டி 
களில் இவ்வளைவுகளில் செவுள் கிடையாது . 


தவளையின் சுவாசத் தொகுதி : 

தவளை ஈருடகவாசியாதலால் , நீரில் செவுள்களாலும் , நிலத் 
தில் நுரையீரலாலும் சுவாசிக்கிறது . ஆகையால் , செவுள்கள் 
உண்டாவதைப் பற்றியும் நுரையீரலுண்டாவதைப் பற்றியும் 
பார்க்கலாம் . 


நரம்பு மடிப்புகள் ( neural folds ) ஒன்றோடொன்று சேர்ந்து 
நரம்புக் குழாய் ஆகும்போது புலன் தகடும் ( sense plate ) செவுள் 
பாளம் ( gill plate ) உண்டாகின்றன . இச் செவுள் பாளம் பிரிவத 
னாலோ , அல்லது இன்னும் அதிகச் செவுள் பாளங்கள் உண்டாவத 
னாலோ ஒன்றுக்கும் அதிகமான செவுள் பாளங்கள் காணப்படு 
கின்றன . புலன் பாள ( sense plate ) கீழ்ப்பாகத்திலிருந்து முதற் 
செவுள் வளைவு கீழ்த்தாடை வளைவுக்கும் செவுள்பாளத்துக்கும் 
இடையில் சிறுவரிப்பள்ளம் உண்டு . இதுவே கீழ்த்தாடை செவுள் 
பிளப்பு (hyomandi bular cleft ) எனப்படும் . பிற்பாடு செவுள் 
தகட்டில் இரு செவுள் பிளவுகள் தோன்றுகின்றன . இவை முதலா 
வது இரண்டாவது செவுள் பிளவுகள் என்றழைக்கப் படுகின்றன . 
கீழ்த்தாடைச் செவுள் பிளவுக்கும் முதல் செவுள் பிளவுக்கு மிடை 


AORTICARCHES 


VISCERALPOUCH 


EUSTACHIANTUBEதொண்டைகாதுக்குழாய் (VISCERALPowes)உள்ளுறுப்புப்பைகள் 


112 


VISCERALGROOVE 


VISCERALPOUCH1 

II 


BRANCHIALCLEFTIசெபி! 


THYROID 


2.வ 


VIDCERALGROOVE 


OPERCULUM 


செவுள்நடி 


உuை.MIVISCERALPOUCHHIS 

BRANCHIALCEPTIIசெO||தைராய்ட்சுரப்பி 2.வ.4.IIIVISCERALGROOVEIN 

(THYROID) 

+-BRANCHIALCLEFTHIசெபி,உ.வ.ப.IVVISCERALGROOVEIv= 

குரல்வரத்சபா &.L.IVISCERALPOUCHIV 

BRANCHIALCLEFTIVGov 2.A.u.VayeCERALGROOVE 2.2.mHYVIBCERALPouCHV 

SPIRACLE 

1தாடைவளை குறிப்பு: நலரயீரல்அரும்பு- 

MANDIBULARARCH செபி-செவுள்பிளவு(LUNGBUD) 

1நாக்குதாங்கிவளைவு VISCERALGROOVE 

HYOIDARCH (உள்ளுறுப்புவரிப்பள்ளம்உணவுக்குழல் 

நுரையீரல் 

நசெவுள்வளைவு| -2..)(OESOPHAGUS) 

(LUNG)Iசெவுள்வளைவு2VISCERALPOUCH (2ன்னுறுப்புப்பைகள்-2.2.பை) 

Yசெவுள்வளைவு3 படத்தில்இப்பக்கம்முந்திய 

Y|செவுள்வனவு4 (EARLY)மலர்ச்சியைக்காட்டுகிறது. 

ஒவ்வொருவளைவிலும் 

ஒருநாழ(AORTIAREA)உண்டு. DEVELOPMENTOFRESPIRATORYSYSTEMSOFTHE FROGLARVA 

படம்:38 


முதுகெலும்பிகளது கருவியல் 


சுவாசத் தொகுதியும் மிதவைத் தொகுதியும் 


113 . 


யில் ஹையாட் வளைவு ( hyoid arch ) ஏற்படுகின்றது . முதல் 
செவுளுக்கும் இரண்டாவது செவுளுக்கு மிடையில் முதல் செவுள் 
வளைவு உண்டாகின்றது . இந்த நிலையில் முன்றாவது செவுள் 
பிளவு உண்டாகாமல் இருப்பதால் இரண்டாவது செவுள் பிளவுக் 
குப் பின்னால் உள்ள செவுள் பாளம் இரண்டாவது மூன்றாவது 
செவுள் வளைவுகளைக் குறிக்கிறது . 


பின்னர் விலங்கு மூவடுக்குயிரி (gastrula ) ஆகின்றது . இதற் 
கிடையில் நடுவடுக்கு , தோன்றி விடுகிறது . முன்னர்க் கூறிய 
இரண்டு செவுள் பைகளும் உட் புழலற்ற ( Salid ) செங்குத்தான 
வெளி நோக்கிய உறைபோல் ( evagination ) வளர்கின்றன . அது 
வெளியடுக்கை அணுகும்போது நடுவடுக்கை இருபுறமும் தள்ளி 
விட்டு இவ்வாறாக நடுவடுக்கு பிற்காலச் செவுள் வளைவுகள் உண் 
டாகும் இடங்களில் திரள் கிறது . ஆகவே , கீழ்த்தாடைப் பையின் 
முன்னால் கீழ்த்தாடை செவுள் வளைவுக்குரிய நடுவடுக்குள்ளது . 
கீழ்த்தாடை வளைவுப்பைக்கும் முதல் செவுள் பைக்கும் இடையின் 
ஹையாய்டு செவுள் வளைவு உண்டு . முதல் செவுள் பைக் குப் 
பின்னால் முதற் செவுள் வளைவும் , இரண்டாவது செவுள் பைக்குப் 
பின் இரண்டாவது செவுள் வளை வும் உண்டாகின்றன . முதல் 
முதல் செவுள் பிளவுக்கும் குருத்தெலும்பு மீன்கள் , கானாய்டு மீன் 
( ganoid fish ) தவிர , பின்னர் வேற்றிள உயிரியின் வாய் திறக் 
கின்றது . 

முதலாவது இரண்டாவது செவுள் வளைவுகளுக்குப் 
பின்னால் அரும்பும் இரண்டாவது , மூன்றாவது பைகள் செவுள் 
துளைகளாகின்றன . பின்பு முதல் குழியும் நான் காவது குழியும் 
இவ்வாறே துளை களாகின்றன . இதே சமயத்தில் ஹையாய்டு 
வளைவு பின் ஓரத்திலிருந்து மேல் தோல் ஒரு மடிப்பு போல் செவுள் 
மூடி ( operculum ) ஆகிறது . இம் மூடிகள் பின் நோக்கமாக 
வளர்ந்து செவுள்களை மூடுகின்றன . பின்பு வேற்றிளவுயிரியின் 
வயிற்றுப் பக்கம் நோக்கி இருமூடிகளும் வளர்ந்து ஒன்றோடொன்று 
சேர்ந்து விடுகின்றன . இவ்வாறு செவுள் அறை ( branchial or 
gillchamber ) உண்டாகின்றது . ஆனால் , இச் செவுளறை , வயிற்றுப் 
பக்க இடது ஓரத்தில் உடற் சுவருக்கும் மூடிக்கும் இடை யிலுள்ள 
ஒரு துளை வழியே வெளியுலகுடன் தொடர்பு கொள்கிறது . இத் 
துளைக்குச் சுவாசத் துளை ( spiracle ) என்று பெயர் . வெளிச் 
செவுள்கள் மூடியால் மூடப்பட்டுள்ளன . அவை சீக்கிரம் சீர்குலை 
கின்றன . 

வெளிச் செவுள்கள் செவுள் அரும்புகள் ( gill buds) 
3 -வது 4 - வது செவுள் வளைவுகளில் 5 மி.மீ. வேற்றிளவுயிரியில் 
தோன்றுகின்றன . 6 மி.மீ. நியிைல் 3 செவுள் வளை விலுள்ள 
செவுள் அரும்பு முதல் கிளைவிடுகிறது ; குருதி அவ்வரும்பில் 
குருதிக் குழலி ஓடுகிறது . 


மு.க. - 8 


வேறு குறிப்புகள் 


நாடிவில் 


தொண்டையிலிருந்துதோன்றும்பாகங்கள்(PharyngealDerivatives) உள்ளடுக்குப்|(VisceralarchorBran(Visceralclefts)நாடிவில்வெளியடுக்குசெவுள்கள் பைகள்chialarches) 

உள்ளுறுப்புப்விளைவுகள்வரிப்பள்ளம் (Gills) (Endodermalஉள்ளுறுப்புவளைவுகள்பிளவுகள்(Aortic(Ectodermal pouches)) (அ)செவுள்வளைவுகள் 

arches) groove)) (1)(2) 

(3) 

(4)(5) 

(6) உள்ளுறுப்புவில்1 

முதல்பெரு மேல் 

தாடைகீழ்த் தாடைவளைவு 

வளைவு (Mandibulararch) 

உள்ளுறுப்புப்பிளவு1 

துளைஇல்லை 
உள்ளடுக்கு 

தொண்டைக்குழாய் 

வெளியடுக்கு (அ)உள்ளுறுப் 

(EustactianTube) 

அ)உள்ளு புப்பைசெவிப்பறைமுருந்து 

றுப்புப் மீன்மூச்சுக்குழாய் 

பள்ளம்1 (Spiracte) 


இதில்துளை உண்டாவ தில்லை 


செவுள்மூடி 


உள்ளுறுப்புவில் வளைவுII 


இரண்டா வதுபெரு நாடிவில் வளை 


மடிப்பு9செ.மீ. 

நிலையில் தோன்றி 10மி.மீ.நிலை 
யில்செவுள் 
களைமூடு 


கின்றது 


உள்ளுறுப்புப் 

பை செவுள்பிளப்பு! 


உள்ளுறுப்புப் பிளவுII 


உள்ளுறுப்புப் பள்ளம்II 


உள்ளுறுப்புவளைவுIII முதற்செவுள்வளைவு 


பெருநாடி 

வில் வளைவுIII 

கழுத்து (Carotid) 


வெளிச்செவுள் 
5மி.மீ.நிலை 
யில்தோன்று 

கிறது 


வளைவு 


உள்ளுறுப்புப் 


பை 


செவுள் பிளப்புII 


உள்ளுறுப்புப் 

பிளவு செவுள்பிளவு 


உள்ளுறுப்பு 

வளைவுIV செவுள்வளைவு11 


உள்ளுறுப்புப் 


பைIV செவுள்பைII 


உள்ளுறுப்புப் பிளவுIV 


உள்ளுறுப்புவில் 

விளைவுV 
செவுள்வளைவுIII 


பெருநாடி 
வில்வளைவு VI 

உள்ளுறுப்பு 
வரிப்பள்ளம் 

VI பெருநாடி 

|வெளிச்செவுள் வில்வளைவு 

6மி.மீ.நிலையில் V 

தோன்கிறது உள்ளுறுப் பள்ளம்V 


உள்ளுறுப்பு பைVசெவுள் பிளப்புVI 


உள்ளுறுப்புப் பிளப்புV) 


உள்ளுறுப்பு 

விளைவுVI செவுள்வளைவுIV 


பெருநாடி 

வில்VI நுரையீரல் நாடி(Pul. monary arch)) 

உள்ளுறுப்புப் பள்ளம்VIL தவளையில் 
கிடையாது 


உள்ளுறுப்புப் பைVIL 


உள்ளுறுப்புப் 

பிளவுVI தவளையில் கிடையாது 


116 


முதுகெலும்பிகளது கருவியல்" 


தொண்டையிலிருந்து தோன்றும் பாகங்கள் 

( Pharyngeal Derivatives ) 


ஒவ்வோர் உள்ளுறுப்பு வளைவுக்குப்பின் ( visceral arch ) ஓர் 
உள்ளுறுப்புப் பிளவு ( viseral cleft ) உண்டு . ( எ.டு.) உள்ளுறுப்பு 
வளைவு 1- க்குப்பின் , உள்ளுறுப்புப் பிளவு ( visceral clefl I ) உண்டு . 
ஒவ்வோர் உள்ளுறுட் புத் துளையும் ஓர் உள்ளுறுப்புப் பையும் ( endo 
pouch ) ஓர் உள்ளுறுப்பு வரிப்பள்ளமும் ( ectodermal grooul ) ஒன்றோ 
டொன்று சேர்ந்து இணைவதால் ( fuse ) உண்டாகின்றது . ஒவ்வோர் 
நாடி வில்வளைவும் ( aortic arch) அதோடு இயைபுள்ள உள்ளுறுப்பு , 
வில் வளைவில் ( virceral arch) ஓடுகிறது . 


தொண்டையின் மேலணியிழைய திரட்சிகள் 
( EPITHELIAL BODIES ) ( பிற்கால உட்சுரப்பியா ) 

தோற்றம் 
தவளை 

பறவை 
தைராய்ட் 

தைராய்ட் 


II 


ப 


3 


பா 


V 


IV 


VI 


1. தைமஸ் ( THVMUS ) 

- தைமஸ் ( HYMUS ) 
2. கெராற்றிட் ( CAROTID ) 2 பேராதைராய்ட் 
3. பேராதைராய்ட் ( PARATHYROID ) ( PARATHYROID ) 
4. கடைச் செவுள் திரட்சி 3 கடைச செவுள் திரட்சி 
(ULTIMOBRANCHIAL BODY ) (( ULTIMO BRANCHIAL BODY ) 


பாலூட்டி 


தைராய்ட் 


1. தைமஸ ( THYMUS ) 
2. பேராதைராய்ட் 

( PARATHYROID ) 
3. கடைச் செவுள் திரட்சி 
( ULTIMOBRANCHIAL Sopy ) : 


படம் : 39 


சுவாசத் தொகுதியும் மிதவைத் தொகுதியும் 


117 


முதுகு நாணுடையிகளில் (chordates) தொண்டை ஒரு சிறப்பு 
உறுப்பு எனலாம் . அங்கு மிதவை , சுவாச உறுப்புகளும் தோன்று 
வதோடு பிற்கால உட்சுரப்பிகளாகும் ( endocrinc glands ) உறுப்பு 
களும் உதயமாகின்றன . ( படம் 39 ) 


8 மி.மீ. நிலையில் மற்ற செவுள் வளைகளிலுள்ள செவுள்களும் 
-சிக்கலான அமைப்பை அடைகின்றன . செவுள்மூடி 9 மி.மீ நிலை 
யில் வளரத் தொடங்கி 11 மி.மீ. நிலையில் செவுள்களை மூடுகிறது . 
பிற்பாடு உட்செவுள்கள் ( internal gills ) தோன்கின்றன . முதல் 
மூன்று செவுள் வளைவுகளில் உள்ள உட்செவுள்களில் இரு வரிசை 
களில் அடுக்கின நூல்கள் ( gill filaments ) உண்டு . 


ஒரு பக்கம் 


உட்செவுள்கள் செவுள் வளைவுகளின் கீழ்ப்பரப்பில் ( ventral 
side ) இழைகளாகவோ அல்லது மெல்லிய பாகங்களாகவோ 
வளர்கின்றன . இவை வளைவுகளின் 

மாத்திரம் 
வளர்வதால் பாதிச் செவுள்கள் ( demibranchs ) என்றழைக்கப் 
படுகின்றன . இவற்றில் வெளியடுக்கோ அல்லது உள்ளடுக்கோ 
வெளியேயும் , உள் மையத்தில் நடுவடுக்கும் உண்டு . இவ்வகை 
யான பாதிச் செவுள்கள் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது 
ஆறாவது செவுள் வளையங்களிலும் உண்டாக்கலாம் . முதற் செவுள் 
பள்ளத்தில் (spiracles ) சில சமயங்களில் போலிச் செவுள் ஒன்று 
காணப்படலாம் . 


தொண்டைப் பாகத்தின் அடித்தளத்தில் உண்டாகும் ஒரு 
தடுக்கிதழ் அண்ணப்பாளம் ( velar plate ) இரு பக்கங்களிலுமுள்ள 
செவுள் பிளப்புகளை மூடி உணவு அவற்றின் வழியே தப்பாதபடி 
தடுக்கிறது . செவுள் பிளவுகளின் சுவர்களில் நுண்புற வளர்ச்சி 
களும் இவ் வேலையில் பங்கெடுக்கின்றன . உருமாற்றத்தின்போது 
செவுள் பிளப்புகளும் மூடியை உடைய அறையையும் ( opercular 
chamber ) சீக்கிரம் பருகிப் பெருகும் உயிரணுக்கள் இப்பாகத்தை 
மூடிவிடுகிறது . ( பக்கப் பட்டியலை ( table) பார்க்கவும் ) . பட்டியலில் 
காட்டப்பட்ட உண்மைகள் பிற விலங்குகளுக்கும் பொருந்தும் . 
ஆனால் , மேல் தர விலங்குகட்குச் செவுள்கள் கிடையா ; செவுள் 
வளைவுகளும் மாறுதலடைகின்றன . 


மீன்களின் மிதவைப் பைகள் ( Swim Bladder of Fishes ) : 

மெல்லிய சுவருடைய இப்பை கழிவுறுப்புக்குக் கீழும் பாலணுப் 
பைகளுக்கு (gonads ) இடையிலும் உள்ளது . சில மீன்களில் இப் 
பைகளையும் உணவுக் குழல் முன்பாகத்தையும் இணைக்கும் குழாய் 
ஒன்றுண்டு . இது மிதவைப்பை இணைக்கும் குழாய் ( pneumatic 


118 


முதுகெலும்பிகளது கருவியல் 


duet ) இந்நிலையை நீந்துபை உணவுக் குழல் இணைப்பு ( physo 
stomous ) நிலைமை எனப்படும் . சிலவற்றில் இவ்விணைக்குங்குழாய் 
கிடையாது . இந்நிலைமையை நீந்துபை -உணவுக்குழாய் இணைப் 
பிலா நிலைமை (physoclistous ) என்பார்கள் . 


இருவித மீன்களின் நீந்துப்பைகள் உணவுக்குழலின் முதுகுப் 
பக்கப் புறவளர்ச்சியாகத் (proces ) தோன்றுகின்றன . இணைப்பிலா 
மிதவைப்பைகள் நீர்மத்தின் அழுத்தம் உணர்பையாகவோ 
அல்லது ஒலியுண்டாக்கும் பையாகவோ மாறுகின்றன ; சில மீன் 
களில் இப்பைகள் சுவாசிக்கும் வேலையிலும் ஈடுபடுகின்றன . 


சில மீன்களில் துணைச் சுவாச உறுப்புக்கள் ( accessory 
respiratory organs ) உண்டு . அவை பலவகைப் படுவன . ( எ.டு. ) 
தேனீயின் ( saceobronchus ) துணைச் சுவாச உறுப்புக்களான 
நீண்ட பைகள் பக்கத்திற்கு ஒன்றாகத் தசைக் கூறுகளில் ( myoto 
mes ) பொதிந்து வைக்கப்பட்டுள்ளன . இவை செவுள் மூடி அறை 
யிலிருந்து ( opercular chamber ) ஹையாட் வளைவுக்கும் செவுள் 
வளவுக்கும் இடையிலிருந்து வளர்ந்து நீளப் பைகளாக மாறு: 


கின்றன . 


நுரையீரல்கள் ( Lungs) : 

மீன்கள் தவிர , பிற தண்டுடையிகளில் சுவாசப் பைகள் 
அல்லது நுரையீரல்கள் உண்டு . இவை வேற்றிளவுயிர் முட்டையி 
னின்று வெளியேறியபின் தோன்றுகின்றன . இவற்றின் தோற்றத் 
தைப் பற்றி இரு கொள்கைகள் உண்டு : முதற்கொள்கை 
இந்நுரையீரல்கள் மிதவைப் பைகள் அல்லது நீந்துப் பைகளி 
லிருந்து ( swin bladder ) தோன்றியவை என்பது . ஆனால் , நீந்து 
பைகள் உணவுக் குழலின் முதுகுப் பக்கமிருந்து ஒரே ஒரு மூலா 
தாரத்திலிருந்து எழுகின்றன ; நுரையீரல்களோ கடைசிச் செவுள் 
பைகளுக்குப் பின்னால் உணவுக்குழலின் வயிற்றுப் பக்க இரு 
புடைப்பாகத் தோன்றி வளர்கின்றன. ஆகையால் , செவுள்களைப் 
போலவே இருக்கின்றன . எனவே , இந்த உண்மை இரண்டாவது : 
கொள்கைக்கு ஆதரவாயிருக்கிறது . ஏனெனில் , இரண்டாவது 
கொள்கைப்படி , நுரையீரல்கள் ஏழாவது செவுள் பைகளிலிருந்து 
தோன்றியவை . சிலர் இக் கொள்கையை ஆதரிக்கின்றனர் . 
ஏனெனில் , ஏழாவது செவுள் பைகளது வேலையை நுரை ஈரல்கள் 
தொடர்ந்து செய்கின்றன என்கிறார்கள் . 


இறுதியாக நுரையீரல்களுக்குக் குருதி ஆறாவது பாய்குழாய் 
வளை விலிருந்து ( aortic arch ) வருகிறது. 

ஆனால், நீந்து 


சுவாசத் தொகுதியும் மிதவைத் தொகுதியும் 


119 


பைகளுக்கோ முதுகுப்பக்கப் பாய்குழாயிலிருந்து ( dorsal arta) 
வருகிறது . 


தவளையின் சுவாசப்பைகள் 8 மி.மீ. நிலையில் தொண்டையின் 
பக்கங்களிலிருந்து புறவளர்ச்சியாகத் தோன்றுகின்றன . உருமாற் 
றத்தின்போது இச்சுவாசப்பை அரும்புகள் அதிகமாய் வளர்கிறது . 
அதன் உட்குழியை அநேகத் தடுக்குகள் நுண்காற்றறைகளாகப் 
பிரிக்கின்றபற்றன . 


பறவையின் சுவாசப் பைகள் : 
பறவையில் உள் அல்லது வெளிச் செவுள் 

கிடையாது . 
பறவை சுவாசத் தொகுதியின் அறிகுறிகள் தோன்றுகின்றன . 
3 - வது நாள் கருவிலே தொண்டையின் வயிற்றுப்பக்க நடுக் 
கோட்டுப் பள்ளம் ( mid - ventral groove ) தோன்றுகிறது . நான்கா 
வது செவுள்களின் மட்டத்திலிருந்து தொடங்கும் குரல் வளை 
காற்றுக் குழாய் பள்ளம் (laryngo- tracheal groove ) சற்று ஆரமாகி 
பின்பு அதன் மேற்பாகம் மூடப்படவே , அதன் முன்பக்கம் தவிர, 
மீதிப்பாகம் தொண்டையிலிருந்து பெருங்காற்றுக் குழாய் ( trachea ) 
ஆகிறது . இக் காற்றுக்குழாய்க்கும் தொண்டைக்கும் இடையி 
லுள்ள துளைக்குக் குரல்வளைத் துளை எனப்படும் . தொண்டையின் 
மூல உள்ளடுக்குப் பெருங்காற்றுக் குழாயின் உள்ளுறையாகின்றது . 
காற்றுக் குழாயின் பிற ஆதாரப் பாகங்கள் நடுவடுக்கும் பொருளி 
லிருந்து வந்தவை . பின்பு காற்றுப் பெருங்குழாய் பின்னோக்கி 
வளர்ந்து 

கிளைகாகப் பிரிந்து ஒரு சோடி நுரையீரல் 
அரும்களை ( lung buds) உண்டாக்குகிறது . இவ்வரும்புகள் 72 
மணி நேரக் கருவில் நன்கு மாறுபாடு உடையவையாய்த் தோன்று 
கின்றன . இவ்வரும்புகள் வளர்ந்து பக்கத்திலுள்ள 
பரவலான 
நடுவடுக்குப் பொருளுக்குள் செல்கின்றன . ( ஈண்டு , உள்ளடுக் 
குக்கும் நடுவடுக்குக்கும் உள்ள உறவு கவனிக்கத் தகுந்தது . 
ஏனெனில் , மூச்சுப் பிரிகுழல் ( bronchus ) அல்லது சுரக்கும் சீரணக் 
குழாய்களில் உள்ளடுக்குக்கு இன்றியமையாதது . ஏனெனில் , 
நடுவடுக்கில்லாது செயற்கையில் வளர்க்கப்பட்ட ( cultured ) பிரி 
குழாயின் உள்ளடுக்குக் குழாயாக முடியாமல் ஒரு பாகமாக வளர் 
கிறது . ஆனால் , உள்ளடுக்கு இடப்பட்ட செயற்கையுணவில் 
நடுவடுக்கு உயிரணுக்குகளைச் சேர்த்தால் , உள்ள டுக்குக் குழாய் 
ஆகிறது . காற்றுப் பைகளிலுள்ள உள்ளுறை நடுவடுக்காலுண் 
டானது : நுரையீரலின் இணைக்குந் தசை அதைச் சூழ்ந்துள்ள 
குடற்சுவர்ப்பக்க நடுவடுக்கால் ( splanchaic mesoderm ) ஆனது , 
ஒவ்வொரு மூச்சுப் பிரி குழாயும் ( bronchus) நுரையீரலின் ஊடே 
நுரையீரல் நடுக்குழாயாகச் ( mesobronchus) செல்கிறது . 


120 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பறவைகளின் நுரை யீரலோடு ஐந்து சோடிக்காற்றுப்பைகள் 
(air sacs ) இணைக்கப்பட்டிருப்பதை விலங்கு உடற்கூற்றியலில் 
( anatomy ) படித்திருப்பீர்கள் . இந்தக் காற்றுப்பைகள் முக்கிய 
மூச்சுப் பிரிகுழாய்களின் நீட்சியால் ( process ) 8-7 நாள் அடை 
காப்பில் உண்டாகின்றன . வயிற்றுப்பைகள் ( abdominal sacs ) 
நுரையீரலின் முக்கிய அல்லது நடுக்குழாயின் ( mescbronchus ) பின் 
பக்க நீட்சியால் உண்டாகிறது . காற்றுப்பை நடுக்குழாய் வயிற் 
றுப் பக்கக்காற்றுக் குழாய்களாகவும் ( vential bronchi ) முதுகுப் 
பக்கக் குழாய்களாகவும் ( dorsal bronchi ) பிரிகின்றன . இக் 
குழாய்கள் மறுபடியும் கிளைகளாய்ப் பிரிகின்றன . வயிற்றுப்பக்க 
முதுகுப்பக்கக் குழாய்களும் பக்கவசக் குழாய்களால் ( parabronchi) 
இணைக்கப்படுகின்றன . கழுத்துப்பக்கப்பை ( cervical ) நடுக்காற் 
றுக் குழாயின் முன்பக்கக் கிளையான உட்காற்றுக் குழாயி 
( entobronchus ) லிருந்து தோன்றுகின் றன . காரை எலும்புக 
ளிடைத் காற்றுப்பைகள் ( inter clavicular sacs ) நுரையீரலின் 
வயிற்றுப் பரப்பிலிருந்து உதிக்கின்றன . முன் -இடையிட்ட காற்றுப் 
பைகள் ( anterior intermediatelaiv sacs ) பின்- இடைப்பட்ட (a poster 
or intermediate saes ) காற்றுப்பைகள் , காரை எலும்புகளிடை 
( interdavieular ) காற்றுப்பைகள் , சுவாசப்பைகளின் வயிற்றுப்பக் 
கத்திலிருந்து ( ventral side ) உட்காற்றுக் குழாயின் ( endobronchi ) 
கிளைகளாகத் தோன்றுகின்றன . 


மூச்சுப்பிரிகுழாயின் ( bronchus ) நீட்டிப்பான நடுக்காற்றுக் 
குழாயிலிருந்து ( meso bronchus ) வெளிக்காற்றுக் குழாய் ( ecto 
bronchi ) உட்காற்றுக் குழாய்களாகப் ( endobronchi ) பிரிகின் 
றது . இவ்விருவகைக் குழாய்களையும் முன் சொல்லப்பட்ட பக்கக் 
( parabronchi ) குழாய்கள் இந்தப் பக்கக்காற்றுக் குழாய்களிற்றான் 
* சுவாசம் நடைபெறுகிறது . ஏனெனில் , இக்குழாய்களிலிருந்து 
வேறு காற்று நுண்பைகள் உண்டாகின்றன . இந்நுண்பைகள் 
ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டுள்ளது . இறுதியாக எதிர் 
திசை திரும்பு ( recurrent bronchi ) காற்றுக்குழாய்கள் , காற்றுப் 
பெரும் பைகளிலிருந்து நுரையீரலை நோக்கித் திரும்பி நுரையீர 
லுக்குள் வளர்ந்து மற்றக் காற்றுக் குழாய்களோடு இணைந்து 
விடுகின்றன . 


பாலூட்டிகளின் சுவாசத் தொகுதி 
4 மி . மீ . நிலையிலுள்ள ஒரு பாலூட்டியின் கருவிலே தொண் 
டைப்பாகம் . நன்றாக மாறுபாடடைந்து இருப்பதைக் காணலாம் . 
இப்பாகம் முதுகுப்பாக வயிற்றுப்பக்கவசமாக நன்றாகத் தட்டை 


சுவாசத் தொகுதியும் மிதவைத் தொகுதியும் 


121 


யாயுள்ளது . தொண்டையின் இருபக்கங்களிலும் பேைபான்ற 
குழிகள் செவுள் வளைவுகளுக்கிடையில் தெரிகின்றன . 
பாலூட்டிகள் மலர்ச்சியின் ( evolution , அடைந்த மாறுதல்களைப் 
பாலூட்டியின் கரு படியாய்க் காட்டுதற்குச் (recapitulation ) 
சிறந்த எடுத்துக்காட்டாகும் . ஆயினும், சில சமயங்களில் முன் 
* னோர் சென்ற படிகளைத் தாண்டிவிடுகின்றன . பின் சந்ததிகள் 
ஆகையால் பாலூட்டியின் கருவிலே செவுள் பிளவுகளை மூடி 
யிருக்கும் இழையங்கள் வெளியடுக்கும் உள்ளடுக்கும் அடங்கிய 
மெல்லிய அடுக்குகளாயிருந்தாலும் இந்தச் சவ்வு மறைவதில்லை . 
சில சமயங்களிலே தலை நுனிப் பக்கமுள்ள செவுள் பிளவில் துளை 
உண்டாகித் திறந்த செவுள்கள் உண்டாகலாம் . 


சுவாச உறுப்புக்கள் 4 மி . மீ . கருவிலேயே தோன்றிவிடு 
கின்றன . முதலாவது குரல்வளை -மூச்சுப் பெருங்குழாய் வரிப் 
பள்ளம் ( laryngo- tracheal groove ) தொண்டையின் அடித்தளத்தில் 
( floor ) செவுள் பைகளுக்குப் பின்னால் தோன்றுகிறது . அதன் 
பின்னுனியில் தொண்டையின் தொடர்பை அறுத்துக்கொண்டு 
மூச்சுக்குழாயாக ( trachea ) மாறுகிறது . மூச்சுக் குழாய்க்கும் பிற 
பாகங்களுக்கு முள்ள தொடர்பு முதிர்விலங்கிலுள்ள தொடர்பைப் 
-போன்றுள்ளன . 

கருவில் மூச்சுக் குழாய் இரு கிளைகளாகப் பிரி 
கிறது . இக் கிளைகளே மூச்சுப் பிரிகுழாய்கள் ( bronchi ) 7.5 • மி.மீ. 
எனப்படும். ஆனால் . சாதாரணமாக இவற்றை நுரையீரல் அரும்பு 
கள் ( lung buds ) என்றும் அழைக்கிறார்கள் . 10 மி . மீ . கருவில் 
இவையும் பல கிளைகளாகப் பிரிகின்றன . இக்கிளைகளுக்கு மூச்சுக் 
குழல்கள் ( bronchial tubes ) என்று பெயர் . ஆகவே , தொண் 
" டையிலிருந்து தொடங்கிய புற வளர்ச்சி குரல்வளை , மூச்சுக் 
குழாய் , சுவாச உறுப்பு முதவியவற்றின் மூலாதாரம் என்று நாம் 
எண்ணவேண்டியுள்ளது . 


பின்பு சிறு மூச்சுக் குழாய்கள் நுனுயில் உயிரணுக்கள் 
ஏராள மாகப் பல்கிப் பெருகுகின்ற படியால் அவற்றின் நுனி சற்றுப் 
பெருத்திருக்கிறது . இவையே பின்பு காற்றறைகளாக மாறு 
கின்றன . மூச்சுக்குழாயிலும் ( trachea ) சுவாசப்பையிலும் உள் 
ளுறையான மேலணியிழையம் . உள்ளடுக்காலானது ; சுவாசப் 
பையின் பிற இணைக்கும் இழையங்கள் (connective tissues ) காற் 
றறைகளைச் சூழும் நடுவடுக்குப் பொருளால் ( mesenchyme ) 
ஆனது . நுரையீரலை மூடியிருக்கும் மேலுறை ( pleura ) குடற் 
சுவர்ப்பக்க நடுவடுக்கிலிருந்து ( splanchnic mnsoderm ) கிடைக் 
-கிறது . 


122 


முதுகெலும்பிகளது கருவியல் 


நுரையீரல்கள் விலங்கின் இளம்பருவத்தில் இதயத்தின் மேலே 
( dorsal side) இருக்கின்றன . பிற்பாடு நுரையீரல்கள் பின்னே 
சென்று இதயத்துக்கும் கல்லீரலுக்கும் முதுகுப்பாகத்தில் (dorsal ) 
இருக்கின்றன . 


மனித சுவாசப்பை 7 மி . மீ . கருவில் வலமூச்சுப்பிரிகுழாய் 
இருபக்கக்கிளைகளை ( lataral bronchi ) உண்டாக்குகிறது . ஆனால், 
இடது மூச்சுப்பிரிகுழாய் ஒரு கிளை மட்டும் விடுகிறது 
வலது நுரையீரலில் , மூன்று பகுதிகளும் இடது நுரையீரலில் இரு 
பகுதிகளும் உள . 


ஆகவே . 


காற்றைக்கடத்தும் குழல்களும் ( bronchi ) சிறு குழாய்களும் 
5 வது வாரம் தொடங்கி நான்கு மாதங்களுக்குள் வளர்ச்சியடைந்து 
விடுகின்றன . 

காற்றறைகளுக்குச் செல்லும் நுண்குழாய்கள் (respiratory 
bronchioles ) நான்கு முதல் ஆறு வாரங்களில் வளர்கின்றன . 


மனித உள்ளுறுப்பு வளைவுகள் ( visceral arches ) : 

நமது தாடைகள் , கழுத்து உருவாவதற்கு முன் செவுள் 
வளைவுகள் உண்டாகின்றன . இவ்வளைவுகள் சிறு பள்ளங்களாற் 
பிரிக்கப்பட்ட கோல்களாலானவை ( bars ) . இவை மனிதக் 
கருவில் நான்காவது வாரத்தில் தலையின் வயிற்றுப்புற - பக்கவச 
மாகத் தோன்றுகின்றன . இவை மீன்களிலும் ஈருடகசுவாசிகளிலும் 
( amphibia ) இருக்கும் செவுள் வளைவுகளை ஒக்கும் . இம்மிருகங் 
களில் , இவ்வளைவுகளில் மெய்யாகவே செவுள்கள் உண்டு . இந்த 
வளைவுகளும் செவுள் பிளவுகளால் ஒன்றிலிருந்து இன்னொன்று 
தனிப்படுத்தப்படுகிறது . ஒவ்வொரு வளைவிலும் குருத்தெலும்பு 
உள்மையப்பகுதியும் ஒரு பாய்குழாய் வளைவும் ( aortic erch ) 
உண்டு . இப்பாய் குழாய் வளைவு வயிற்றுப்பக்க முதுகுப்பக்கப் 
பாய்குழாய்களை ( aortae ) இணைக்கின்றன . இவை தவிர , இச் 
செவுள் வளைவுகளில் அவற்றிற்கு ஏற்ற தசைகளும் நரம்புகளும் 
உண்டு . கருநீர்ப்பையுடையிகளின் (( amniotes ) 
செவுள்கள் ( gills) கிடையா . சில சமயங்களில் இவ்வளைவுகள், 
சின்னாட்களுக்கே யிருக்கும் பிளவுகளாற் பிரிக்கப்படுகின்றன . 

மனிதக்கருவில் ஐந்து வளைவுகள் உண்டு . இவை நான்கு 
வெளியடுக்கிலுண்டான செவுள் வரிப்பள்ளங்களால் ( brancial 
&rooves) பிரிக்கப்பட்டுள்ளன . இப்பள்ளங்கள் தோன்றும் அதே 
மட்டத்தில் தொண்டையின் உள்ளடுக்கு , தனக்குக் கீழேயுள்ள 
நடுவடுக்குப் பொருளைத் ( mesenchyme ) தள்ளிவிட்டு உள்ளே 


கருக்களில் 


சுவாசத் தொகுதியும் மிதவைத் தொகுதியும் 


123 


நுழைந்து தொண்டைப்பைகள் (pharyngeal pouches ) ஆகின்றன . 
பின்பு வெளியடுக்கும் உள்ளடுக்கும் ஒன்றையொன்று சந்திக் 
கின்றன . இவ்விளை வால் ஒவ்வொரு வளைவும் தனக்கு முன்னும் 
பின்னும் ஒரு மேலணியிழையத்தாலான மெல்லிய தகட்டால் 
பிரிக்கப்படுகிறது . மேற்கூறிய செவுள் பிளவுகள் பின்பு மூடி 
விடுகின்றன . சில சமயங்களில் இப்பிளவுகளிலே இரண்டொரு 
பிளவுகள் மூடப்படாமல் இருக்கலாம் . அப்போது அவை இடத் 
திலே நுண்பைகளோ ( cyst ) அல்லது தொண்டைக்கு வெளியே 
திறக்கும் குழாய்களோ ( fistula ) தோன்றுகின்றன . 


கேள்விகள் 


1. செவுள்பிளவுகள் எவ்வாறு தோன்றுகின்றன ? 


2. சுவாசத் தொகுதியின் மலர்ச்சியை விவரி . 


8. பிற்குடல் பாகங்கள் எவை ? 

கின்றன ? 


எவ்வாறு அவை தோன்று 


11. குருதிச் சுற்றோட்டத் தொகுதி 

மலர்ச்சி 
( Development of Circulatory System ) 


விலங்கின் உடலுக்குள் பொருள்கள் : 

உணவுச் செரிமானத் தொகுதி . தோல் , சுவாச உறுப்புத் 
தொகுதிகளது மேலணியிழையத்தின் ( epithelium ) வழியாக 
உள்ளே செல்கின்றன . 


உடலிலிருந்து பொருட்கள் : 

கழிவுறுப்பு , சுவாசத் தொகுதிகளது மேலணியிழையத்தின் 
வழியாக வெளியேறுகின்றன . இவ்வாறு பொருள் உடம்பினுட் 
செல்லுதலும் உடம்பினின்று வெளியேறு தலும் குருதிக்குழல்களால் 
சாத்தியப்படுகிறது . இக்குருதிக் குழாய்களே குருதிச் சுழற்சித் 
தொகுதியாகின்றன . 


குருதிச் சுழற்சித்தொகுதியின் பற்பல பகுதிகள் : 

1. பாய் குழல் ( தமனி ) தொகுதி ( arterial system ) . 


2. வடிகுழல் (சிரை ) தொகுதி ( venous system ) . இவை 
இரண்டுக்குமிடையில் மயிரிழைக் குருதிக்குழல்கள் ( capillaries). 


3. நிண நீர்த்தொகுதி : இதில் நிணநீர்ப்பைகள் lympha ) 
sacs ) நிண நீர்க்குழல்கள் ( lymph vessels ) இவற்றோடு சேர்ந்த 
சிறப்பு அங்கங்களாகிய மண்ணீரல் ( spleen ) தொண்டைமுளை 
(tonsils) தைமஸ்சுரப்பி (thymus gland ) நிண நீர் முடிச்சு (lymph 
nodes ) ஈருடகவாசிகளில் முதிர்ந்த விலங்கிலும் வேற்றிளவுயிரி 
யிலும் துடிக்கும் நிணநீர் இதயம் ( lymph hearts) இருக்கின்றன . 
கோழிக்கருவிலும் நிண நீர் இதயம் இருக்கின்றது. 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


125 


மூலமுதலான குருதிச் சுழற்சித்தொகுதி மூன்று பாகங்களா 
லானது . 


1 . உடம்பின் நடுக்கோட்டுக்கு ஒவ்வொரு பக்கத்திலும் 
இருதொகுதி குருதி மயிரிழைக் குழாய்கள் ( capillaries ) . 


2. இக்குழாய்கள் உறுப்பு எல்லைக்குள் இதயமாக மாறு 
படல் . 


8. குருதி அணுக்களும் குருதிப்பாய்மமும் ( blood corpuscles 
and plasma ) . 

) . 


குருதிக்குழாய்கள் உண்டாவது ஆச்சரியமான காரியமாகும் . 
இங்கும், அங்கும் தனித்தனியே பரவலாக உள்ள மூலாதார 
நுண்குருதிக்குழாய்ப் பின்னல்களிலிருந்து ( diflus capillary plex 
veses ) பெரிய குருதிக்குழாய்கள் உண்டாகின்றன . இப்பரவலான 
குழாய்ப்பின்னல்களே பாய்குழாய் வடிகுழாய்களின் முன்னோடி 
கள் 

பரவலான குருதிவலைப் பின்னல்களில் குறிப்பிட்ட 
பின்னல்கள் , பெரிதாகி மாறுபட்டு இணைந்து தனிப்பாதையாய் 
அமைந்து பாய் குழாயாகவோ , அல்லது வடிகுழாயாகவோ 
மாறுகின்றன . ஏன் சில குழாய்கள் மாறுபட்டுப் பாய்குழாயாக 
வும் மற்றவை வடிகுழாயாகவும் மாறுகின்றன என்பது புதிராக 
இருக்கிறது . ஒரு வேளை குருதி ஓடும் வேகம் அமுக்கம் துடிப்பு 
முதலியவை காரணமாக இருக்கலாம் என்கிறார் அரே ( L. B. Arey ) 
என்ற அறிஞர் . 


மூலாதாரக் குருதி நுண்குழாய்கள் விலங்கின் தலைமுனைப்பக் 
கம் உணவுக்குழலின் கடைப்பாகத்தில் ( metenteron ) அல்லது 
கருவுணவுப்பை அல்லது கருஉணவுள்ள குடற்பாகத்தில் உண்டா 
கின்றன . ஒரேவித இருதொகுதிக்குழாய்கள் கருவின் மைய நடுக் 
கோட்டுக்குப் பக்கத்தில் தோன்றுகின்றன . இந்தக் குடல்- கீழ் 
( subintestinal ) குழாய் உண்டாகும் . அதே சமயத்தில் கீழ் நடு 
வடுக்கின் ( hypomere ) குடற்பக்க நடுவடுக்கு ( splanchnic 
mesodrm ) நெருங்கிவந்து குடல் முன்பாகத்தில் குருதிக்குழாய் 
களைச் சூழ்ந்து கொள்ளுகிறது . இதனால் இருகுடல் - கீழ் குருதிக் 
குழாய்களாலான ஓர் இதயம் உதயமாகின்றது . கீழ்நடுவடுக்கு 
(hypomeric mesoderm ) இதய வெளியடுக்குத்தசை ( Epimyocar 
dium) ஆகின்றது . ஆனால் , இரு குருதிக்குழாய்களும் சேர்ந் 
திணைந்தபாகம் தொடக்க இதய உள்தசை ( endo cardium ) : 
ஆகின்றது . 


128 

முதுகெலும்பிகளது கருவியல் 
இந்த மூலாதாரக் குழாய்கள் உண்டாவதற்கு இருவிளக்கங் 
கள் தரப்பட்டுள்ளன . 1. குருதிக்குழல் இழையம் ( vascular 
tissue ) கருவுணவு மண்டலத்தில் தோன்றுகிறது . இந்த மூல 
அடிப்படை இழையத்தின் உள்ளே குருதி நுண்குழாய்களுக் 
குள்ளே ( capiilaries ) சிறப்பான உள்-மேலணியிழையம் ( endo 
thelium ) தோன்றுகிறது . இவ்வுள் மேலணி யிழையமே கருவுக் 
குள்ளும் வளர்ந்து கருவுக்குள் உள்ள 

குருதித்தொகுதியை 
உண்டாக்குகிறது . இது குழல் முகிழ்த்தல் (angio blast -theory ) 
எனப்படும் . 


அடுத்த விளக்கம் ஆங்காங்கு உள்ள நடுவடுக்குப்பொருள் 
( mesenchyme ) கருவுணவு மண்டலத்தில் மாத்திரமல்ல , கரு 
உடம்பின் எந்தப்பாகத்திலும் குருதிக்குழல் இழையமாக மாற 
லாம். இது ‘ குறிப்பிட்ட வட்டாரத் தோற்றக் கொள்கை ( local 
origin theory ) எனப்படும் . 


இதயத்துக்கு முன்னுள்ள குருதிக் குழாய்கள் மூலாதார வயிற் 
றுப்பக்கப் பெருநாடிகள் ( primitive ventral aortae ) ஆகின்றன . 
இம் மூலாதாரப் பெரு நாடி ( தமனி ) களிலிருந்து குருதிக் குழாய்கள் 
முன்னாற் சென்று முன்குடலின் (fore gut ) முன்பாகத்தைத்சுற்றிப் 
பக்கத்திற்கு ஒன்றாக முதுகுப்பக்கத்தை அடைகின்றன . இவையே 
முதல் (அ) கீழ்த்தாடைப் பெருநாடிவில் சோடிகள் ( mandibular 
pair of aortic arches ) ஆகின்றன . முன் குடலின் முதுகுப்பக்கப் 
பரப்பில் இரு மூலாதாரப் பெருநாடிவில் ( primitive ventral arches 
வளைவுகளும் உள்நோக்கிச் சென்று , ஒவ்வொரு வில் வளைவும் வள 
ரும் உணவுக்குழலின் மேற்பக்கத்திலோடும் ஒரு மயிரிழைக் குழா 
யுடன் சேர்கிறது . இவ்விரு உணவுக்குழல் - மேல் குருதிக்குழாய் 
களும் ( supra intestinal blood vessels ) பிற்கால முதுகுப்பக்கப் 
பெருநாடிகள் ( dorsal arolae ) என்றழைக்கப்படுகின்றன . இவை 
அடிப்படை உணவுக்குழலுக்கு மேலும் முதுகு நாணுக்குக் கீழும் 
அமைந்துள்ளன . கீழ்த்தாடைச் சோடி வில்வளைவுகளும் முதுகுப் 
பக்கப் பெருநாடியும் சேருமிடத்தில் ஒவ்வொரு மூலாதார முதுகுப் 
பக்கப் பெருநாடிவில் ஒரு குழாய் உண்டாகி , கண் உண்டாகும் 
இடத்திற்கும் மூளைக்கும் செல்கிறது . இவையே பிற்கால முக்கிய 
உள் - கழுத்துப்-பாய்-குழாயின் ( internal carotid artery ) முன் 
நுனியாகும் . 


வளரும் நடுக்கடலின் நடுப்பாகத்தில் ஒவ்வொரு முதுகுப் 
பக்கப் பெருநாடி ( தமனி ) வில் வளைவிலிருந்து ஒரு கிளை சென்று 
நடுக் குடலின் கரு உணவு அல்லது கருவுணவுப்பையுடன் 
தொடர்பு கொள்கிறது . முதுகுப்பக்கப் பெருநாடிவில்லிலிருந்து 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


127 


( dorsal aorta ) கரு உணவுப்பகுதிக் குப் பிரிந்து வரும் குருதிக் 
குழல்கள் வருங்காலக் கருவுணவு மூலாதாரப் பாய்குழல்கள் 
( vitelline arteries) ஆகின்றன . நடு உணவுக்குழலின் கருவுணவு 
அல்லது கருவுணவுப் பகுதியில் உள்ள மயிரிழைக் குழாய்ப்பின்னல் 
( capillarynet work ) உணவுக்குழாய் கீழ் உள்ள இரு நுண் குழாய் 
களுடன் 

சேர்ந்திணைகின்றன . இவ்விரு நுண்குழாய்களும் 
உருவாகிக் 

கொண்டிருக்கும் இதயத்திற்குள் செல்லுகின்றன . 
இந்த இரு குழாய்களும் கரு உணவு வடிகுழாய்கள் (சிரைகள் ) 
( vitelline veins) என்றழைக்கப் படுகின்றன . இதற்கிடையில் 
அடுத்தடுத்து அமையும் பெருநாடியின் சோடி வில்வளைவுகள் 
முன் சொன்ன முதற் சோடி வளைவுகளுக்குப்பின் உள்ள பாகங் 
களில் உண்டாகி , 

அவை வயிற்றுப்பக்கப் பெருநாடியையும் 
முதுகுப்பக்கப் பெருநாடியையும் இணைக்கின்றன . இந்தப் 
பெருநாடியில் (தமனி ) வளைவுகள் ( aortal arches ) உள்ளுறுப்பு 
வளைவுகளின் ( visceral arches ) ஊடே செல்லுகின்றன . 


இதுகாறும் உணவுக்குழலோடு தொடர்பு கொண்ட குருதிக் 
குழாய்களை ஆராய்ந்தோம் . இனி அடிப்படையான அல்லது 
முக்கியமான தொகுதி (cardinal system ) ஆராயலாம் . 
தொகுதியில் உருவாகிக் கொண்டிருக்கும் மூளையின் இருபக்கங் 
களிலும் தோன்றும் இரண்டு முன் அடிப்படை வடி குழாய்களும் 
( anterior caordinal veins) கருவின் வால் முனையிலிருந்து முன்னோக் 
கிச் செல்லும் பின் அடிப்படைக்குழாய்களும் ( posteriorcardinal 
veins ) உண்டு . இவை உடம்பின் 

பக்க வயிற்றுப்புடை 
யில் ( latero ventral ) செல்லுகின்றன . இவை இரண்டும் சேர்வ 
தால் ஒரு பொது அடிப்படைக்குழாய் (common cardinal ) இவ்விரு 
பொது அடிப்படைக்குழாய்கள் சேர்ந்திணைவதால் நாளக்குடா 
( sinus venosus ) உண்டாகின்றது . 


இதயத்தோற்றம் ( Origin of Heart ) 

மூலாதார இதயம் ( primitive heart ) பின்வரும் பாகங்களைக் 


கொண்டது . 


1 . மெல்லிய சுவர்களையுடைய நாளக்குடா ( sinus venosus ) 
இது இதயத்தின் பின் நுனி அல்லது வால் நுனியில் ( candal end 
of heart ) இருக்கிறது . 


2 . ஏற்கும்பை ( atrium ) உடலின் பற்பல பாகங்களிலிருந்து 
வரும் குருதியை ஏற்றுக்கொள்ளும் பை . இது நாளக் குடாலின் 
முன்பக்கம் உள்ளது . 


128 


முதுகெலும்பிகளது கருவியல் 


3. வெளியேற்றும்பை ( ventriche ) இது குருதியை , உடம்பின் 
பற்பல பாகங்களுக்குச் செல்லும்படி வெளியேற்றுகிறது . 
ஏற்கும்பைக்கு முன்னால் உள்ளது . 

4. இதயத்தின் வீங்கிய பாகம் ( bulbus cordis ) அல்லது 
பெருநாடியின் வீக்கம் (dilatation of aortic buse) 

மேற்கூறியவற்றில் கருவின் வெளியேற்றும்பையிலும் பெரு 
நாடியின் வீக்கத்திலும் முன்னோக்கிச் செலுத்தும் நுண்மைவுகள் 
( propulsive mechanism ) இருக்கின்றன . 


இதயம் : 

உட்பாகம் ( endo cardium ) அதன் மேலுள்ள இதயத் தசை 
யாலான ( myocardium ) என்றும் அதற்கு நடுவடுக்கின் கீழ்ப் 
பகுதியாலான ( hypomere ) இரு இதய தாங்கிகளும் ( mesocardium ) 
உண்டு என்றும் ஒப்பு உடற்கூற்றியலில் ( comparative anatomy) 
படித்திருப்பீர்கள் . இவற்றின் வயிற்றுப்பக்க இதயத்தாங்கி ( ventral 
mesocardium ) மறைந்துவிடுகிறது . 


தவளையின் இதயம் படம் 40 , 41 ( அ ) 
தொண்டை ( pharynx ) இருபக்கங்களிலும் நடுவடுக்கு உண்டு . 
ஒவ்வொரு பக்க நடுவடுக்கிலும் வெளியிடம் தோன்றுகிறது . இந்த 
இருபக்கங்களிலும் உள்ள வெளியிடங்கள் மையத்தில் ஈரடுக்கு 
களாகப் பிரியாத நீளவரித் துண்டு ( strip ) போன்ற நடுவடுக்கினால் 
பிரிக்கப்பட்டிருக்கிறது . மேற்சொன்ன வெளியிடங்களே இதயம் 
இருக்கும் அறை ( pericardium) எனப்படும் . இந்த இதய அறை 
யின் வெளிச்சுவர் நடுவ நிக்கின் கீழ்ப்பாகமே . அது இப்போதும் 
இதய அமைப்பு முற்றுப்பெற்ற பிறகும் உட்சுவருடன் நடுவடுக்கின் 
உள்ளடுக்கோடு தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாயுள்ளது . இவ் 
உள்ளடுக்கிலிருந்து இதயத் தசை தோன்றுகின்றது . பிரிக்கப் 
படா நடுவடுக்கின் மேலேயும் உணவுக்குழாயின் அடித்தளத்துக் 
குக் ( floor ) கிழேயும் உள்ள இடத்தில் சிதறிய உயிரணுக்கள் 
தோன்றுகின்றன . இவை நடுவடுக்கிலிருந்து தோன்றியவை ( இந்த 
நடுவடுக்கு mesoderm ) பின் மூளைக்கு காது தோன்றும் பாகத்திற் 
கும் இடையிலிருந்து தோன்றியது என வைலன்ஸ் ( Wilens ) என் 
பவர் ஆம்ப்ளிஸ்டோமோ ( amblystoma ) என்ற வால் - ஈருடக வாசி 
யில் ( urodele ) வண்ணமேற்றும் ஆய்வுகளால் ( vital - staining experi 
ments) விளக்கினார் . பரவலாக இருக்கும் இவ்வுயிரணுக்களே 
வருங்கால இதய உள்ளுறை ( endocardium ) . மீதியிருக்கும் நடு 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


129 


தவளையின் இதயம் தோன்றுதல் 
தொடக்க நில (EARLY TASE ) 


தொண்டை ( PHARYNX ) 


உள்ளடுக்கு , 
ENDODERM 


இதய அறை 
PERICAR DIUM 


இதய உள்ளுறை 
ENDOCARDIUM 


உட்சுவர் நடு இலக்க 
SOMATIC MESODERM 


குடற்சுவர் நடு வடுக்கு 
SPLAN CHNIC MELOPERHI 


இதய உள்துறை உயிரணுக்கள் 
இரு நுன குழாய்களை உண்டாக்குகின்றன . 


தொண்டை 


உள்ளக்கு 


உடற்சுவர் நடு வாக்கு 


இதய பாளுறை 


குடற் சுவர் நடு வரிக்கு 


வ 


முதுகுப் பக்க 

இதயத் தாங்கி 
DORSAL SOCAR DIUM 

இதய அறை 
இதயம் ஒரு குழாய் ஆகிறது 
குடற் சுவர் நடு வகிங்கு 
பிற்கால இதயத் தசைப் 
பாகம் ( MyoCARDIUM) 
ஆகிறது . 


குடற் சுவர் நடு வாகு 
இதய உளளுறை 
( ER DOCARDIUM ) 


உடற்சுவர் கத வடுக்கு 


படம் : 40 


க . மு .- 9 


180 


முதுகெலும்பிகளது கருவியல் 


வடுக்கு பிற இதயத்தசைகளையும் இதயப்பைத் தசைகளையும் 
தோற்றுவிக்கின்றன . இதய அமைப்பில் ஈடுபடும் இழைய 
மெல்லாம் நடுவடுக்கிலிருந்து வருகின்றன என்று சொன்னாலும் 
இதயத்தின் அண்மையிலுள்ள உள்ளடுக்கு இதய அமைப்பைக் 
கட்டுப்படுத்துகிறது . 


தவளை இதய பிற்காலத்திய மலர்ச்சி 

முதல் நிலை:- வலப்பக்கத் தோற்றம் 
வயிற்றுப் பெரு நாடி ( அ ) தமனி 

(VENTRAL AORTA ) 
ஏற்றுப்பைக்கும் லேப் பெடு 
நாழக்கும் இடையிலுள்ள பாகம் 

(BULBUS ARTERIOSUS ) 
உத்தேச ஏற்றுப்பை (VENTRICLE) 
உத்தேச சுற்றுப்பை (ATRIUM ) 
நாளக்குடா ( SINUS VENOSUS ) 
ககு உணவு வழதழாய 

(VITELLINE VEIN ) 
( DORSAL VIEN )முதுகுப் பக்கத் 

தோற்றம் 
வயிற்றுப் பக்கப் பெருநாடி தமனி 

( VENTRAL AORTA ) 
நலப் பெரு நாடி 
(TRUNCUS ARTERIOSUS ) 
உத்தேச ஏற்றுப் பை 

( VENTRICLE ) 
உத்தேச ஊற்றுப்பை ( ARTIUM ) 
நாளக்குப் ( SINUS YENOSUS ) 
கரு உணவு வழகுழாய் 
(VITELLINE VEINT 


படம் : 40 ( அ ) 


பின்பு , பக்க நடுவடுக்கில் (lateral mesoderm ) உள்ள வெளி 
யிடம் அதிகரிக்கின்றது . இந்த வெளியிடத்தின் மேலே உள்ள 
நடுவடுக்கின் பாகம் இதய உள்ளுறை உயிரணுக்களைச் சூழ்கிறது . 
இதன் பயனாக இதய உள்ளுறை உயிரணுக்கள் அவற்றிற்கு மேலே 
யுள்ள உணவுக்குழலிலிருந்து தனிப்படுத்தப்படுகின்றன . இதற் 
கிடையில் இதய உள்ளுறை உயிரணுக்கள் ஒரு போகுடைய 
( parallel ) இரட்டைக்குழாயாக மாறுகிறது ; சீக்கிரமாக அது ஒரு 
குழாயாக மாறுகிறது . பின்பு இருபக்கக் குடற்சுவர் நடுவடுக்கு 
( splanchnic mesoderm ) இக்குழாய்க்கு மேலே கூடி வந்து ஒன்றோ 
டொன்று சேர்ந்திணைந்துவிடுகின்றன . இவ்வாறு இணைந்த குழாய் 
இதயத்தின் மூலாதாரம் ( beart rudiments) ஆகிறது . உள்ளடங்கிய 
1. பிரணுக்கள் இதய உள்ளுறை ( endocardium ) ஆகின்றது . 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


181 


இந்த இதய உள்ளுறையைச்சூழ்ந்த நடுவடுக்கின் பாகங்கள் 
இதயத்தசைப்பாகம் ( myocardium ) ஆகின்றது. இதைச்சூழும் 
உறை இதயப்பையின் உள்ளடுக்கு ஆகின்றது . 


இதய அமைப்பிலிருந்து , இக்குழாய் நடுவடுக்கு மேலணி 
யிழைத் தாலும் (mesodermal epithelium) வயிற்றுப்பக்க நடுவடுக்கு 
மேலணியிழையத்தாலும் ( mesodermal epithelium ) இதயப்பைச் 
சுவர்களோடு இணைக்கப்பட்டுள்ளது . இச் சிறப்பு இணைப்பிழை 
யங்களை இதயந் தாங்கிகள் ( mesocardia ) என்பர் . முதுகுப்பக்க 
இதயந்தாங்கி இருபக்க தடுக்குகள் இதய உள்ளுறையைச் சூழும் 
போது உண்டாகிறது . முன்சொன்ன , இருபக்க நடுவடுக்கைப் 
பிரிக்கும் நீள் வரித்துண்டு ( mesodermal strip ) வயிற்றுப் பக்க 
இதயந்தாங்கி ஆகையால் , தற்காலிகமாக இதய அறை கருவின் 
நடுக்கோட்டில் இரு பாகமாக இதயந்தாங்கிகளாற் பிரிக்கப்பட் 
டிருக்கிறது . கொஞ்சக்காலத்திற்குப் பின்பு இரு இதயந்தாங்கி 
களுமே மறைகின்றன . 

எல்லா முதுகெலும்புகளின் இதயங்களும் இம்முறையிலே 
உண்டாகின்றன . எல்லா இதயங்களும் இரு குழாய்களாகத் 
தோன்றி ஒரு குழாயாக மாறுகின்றன ; ஆனால், ஆங்காங்குச் சில 
வேறுபாடுகளுண்டு . ஓரறை , தடுப்புச்சுவரால் ( septum ) ஈரறைக 
ளாகப் பிரிக்கப்படலாம் . அல்லது துணைகள் ( orifices ) உண்டாக 
லாம் . 


குழாய் போன்ற இதயம் நீள்கிறது . அவ்வாறு நீளும்போது 
அது கொஞ்சம் பின் சொல்லப்படும் திசைகளில் திருகுகின்றது ; 
குழாய் போன்ற இதயம் வலப்பக்கம் வளைகிறது . வளை வின் 
அகன்ற உச்சி வயிற்றுப்பக்கம் நோக்கியும் ( ventrally ) வால் 
முனை நோக்கியும் ( posteviorly) சற்று இடப்பக்கமாகவும் திரும்பு 
கிறது . இந்த இயக்கங்களுக்குப் பின்பு , நேரான 

குழாயில் 
ஒரு ( loop) ( கொக்கி ) உண்டாகிறது . இக்கொக்கி முதலில் 
வலப்பாக வயிற்றுப்பக்கம் நோக்கியும் , பின்பு வலப்பக்கமாகவும் 
திரும்பி ஓர் அகன்ற உச்சிப் பாகத்தை யுண்டாக்குகிறது . அவ் 
வுச்சிப்பாகத்திலிருந்து மேலே செல்லும் பாகம் முதுகுப்பக்கமாகவும் 
சற்று முன்னோக்கியும் இடப்பக்கம் திரும்பியும் உடம்பின் நடுக் 
கோட்டுக்கு வருகிறது . ஆகவே , இறுதியில் கொக்கியின் முன் 
பின் பாகங்கங்கள் நேர்க்கோட்டிலியே இருக்கிற தலை முனைப் 
பாகம் தன் நுனியில் உள்ளுறுப்பு வளைவுகளுக்குச் செல்லும் 
குழாய்களாகப் பிரிகிறது . ஆனால் , பின் நோக்கியுள்ள குழாய் 
கல்லீரலாக மாறிக்கொண்டிருக்கும் கருவுணவுகளின் முன்பாகத் 
துடன் தொடர்பு கொள்கிறது . 


182 


முதுகெலும்பிகளது கருவியல் 


திருகிய குழாய் உருவம் உள்ள இதயம் எவ்வாறு முதிர் 
தவளையின் இதயம் ஆகிறது என்பதை நோக்கலாம் . எல்லாப் 
பாகங்களும் இதயத்திற்குரியவை யல்ல. எனினும் இதயத்தோடு 
அவை தொடர்பு கொண்டுள்ளமையால் அவற்றையும் ஆராய 
லாம் . 


வால் முனைப்பக்கம் இதயக்குழாய் , வளர்ச்சியடையும் கல் 
லீரலுடன் தொடர்பு கொண்டுள்ளது . கல்லீரலிலிருந்து , முன் 
னோக்கிய அதன் கீழ்ப்பரப்பிலிருந்து ( antero- ventral surface ) 
இரு கருவுணவு வடிகுழாய்கள் ( சிரைகள் ) (vitelline veins ) உண் 
டாகின்றன . 

இவை 

இதயக்குழாயின் முன்பக்க - முதுகுப்பரப் 
போடு கலந்திணைகின்றன ( fuse) . அவை இதயத்தோடு இணையும் 
இடத்திலுள்ள பாகம் பெரிதாகி நாளக்குடா ( sinus venosus ) 


தவளை இதய வளர்ச்சி 

இரண்டாம் நிலை 
DOYSAL VIEN முதுகுப்பத்தத்தோற்றம் 


( TRUNCUS ARTERIOSus ) 

மூலப் பெருநாழ 
-( BUI BUS ARTERIOSUS lamaie 
( vENTRICLE ) ஏற்றுப்பை 

(ATRIUm ) ஊற்றுப்பை 

- (SINUS VENOSUS ) ROTTSLIT 
--UITELLINE VEIN ) கரு உணவு . வழ 

குழாய 
RIGHT SIDE VIEW 
வலப் பக்கத் தோற்றம் 


- (TRUNCUS ARTERIOSUS ) 


மூலப் பெருநாடி 


( GuL BUS ARTERIOSUs ) வீங்கி 
- (VENTRICLE ) Tygumu 


( VENTRICLE ) ஏற்றுப்பை 


(SINUS VENOSUS ) நாயக்குடா 
SUITELLINE VEtr ) சரு உணவு பழகுழாய் 

படம் ; 40 ( ஆ ) 


ஆகிறது . இப்பாகத்திற்கு முன்புள்ள இதயக்குழாயில் இன்னொரு 
வீக்கம் ஏற்படுகிறது . இதுவே ஊற்றுப்பை ( atrium ) ஆகிறது . 
இதுதான் இதயத்தைச் சேர்ந்த முதற்பாகம் எனலாம் . இந்த 
ஊற்றறையின் மோட்டி ( அல்லது மேல்பாகம் ) லிருந்து இழையத் 
தாலான 

ஒரு பாளம் ( plata ) கீழ்நோக்கி வளர்ந்து ஊற்ற 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


133 


றையை , வல - ஊற்றறை இட- ஊற்றறை என்ற இரு ஊற்ற 
றைகளாகப் ( autricles பிரிக்கின்றது . இந்த இழையப்பாளம் 
ஊற்றறை நடுத்தடுக்கு ( interatrial septum ) அதாவது ஊற்றறை 
நடுவில் வளர்ந்து அதை இரண்டாகப் பிரிக்கும் ‘ தடுக்கு 
( septum ) என்று அழைக்கப்படு கிறது . இவ்வாறு இந்த ஊற் 
றறை நடுத்தடுக்கு ஊற்றறையை இரண்டாகப் பிரிக்கும்போது 
நாளக்குடா வலது ஊற்றறையோடு தொடர்பு கொள்ளுமாறு 
* பிரிக்கிறது . ஆனால் , இடது ஊற்றறையோடு நுரையீரல் வடி 
குழாய் இணைக்கப்பட்டுள்ளது . 


தவளை இதய மலர்ச்சி 

மீன்கும் நிலை 
முதுகுப் பக்கத் தோற்றம் (DORSAL VIEN ) 
( VENTRAL AORTA )) 

பாய் குழாய் வசவு 

( AORTIC ARCH ) 

மூலப் பெருநாழ 
இடது ஏற்றுப்பை 

( TRUNCUS ARTE RIOSUS ) 
(LEFT VENTRIC LE 

- முன் முக்கிய வழகழாய் 
( ANTERIOR CARDINAL VEIN ) 

-பின் முக்கிய வடி குழாய் 
நாளக்குடா 

(POSTERIOR CARDINAL VEIN ) 
(SINUS VENOSUS) 
(LEFT VITELLINS VEIN ) 

நான்காம் நிலை 
வலப்பக்கத் தோற்றம் ( RIGHT SIDE VIER ) 


பாய் குழாய் விளைவு - 
(AORTIC ARCH ) 
குலப் பெரு நாடி 
TRUNCUS ARTERIOSUS ) 


வயிற்றுப் பக்சப்பெருந்தமனி 

( பாய் குழாய் ) 
நாழ வில் வளைவு 
( AORTICARCH ) 

அற்றுப்பை 
( ARTIUM ) 
ஏற்றுப்பை 
( VENTRICLE ) 


நாளக்குடா . 
( SINUS YENOSUS ) 


கரு உணவு வழருழாய் 
(VITELLINE VEIN ) 


படம் : 40 ( இ) 


134 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இச்சமயத்தில் கொக்கிபோல் வளைந்துள்ள இதயக்குழாயின் 
ஊற்றறைப்பாகத்தில் மேற்கூறிய மாறுதல்கள் நிகழ்ந்துகொண் 
டிருக்கும்போது இக்குழாயின் வளைந்த உச்சிப்பாகம் பெருத்து 
கொக்கியின் வால்பக்கம் நோக்கும் பாகத்தோடு சேர்ந்திணைந்து 
ஏற்றறையை உண்டாக்குகிறது . தவளையில் இது இரு அறை 
களாகப் பிரிக்கப்படுவதில்லை . ஏற்றறையின் சுவர் தடித்துச் சில 
இழைகள் அவ்வறையினுள் இங்கும் அங்குமாகப் போவதால் 
இரு ஊற்றறைகளிலு மிருந்துவரும் இருவிதக் குருதிகள் அதிக 
மாகக் கலக்காதபடி மேற்சொன்ன இழைகள் தடுத்து விடுகின்றன . 


தவளை இதய மலர்ச்சி 

நான்காம் நிலை 
வயிற்றுப் பக்கம் ( VENTRAL VIEN ) 


வயிற்றுப் பக்க நாடி 


இடது ஊற்றுப்பை 


கழுத்து வடிகுழாய் , 
( JUGULAR VEIN ) 


மூலப் பெருநாடி 
மூலப் பெரு நாழயின் 

நீங்கிய பாகம் 
(BUL BUS ARTERIOSUS ) 


காரை எலும்பு : 
கீழ்வடிகுழாய் 
(SUBCL AVIAN 

VEIN ) 


+ ஏற்றுப்பை (VERTRICLE) 


இடது முக்கிய 
வழ குழாய் எச்சம் 
பின் முக்கிய 
வழகுழாய் எச்சம் 


கரு உணவு வடிகுழாய் 
(VITELLINE VEIN ) 


CREMNANT OF 


POSTERIOR CARDINAL VEIN ) 


முதுகுப் பக்கத் தோற்றம் ( DORSAL VIEW ) 


இடதுஊற்றுப்பை 


மூலப் பெருநாழ ( TRUNCUS 

ARTERIOSUS ) 
வல ஊற்றுப்பை 
( RIGHT AURICLE ) 


குவியர் கால்வாய் 

- 


ஏற்றுப் பை (VENTRICLE ) 


நாளக்குடா 
((SINUS VENUSUS ) 


- கரு உணவுப் பாய் குழாய் 


படம் : 40 ( ஈ ) 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


135 


பின்பு ஊற்றறைகளுக்கும் ஏற்றறைக்கும் இடையில் இதயம் 
ஊடச்சைச் சுற்றித் திருகுவதால் ஏற்றறை ( ventricle ) தனது 
திட்டமான நிலைக்கு வந்து சேருகிறது . ஆதிக்குழாயின் முன் 
நோக்கிய பாகம் (ascending limb ) இதயம் தன் ஊடச்சைச் சுற்றி 
சற்றுத் திருகியதால் தலை முனைக்குழாய்ப்பாகம் ஏற்றறையி 
லிருந்து ஊற்றறையின் கீழே முன் நுனி நோக்கிச் செல்கிறது . இது 
இதயத்தைச் சேர்ந்த பாகமெனக் கருதப்படுவதில்லை . இது இரு 
பாகங்களில் ஒன்று உருண்டைப்பாகம் ( bulbus) ஏற்றறையின் 
சமீபத்தில் உள்ளது . அடுத்த பாகம் பெரு நாடிவில் ( truncus 
arteriosus ) எனப்படும் . இவ்விரண்டாவது பாகத்தில் திருகு கதவு 
( spiral valve ) ஒன்றுண்டு. 
இதயப்பாகங்கள் வேலை : 

ஏறக்குறைய எல்லா முதுகெலும்பிகளிலும் இதயத்துடிப்பு 
நரம்புகள் இதயத்தோடு இணைக்கப்படுமுன் தொடங்கிவிடு 
கிறது . ஏனெனில் , இதயத்துடிப்பு இதயத்தசைகளின் சிறப்புத் 
தன்மையாகும் . இதயத் துடிப்பு இதயத்தின் முன் மூன்றில் 
இரண்டு பாகங்களில் தொடங்குகின்றது . அத்துடிப்பு சுருங்கி 
விரியும் அபோல் தொடங்கு பாகத்திலிருந்து முன்னால் செல் 
கிறது . துடிப்பு உண்டாகும் இடம் , இதய மூலாதாரக் குழாய் 
நீளும்போது பின்னே போகிறது . இப்பின்பாகவே துடிப்பின் 
வேகத்தை நிர்ணயிக்கிறது . கோப்பன் ஹேவா ஆம்பிலாஸ் 
டோமா இதயக்குழாயை வெட்ட அதன் 

மூலபாக இதயத் 
துடிப்புத் தொடங்கும்பாகம் மூலாதார இதயக்குழாயின் பின்பாகம் 
முன்பாகத்தைவிட அதிக இதயத்துடிப்பு விகிதத்தைக் கொண் 
டது என்று அவர் கண்டார் . பின்னும் வெவ்வேறு விகிதத்தில் 
துடிக்கும் இதயங்கள் உடைய சில ஈருடக வாசிகளில் இதயக் 
குழாயின் பின்பாகத்தை ஒரு விலங்கின் இதயத்திலிருந்து இன் 
னொரு விலங்கின் இதயத்திற்கு மாற்றி நாட்டினார் ; நேர்ந்த 
தென்ன ? மாற்றி நாட்டப்பட்ட இதயக்குழாயின் பின்பாகம் 
மற்ற முன் குழாயின் துடிப்பு வேகத்தைக் கட்டுப்படுத்தியது . 

இதயத்தில் நடக்கும் மேற்கூறிய மாறுதல்கள் வேற்றிள 
வுயிரி முட்டையிலிருந்து வெளியேறுவதற்குச் சற்று முன்போ 
அல்லது பின் போ நிகழ்கின்றன . அதாவது 7-12 மி . மீ . 
வேற்றிளவுயிரியில் நிகழ்கின்றன . பின்பு உடற்குழியின் உள் 
ளுறை ( peritonevm ) குவியாது கால் வாயும் சேர்ந்து இதய 
அறையை ( cuvienduct ) உருவாக்குகின்றன . இவை இரண்டும் 
சேர்ந்து உறுப்பிடைத்தடுக்கை ( septum ) உண்டாக்குகின்றன . 
இது முற்றுப்பெறாத்தடுக்கு உறுமாற்றத்திற்குப்பின் முற்றுப்பெற்ற 
குறுக்குத் தடுக்கு ஆகிறது . 


136 

முதுகெலும்பிகளது கருவியல் 
இரத்த அணுக்களும் இரத்தக்குழாய்களும் இவை எல்லா 
தண்டுடையிகளிலும் ஒரே வழியில் தோன்றுவதால் இவற்றின் 
ஆக்கத்தைப்பற்றிப் பறவை அல்லது பாலூட்டிகளைப்பற்றிக் 
கட்டுரைகளிற் படிக்கலாம் . ஸலமாண்டர் ( salamander ) என்னும் 
வாலுள்ள ஈருடக வாசியில் ( vrodele ) உள்ளடுக்கிலுள்ள ( endo 
derm ) கலந்து பரவும் ( diffusible ) பொருள் குருதித் தீலுகளில் 
( blood islands) உண்டாகும் குருதி அணுக்களின் செந்நிறப் 
பொருள் ( haemoglobin ) உண்டாவதற்கு உதவலாம் என்கிறார் 
மக்கீவன் ( பக்கம் 216 ) . பொதுவாகக் குருதியணுக்கள் நடுவடுக்கி 
லிருந்தோ அல்லது நடுவடுக்குப் பொருளிலிருந்தோ ( mesenchyme) 
உண்டாகின்றன . பாய்குழாய்த்தொகுதி ; முட்டையிலிருந்து வேற் 
றிளவுயிரி வெளியேறுவதற்குச் சின்னாட்களுக்கு முன்பு ( 4-5 . மி . 
மீ . கருவில் ) பெருநாடி , ( தமனி ; ( dorsal aorta ) உணவுக்குழலின் 
மேற்பரப்பிலுண்டாகி இரு பக்க ( lateral ) பெருநாடிகள் அல்லது 
செவுள்மேல் - பெருநாடிகளாக ( supra branchial aorta ) பிரிகிறது. 
அதே சமயத்தில் உள்ளுறுப்பு வளைவுகளில் ( branchial arches ) 
குருதிக்குழாய்கள் உண்டாகின்றன . நான்கு பெருநாடிவில் வளை 
வுகள் (aortic arches) மூலப்பெருநாடி வில்வளைவும் (trancus 
arteriosus ) செவுள் - மேல் ( supra branchial ) குருதிக்குழாய்களை 
யும் 

இணைக்கின்றன . கீழ்த்தாடை உள்ளுறுப்பு வளைவிலும் 
( mandipular arch ) அதற்கடுத்த வளை விலும் மெய்யான குருதிக் 
குழாய்கள் உண்டாவதில்லை . ஆனால் , கொஞ்சகாலத்தில் மறை 
கிற , குருதிக் குழாய்கள் தோன்றுகின்றன . முதல் மூன்று செவுள் 
வளைவுகளிலும் வெளிச் செவுள் உண்டாகும்போது இரண்டாவது 
கொக்கி போன்ற குருதிக் குழாய்கள் முதற் சொன்ன 

முதல் 
நிலைக் குருதிக்குழாய்களுக்கு வெளியே தோன்றுகின்றன . இந்த 
இரண்டாவது நிலைவளைய குருதிக்குழாய் அதன் ஒத்திசைவானச் 
செவுளின் உள் 

இழையத்துக்குள் செல்லுகிறது . 
இப்புதுக் குருதிக்குழாய்க்குள்ளோ அல்லது முந்தியே இருக்கும் 
முதல் நிலைக் குருதிக் குழாய்க்குள்ளோ குருதி செல்லும்படிக்கு 
இருகுழாய்களும் நுண் குழாய்களால் இணைக்கப்படுகின்றன . 
ஆனால் , அதிக அளவான ரத்தம் புதுக்குழாய்க்குள்ளேயே 
செல்கிறது . ஆகையால் , குருதி மூலப்பெருநாடி மூலப்பெரு 
நாடியிலிருந்து வயிற்றுப்பக்கமாகவும் . வளைவான செவுளுக்கு 
வெளியேயும் செல்கிறது . ஆகையால் , அது வெளியே போகும் 
குருதிக் குழாயாகிறது . வெளிச் செவுள்கள் மறைந்தவுடன் 
இரண்டாவது தோன்றிய குருதிக்குழாயின் வயிற்றுப்பாகம் 
நீடித்திருந்து , பின்னால் தோன்றும் உட்செவிள்களின் வெளியே 
குருதியை உள்ளே கொண்டு செல்லும் குழாயாக மாறுகின்றது . 
இது இப்போது நுண்மயிரிழைக் 

குழாய்களால் இணைக்கப் 


அதனுள் 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


187 


படும் வெளியேறுங்குழாய் ( efferent vessel ) முதல் நிலைக் (primary ) 
குழாயின் 

வயிற்றுப்பாகமே ( ventral part ) . இதற்கிடையில் 
முதல் நிலை ( primary) வளைவு , இரண்டாம் நிலை வளைவு அல்லது 
வெளி வளைவு எங்கிருந்து முதல் வளைவு எவ்விடத்தில் பிரிந்து 
சென்றதோ அவ்விடத்தில் தன் தொடர்பை அறுத்துக்கொள் 
கிறது . இதன் விளைவாக வேற்றிள வுயிரின் மீதி நாட்களில் 
குருதியின் முழுப்பாகமும் உட்செவுள்களிலேயே செல்லும் . 
நான்காவது செவுள் வளை வில் இரண்டாவது நிலை வளைவு 
அல்லது வெளிக்குருதிக்குழாய் தோன்றுவதில்லை . ஆகையால் , 
அதோடு சம்பந்தப்பட்ட அமைப்புப் பாகங்கள் 

தோன்றுவ 
தில்லை . 


பற்றொகுதிப்பாய் குழாய்கள் ( systemic arteries ) பற்றொகுதிப் 
பாய் குழாய்கள் ( systemic arteries ) ஆகின்றன . மூன்றாவது 
செவுள் வளைவுக் குருதிக் குழாய்கள் 

ஒழிந்து விடுகின்றன . 
நான்காவது செவுள் வளைவுக் குழாய்கள் நுரையீரலுக்கும் 
தோலுக்கும் இரத்தத்தைக் கொண்டு செல்லும் நுரையீரல் - தோல் 
பாய் குழாய்களாகின்றன . 


உருமாற்றத்தின் போது குருதியோட்ட மாறுதல்கள் : 

செவுள்களும் அவற்றின் மயிரிழைக் குருதிக்குழாய்களும் சீர் 
குலைகின்றன . அதே சமயத்தில் முதல் நிலை வளைவான இரத்தத் 
குழாய்கள் உட்செல்லும் இகத்தக்குழாய்களுடன் இணைக்கப்படு 


கின்றன . 


நாடிகள் 


நான்கு செவுள்வளைவுகளிலும் ( branchia ) arches ) பின் வரும் 
மாறுதல்களை அடைகின்றன . 1. முதல் செவுள் வளைவுகளின் 
குருதிக்குழாய்கள் ஒத்திசைவான முதுகுப்பக்கப் பெருநாடிகளுடன் 
இணைக்கப்பட்டு அவை தலைக்குக் குருதி கொண்டு செல்லும் உள் 
கழுத்துப் பாய்குழாய்கள் ( internal earotid arteries ) ஆகின்றன . 
இவற்றோடு வெளிக்கழுத்து 

அல்லது நாக்குப்பாய் 
குழாய்கள் ( lingual artery ) சேர்கின்றது . இவ்விரண்டு நாடிகளும் 
கூடுமிடத்தில் கழுத்துச் சுரப்பிபோன்ற பாகம் (carotid gland ) 
இருக்கின்றது . இரண்டாவது செவுள் வளை உடம்பின் பற்பல 
பகுதி களுக்குக் குருதி யனுப்புகிறது . 
பறவையின் இதயம் : 

இதயம் ஒரு தனி அங்கம் ; ஆனால் அது இரு மூலாதார 
(primordia ) இழையத்திரள்களிலிருத்து தோன்றுகின்றது . இவ் 
விரு மூலாதாரங்கள் ( heart primordia) உடம்பின் நடுக்கோட்டின் 


138 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பக்கத்திற்கு ஒன்றாக ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்கப்பட்டு அமைந் 
துள்ளன . இவ்வாறு மூலாதாரங்கள் பிரிக்கப்பட்டிருப்பதற்குக் 
காரணம் , பறவையின் முதற்குடலி ( gastrula ) தட்டையான ( flat 
tened ) முதற்குடலி. இவ்வகைக்கரு , உணவின் மேற் பரப்பில் 
படுத்திருப்பதுபோல் அமைந்திருக்கிறது . அதன் திறந்த வயிற் 
றுப்பாகம் கருவுணவோடு தொடர்புள்ளது . இக்காரணத்தால் , 
இதய மூலா தாரங்கள் மாத்திரமல்ல வயிற்றுப்பக்கம் தோன்றும் 
பிற உறுப்புக்களும் இவ்வாறே அமைந்துள்ளன . கருவளரும் 
போது சில மடிப்புகள் தலைப்பக்க மடிப்பு (cephalic fold ) வால் 
முனை மடிப்பு ( caudal fold ) பக்க மடிப்பு ( lateral fold ) தோன்றிக் 
கருவுக்குக் கீழே சேன்று கருவை , அது அமர்ந்திருக்கும் உணவி 
னின்று பிரிகின்றன . இதே சமயத்தில் இம்மடிப்புகள் வயிற்றுப் 
பக்க மத்திய கோட்டில் ( mid - ventral line) சந்திப்பதால் அக் 
கருவின் உணவுக்குழலின் வயிற்றுப்பக்கச் சுவரும் உண்டா 
கின்றது . ( ஆ ) உடலின் வயிற்றுப்பக்கச் சுவர் ( ventral wall ) 
தோன்றுகிறது ; (இ ) நடுக்கோட்டுப் பக்கங்களில் பிரிக்கப்பட் 
டிருந்த மற்ற அங்கங்களின் மூலாதாரங்களும் நடுக்கோட்டிற்குக் 
கொண்டுவரப்படுகின்றன . இதயம் . குடற் சுவர் பக்க நடு 
வடுக்கில் (splanchnic mesoderm ) உண்டாகிறது . கருவின் வயிற் 
றுப்பக்கச் சுவர் ( ventral body wall ) முற்றுப்பெற்றவுடன் இதய 
மூலங்களும் ( heart primordia ) ஒன்றோடொன்று நெருங்கி வந்து 
இரண்டும் ஒன்றாய்ச் சேர்ந்து விடுகின்றன . 


பறவையின் உத்தேச இதய இழையம் அதிக முன்னரே 
தோன்றினாலும் அதன் அமைப்பு 25 மணி நேரக் கருவின் முன் 
உணவுக்குழல் துளைக்குப் ( anterior intestinal -portal ) பின்னால் 
குறுக்கு வெட்டு முகத் தோற்றத்தில்தான் ஒவ்வொரு பக்கமும் 
முதலாவது குடற்சுவர் நடுவடுக்கில் ( splanchnic mesoderm ) 
பக்கத்திற்கொன்றாகத் தடுப்பு போல் தோன்றும் . ( படம் 41 
இத் தடிப்புகள் உயிரணுக்களின் உத்தேச இதயப் பெருக்கத்தைக் 
காண்பிக்கின்றன . இத்தடிப்புகளே இதயத்தின் பிற்கால உள் 
ளுறை மூலம் ( endocardial primordia ) 28 மணி நேரக்கருவில், 
முன் சொல்லிய பாகத்தின் குறுக்கு வெட்டு வாயில் (T. S.) 
இதய உள்ளுறையும் . வெளியுறை - தசை மூலத்தையும் ( epmiyo 
cardiah primordium ) காணலாம் . இதில் இதய உள்ளுறை இரு 
குழாய்கள் போல் தோன்றுகின்றன . ஒவ்வொரு குழாயும் உள் 
ளுறைக்கும் குடற்சுவர்ப்பக்க நடுவடுக்குக்கும் உள்ளடுக்குக்கும் 
இடையில் இருக்கின்றன . இக்குழாய்கள் நடுவடுக்கின் தடிப்புகளி 
லிருந்து 25 மணி நேரக் கருவில் உண்டாயின . இக்குழாய்கள் 
பிற்கால இதயத்தின் உள்ளுறை ஆவன . அந்த நடுவக்குத் 


25மணிநேரப்பறவைக்கரு 

CHICK)OF25HOURS 


26மணிநேரப்பறவைக்கரு 

CHICKOF29HOURS 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


1.உடற்குழியின்இதயம்சூழ்அறைப்பாகம்1.உடற்குழியின்இதயம்சூழ்அறைப்பாகம் (PERICARDIALREGIONOFCOELOM) 

(PERCARDIALREGIONOFCOELOM) 2.இதயவெளியுறை-தசைப்பாகம்(EPIMYOCARDIUM) CANTERIORINTESTINALPORTAL) 

2.இதயவெளியுறை-தசைப்பாகம் 3.முன்குடல்துளையின்ஓரம்(ANTERIOR 

((EPIMYOCARDIUM) MARGINOFANTERIORINTESTINALPORTAL) 

3.இதயஉள்ளுறை 4.இதயஉள்ளுறைமூலாதாரஉயிரணுக்கள் 

(ENDOCARDIUM) (PRIMORDIALCELLSOFENDOCARDIUM) 

படம்:41 


139. 


140 


முதுகெலும்பிகளது கருவியல் 


தடிப்புகளின் (thickenings ) பெரும்பாகம் , இதய பிற்கால உள் 
ளுறைப்பக்கத்தில் வெளியுறை தசை மூலாதாரங்களாக இருக் 
கின்றன . இம்மூலாதாரங்களிலிருந்து வருங்காலத்தில் இதயத் 
தசையும் ( myocardium ) இதய வெளியுறையும் ( epicardium ) 
தோன்று கின்றன . 


27 மணி நேரக் கருவில் முன் உணவுக்குழல் 

துளையின் 
( anterior intistinal portal ) பக்க ஓரங்கள் ஒன்றாக இணைவதால் 
முன் குடலின் நீளம் அதிகரிக்கின்றது . அதோடு இதயப்பை மண் 
டலம் ( poricardial region ) பெரிதாகின்றது . இதன் விளைவாக 
உணவிக்குழலின் துளை ஓரங்கள் நெருங்கி வந்து நடுக்கோட்டில் 
ஒன்று சேர்ந்து விடுகின்றன . படம் 42. இதய , வலது , இடது 
உள்ளடுக்குகளும் ( endocardium ) புதிதாய் உண்டான முன் குட 
லுக்கு அடியில் ஒன்றையொன்று நோக்கி வருகின்றன . 28 மணி 
நேரக்கருவில் இதய உள்ளடுக்குகள் மிக நெருங்கி இருக்கின்றன . 
29 மணி நேரக் கருவில் இரு உள்ளடுக்கு மூலாதாரங்களும் நடுக் 
கோட்டில் இரண்டறக் கலந்து ஒரே ஒரு குழாயை உண்டாக்கு 
கின்றன . படம் 42. அதே சமயத்தில் நடுவடுக்கின் இதய மேல் 
தசை மண்டலங்களும் ( epimyocardium ) முதலாவது வயிற்றுப் 
பக்கப் பிற்பாடு முதுகுப்பக்கத்திலும் மிக நெருங்கி வருகின்றன . 
எதிர்ப்பக்கங்களிலுள்ள குடற்சுவர் நடுவடுக்குகளும் ( splanchaic 
mesoderm ) இதயத்திற் முதுகுப்பக்கத்திலும் வயிற்றுப்பக்கத்திலும் 
தொடுமிடத்தில் முறையே முதுகுப்பக்க இதய தாங்கியும் ( dorsal 
mesocardium ) வயிற்றுப்கக்க இதய தாங்கியும் ( ventral mesotar 
dium ) உண்டாக்குகின்றன. படம் 43 , 44. இவற்றுள் வயிற்றுப் 
பக்க இதயத்தாங்கி அதிசீக்கிரத்தில் மறைகிறது . முதுகுப்பக்க 
இதயத்தாங்கியில் ( dorsal mesocardium ) பெரும்பாகம் மறைந் 
தாலும் , சில மணி நேரத்தில் இதயத்தை உடற்குழியின் இதயப் 
பைப்பரப்பில் கட்டி வைக்க உதவுகிறது . 33 மணி நேரத்தில் 
இதயம் பெரிதாகி நடுக்கோட்டுக்குச் சற்று வலப்பக்கம் சாய்ந்து 
இருக்கிறது . 


இந்த நிலையில் மேல் இதயத்தசைக்கும் ( epimyo cardium ) 
உள்ளுறைக்கும் ( endo cardium ) இடையில் இதயப்பாகு (cardiac 
jelly ) ( ஜெல்லி ) காணப்படுகிறது . இப்பாகு ஒரே மாதிரியான 
அமைப்பற்ற பொருள் ஆயினும் இதயம் துடிக்கும்போது இவ்விரு 
அடுக்குகளும் ஒரே நேரத்தில் இயங்க இப்பாகு உதவுகின்றது . 
பின்னும் , உயிரணுக்கள் ஓரடுக்கில் இடம் பெயர் ஓர் அடித்தள 
மாக உதவுகின்றது . 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


14 | 


இதய உதயத்தின் வெவ்வேறு நிலைகளைக் காட்டும் 
இதய அறை ( FRICARPIAL REGIONS) வழியாய்ச் செல்லும் குறுக்கு வெட்டு 

25 மணி நேரத்தில் 
முதுகுப்பக்க நம் பக்கு ... 

நரம்பு நான் பள்ளம் 

(NEURAL Roove) 
உடற்சுவர்க் கூட்டு 

மேலக்கு( ESTOPERH ) 
அடுக்கு 

+ நரம்பு நாண்குழாய் 
( SOM ATOPLEURE ) 

TUBE 
முதுகுநாண் ... 

( SPLANE ANOPLE URE ) 
( NOTOCHORD ) 

நரம்புப்பாள வெளிய கோ ( NEURAL PLATE 
குடற் சுவர் நடு வக்கு 

ECTODERM .) 

--உள்ளரிக்கு ( EROOPERM ) 
உடற்குழியின் இதய அறைப்பாகம் 

----- முன் குடல் இளைக்குப் பின்னுள்ள உணவுக் 
25 மணி நேரத்தில் 

குழல் 

நரம்பு நாண் பன்மை 
முதுகுப் பக்க நடு வதிக்கு , 

NEURAL GROOVE ) 
(pORSAI MESOPERM ) 

உடற்சுவர் கூட்ட திக்கு 

( SOMATOPLEURE ) 
உடற் குழி . 

முதுகுநாண் ( Noro CHORD ); 
( COELOM ) 

இதய வெளியுறை- நசை 

( PIMYOCARDIUM ) 
கிரய ஊர்தறை (ENDOLAR DIUN ) 
முள் கடல் துனக்குப் பின்னுள்ள உணவும் 

கழல் 
27 மணி நேரத்தில் 

-..... நரம்பு நான் குழாய் ( NEURAL 
பாபா மூன் கனவு நழாய் 

TUBE ) 

உடற் சுவர்க் கூட்டபெரு 
இதய வெளியுறை 

( SOMATOPLE URE ) 
நசைப் பாகம் 
( EPIMYOCAR DIUM ) 

தடற்சுவர்க் கூட்டமிக்க 

( SPLANCHROPLE UKE ) 
இதய உள்ளுறை 
( ENPOLARPIUM ) 

முன் கடல் துளை ஒரங்கள் கலந்து 
இணையும் கோலி , 


காவா 


28 மணி நேரத்தில் 

--- நரம்பு நான் குழாய் 

(NEURAL TUBE) 
முன் உணவுக் குழல் -- 
( FORE GUL ) 

இதய வெளியுறை - தசை 
முதுகுப் பக்க இதயத் தாங்கி .... 

உடற்குழி ( EPIMYo ( ARPIUM ) 
(DORSAL ME SOCAR DIUM ) 
இரய உாளுறை 
(ENDOCAR DIUM ) 
(VENTRAL ME SOCARDIUM ) இதயப்பாடு ( CARDIAC JELLY ) 
முதுகுப்பகக நகவகெரு ,, 
(DORSAL MESODERM ) 

- நரம்பு நான் குழாய் 
முன உனவுதழல் 

(NEURAL TUBE ) 
(FOREGUL ) 

இதயப்பாகு 
முதுகுப்பக்க இதயந்தாங்கி 

(CANDA TELLY ) 
( DORSAL MESOCARDIUM ) 
விதய உள்ளுறை . 

இதய வெளியுறை . தசைப் 
( ErnorDIUM ) --- 

பாகம் 
(CEIMYOCARPIUM 


படம் : 


42 


142 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இரு இதய மூலாதாரக் குழாய்களும் ஒன்று சேர்ந்தமையால் 
நேரான 

குழாய் உண்டானது . இக் குழாய் உணவுக் 
குழாய்க்குக் கீழே செல்கிறது . இக்குழாய் , பின் மூளையோடு 
சரிமட்டத்தில் இருக்கிறது . 38 மணி நேரத்தில் இதயம் வலப் 
பக்கம் வளைந்து உடம்பின் எல்லைக் கோட்டைத் தாண்டி நிற்கிறது . 
இவ்வளைவு முதுகுப்பக்க இதயம் தாங்கி மறைந்ததால் ஏற்படு 
கின்ற தென்கிறார்கள் . 


பறவைக்கரு - 7 நடுவிக்கு ஆக்கக்கூறு 
( SOHITE ) நிலே . முன் கடல் துளைப்பக்கமுள்ள 
பாகத்தின் குறுக்கு வெட்டு (TS THROUGH 

ANTERIOR INTESTINAL PORTAL ) 


8 


(PERICARDIAL 

CAVITY ) 
இதய அதை 


கேட்ணவு. 


1. நரம்பு நாண்குழாய் ( NEURAL TUBE ) 
2. பேற்சுவர்க் கூட்டடுக்கு ( SOMADPLFURE ) 
5. முன் குடல் 
4.கடற்சுவர்க் கூட்டாக்க ( SPLANCHNOPLCURE ) 
5. வயிற்றுப் பக்க இதயந்தாங்கி ( VENTRAL 
6. கிறய உள்துறை ( ENPOCARDIUM ) " Esoc4sSun ), 
7. இதய மேலுறை ( EPIMYOCARDIUM ) 
8. முதுகுப்பக்க நடு வாசக ( PORSAL MESpPERA ) 
9. முதுகு நான் ( norOCAORD 


படம் : 43 


இதயம் இன்னும் பல பகுதிகளாகப் பிரிக்கப்படாவிட்டாலும் 
36-38 மணி நேரத்தில் நாளக்குடா ( sinus venosus ) ஒரு சோடி 
மூலா தாரப் பாகங்களிலிருந்து தோன்றுவதுபோல் தெரிகிறது . 
ஊற்றுப்பை முன் குடலின் பின்பாகத்தில் தெரிகிறது . குருதியை 
வெளியேற்றும் பை U உருவத்திலுள்ளது . 


இதய மூலாதாரப் பொருள்கள் உணவுக்குழல் துளையின் 
( intestinal portal ) இருபக்கங்களிலும் அமைந்திருப்பதிலிருத்து , 
முன் குடலின் வயிற்றுப் பக்கச் சுவர் உண்டானால் மாத்திரம் , இந்த 
இதய மூலாதாரங்கள் ஒன்று சேரமுடியும் . ஆகையால் , குழலான 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


143 


இதயத்தின் அடிப்படைப் பாகங்கள் உண்டாவது வரிசைக்கிரம 
மான 

ஒரு நிகழ்ச்சியாகும் . ஆகையால் , பிற்கால ஏற்றுப்பை 
((ventricle ) பாகத்தின் இதயச்சோடி மூலாதாரங்கள் சேர்ந்து 
ஒன்றாகுகின்றன . இது இதயத் துடிப்புத் தொடங்கிய ஆக்கக்கூறு 
( somite ) நிலையில் நிகழ்கிறது . 16 ஆக்கக்கூறு நிலையில் குருதி 


பத்து ஆக்கக்கூறு ( Ars ) J ல தெயர் , 
கழாய ( LAST TUBE ) முற்றுப் பெறுகிறது . 
CHICK : TRANSVERSE SECTION THROUGH 

SOMITE EMBRYO TO SHOW THE 

COMPLETED CAN DIAC TUBE 


DORSAL 
AORTA 


PERICARDIAL 

CAVITY 


4 மைய நரம்புத் தொகுதி ( ENTRAL MERvous 

SYSTEM ) 
2, நடுவடுங்கக் கூறு ( OMITC ) 
3, இதய உள்ளுறை ( ENDOC AR PIUM ) 
4. சிதயந்தரை (MYOCAR DIUM ) 
5. குடற்சுவத்த் கூமிகம் ( SPLANCHNOPLeuet ) 
6.உடற்கவர்ச் கட்டடுக்க ( SOMATOPLEURO 
7. பின் gan ( HIND BRAIN) 


படம் : 


44 


யோட்டம் நிகழ்கிறது . அப்போது ஏற்றுப்பையும் ஊற்றுப்பையும் 
இருக்கும் மண்டலத்தில் இதய மூலாதாரங்கள் சேர்ந்திணை 
கின்றன . 19 ஆக்கக்கூற்று நிலைமையில் நாளக்குடாப்பாக 
(sinus venosus) மூலாதாரங்கள் ஒன்று சேரத் தொடங்குகின்றன . 
பின்பு , குழாயான இதயத்தில் நடக்கும் வெளிமாறுதல்களைப் 
படம் 7 -ல் காணலாம் . 


இதயம் இரு முனைகளிலும் பிற பாகங்களுடன் இணைக்கப் 
பட்டிருப்பதாலும் அது விரைவாக நீள்கிறபடியாலும் அது வளைய 
வேண்டியுள்ளது . இவ்வளைவு பக்கவசமாக நிகழ்கிறது ; 
ஏனெனில் , அதன் முதுகுப்பக்கம் கரு உடம்பு இருப்பதாலும் 
வயிற்றுப் பக்கம் கரு உணவு இருப்பதாலும் அது முதுகுப்பக்க 
மாகவோ அல்லது வயிற்றுப்பக்கமாகவோ வளைவது சாந்தியப் 
படாது . அதன் பக்க வளைவு 40 மணி நேர அடை காப்பில் 
* திருகல் ( torsion ) நிகழும்போது , நடைபெறுகிறது . இப்போது 


144 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இதயம் கருவின் இடப்பக்கம் இருப்பதால் கருவுணவு அதைத் 
தடுக்க முடியாது . இதன் விளைவாக ஏற்றறைப்பாகம் சற்று 
வயிற்றுப்பக்கம் நோக்கியுள்ளது . படம் இவ்வளர்ச்சி நிலையில் 
U வடிவ வளைவு திருகிக் கொக்கி 

வளையமாகிறது . இதனால் , 
ஊற்றுப்பைப் (சிரவம் ) பாகம் இடப்பாகம் நோக்கியும் ( கரு 
உணவை நோக்கியும் ) திரும்புகிறது . மூலப் பெருநாடி ( trunsus 
arteriosus ) வலப்பக்கம் நோக்கியும் பின்பு முதுகு வால்பக்கம் 
( candal ) கருவுணவை விட்டுத் திரும்பி ஊற்றுப்பைக் ( சிரவம் ) 
குக் குறுக்காக அமைகிறது . ஏற்றறைப்பாகம் ( ver tricle ) பின் 
நோக்கி வால்முனைப் பாகமாகத் திரும்புகிறது . இவ்வாறாக 
ஊற்றுப்பை ஏற்றுப்பைகளின் தலை - வால் ஒழுங்கு எதிர்மறையாகி 
மாறுகிறது . அதாவது பின்னே இருந்த ஊற்றறை இதயத்தின் 
தலைப்பாகத்துக்கு வந்து விடுகிறது . 


இப்போது ஊற்றறைக்கும் ஏற்றறைக்கும் இடையில் ஒரு 
ஒடுக்கம் தோன்றுகிறது . இது , அவற்றை இரு பக்கங்களாகப் 
பிரித்து விடுகிறது . 


பறவை இதய உள் மாறுதல்கள் 
( Internal changes in Heart of chick ) 


நான்காவது நாளில் ஊற்றறை இடது ஊற்றறையாகவும் 
வலது ஊற்றறையாகவும் இரண்டாகப் பிரிகிறது . அதே சமயத் 
தில் ஏற்றறையில் ஒரு நீளவச வரிப்பள்ளம் ( groove ) தோன்று 
கிறது . இது ஏற்றுப்பையின் நடுப்பள்ளம் ( interventricular 
groove ) எனப்படும் . இப்பள்ள மே ஏற்றறை வலது ஏற்றறை இடது 
ஏற்றறை என்று இரு அறைகளாய் பிரிவதற்கு அறிகுறி. வெளி 
மாறுதல் ஏற்படும்போது இதயம் கருவின் பின் பாகத்துக்கு வந்து 
விடுகிறது . முன்னர் பின் மூளையின் பக்கத்திலிருந்த இதயம் 
நான்காவது நாளன்று முன் இணையங்களாக அரும்பு மட்டத்திற்கு 
( anterisi appinday bud ) வந்து விடுகிறது . இதய உள்ளுறை 
( endo cardi ) இன்னும் ஓர் உயிரணு அடுக்காகவே (single cell 
layer ) இருக்கிறது . மேல் தசையடுக்கு ( epimyocardium ) வெளி 
இதயட் பாகமாக (epicardium ) உள் இதய தசைப்பாகமாகவும் 
( myocardium ) மாறுபடுகிறது . இதயத்தசைப்பாகம் 
துள்ளது . 

அதன் நீண்ட உயிரணுக்கள் இதய அறையையே 
நோக்கி நீட்டிக் கொண்டுள்ளன . இவையே பின்னால் இதய 
( trabeculac carni ) என்ற நுண் தசை வரைகளாக இதய அறை 
களுக்குள் காணப்படுகின்றன . 

வெளிப்பாகத்தின் 
உயிரணுக்கள் தட்டையாகி மேலணியிழையமகி இதயத்தின் 


தடித் 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


145 


இணைக்குந் தசையுறை அல்லது இதய மேலுறை (epi cardium ) 
ஆகின்றன . ஊற்ற - ஏற்றறைக் கால்வாய் (atrio - veutricular 
canal) ஏற்றறை மூலப் பெருநாடி வில்வளை வுடன் ( truncus 
arteriosus ) தொடர்பு கொள்ளும் இடத்தில் இதய உள்ளுறைக்கும் 
( endo cardium ) இதயத் தசைக்கும் ( myo cardium ) இடையில் 
போகும் துளைப்பக்கத்திலும் பரவலாக உள்ள உயிரணுத்திரள்கள் 
நடுவடுக்குப் பொருள் போல உள . ( mesenchyme ) இவ்வுயிர 
ணுக்கள் மேற்சொல்லப்பட்ட இதயப் பாகை ( cardiac jelly ) 
அடித்தளமாகக் கொண்டு இதயத்தின் ஈரடுக்குகளுக்கு இடையில் 
உள்ள இடைவெளியில் இடம் பெயர்ந்து சென்ற இதய உள்ளுறை 
மெத்தை போன்ற இழையம் ( endocardial cushion tissue) 
ஆகிறது . நெகிழும் ( plastic ) இப்பொருள் ஊற்றறை - ஏற்றறைக் 
கால்வாயை இருபாகமாகப் பிளப்பதிலும் இதய கவாடங்கள் 
உருவாக்குவதிலும் பங்கு 

கொள்கின்றன . 

நான்காவது நாள் 
முடிவில் ஊற்றறை தடுப்புச் சுவர் (interatrial septum ) 
தோன்றுகிறது . ஏற்றறையின் உட்பாகத்தில் உள்ள ஏற்றறை 
இடைப்பள்ளத்துக்கு ( inter ventricular groove ) எதிரில் வளரும் 
தசை ( trabeculae ) ஏராளமாக இருக்கின்றன ; ஏற்றறைக்குள் 
நீட்டிக் கொண்டு இருக்கின்றன . இவை பின்பு தடுப்புச் சுவரா 
கின்றன . இத்தடுப்புச் சுவர் ஏற்றறையின் உச்சி மேல் பாகத் 
திலிருந்து ஊற்றறை - ஏற்றறைக் கால்வாயை நோக்கி வளர்கிறது . 
இறுதியில் ஊற்றறை இடை தடுப்புச் சுவரும் (interatrial ) 
ஏற்றறை இடை தடுப்புச் சுவரும் முற்றிலும் வளரவே ஊற்ற 
றையும் ஏற்றறையும் பின்னால் உண்டாகும் ஊற்றறை - ஏற்றறைக் 
கால்வாயிலுண்டாகும் தடுப்புச் சுவருடன் ஒன்று சேர இதயம் 
வலப்பாகம் , இடப்பாகமாகப் பிரிக்கப்படுகின்றது . இதே 
சமயத்தில் மூலப் பெருநாடி ( truncus arterio sus ) நுரையீரற் 
கால்வாய் ( pulmonary) . பெருநாடிக் ( aorta ) கால்வாய் என்ற இரு 
குழாய்களாகப் பிரிக்கப்படுகின்றது . இவை முறையே வலது 

கொள் 
ஏற்றறையுடனும் இடது ஏற்றறையுடனும் தொடர்பு 
கின்றன . 

இம் மாறுதல் முற்றுப் பெற்றவுடன் நுரையீரலுக்கும் 
உடலின் பற்பலத் தொகுதிகளுக்கும் தனித்தனியாகக் குருதியை 
அனுப்பத் தயாராகின்றது . 


கரு நீர்ப்பையுடையிகளில் ( amniotes) கருப்புறச் சவ்வுகள் 
உண்டு . ஆகையால் , இவற்றில் கரு-உள் குருதியோட்டம் ( intra 
embryonic circulation) கருவெளிக் குருதியோட்டம் ( extra emb 
ryonic circulation ) என இருவிதக் குருதிச் சுற்றோட்டங்கள் 
உண்டு . 


மு . க .-- 10 


148 ) 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இதயக்குழாய் உண்டானவுடன் கரு உடலினுள் குருதிக் 
குழாய்கள் உண்டாகின்றன . 

பிற்காலக் குறுதிக்குழாய்கள் 
உண்டாகும் பாதையில் நடுவடுக்கு உயிரணுக்கள் திரண்டு 
அவை குழாய்களாக மாறுகின்றன . பின் நிலைமைகளில் குருதிக் 
குழாய்கள் உயிரணுத் திரள்களிலிருந்தும் பிற குழாய்களிலிருந்தும் 
அரும்பு போன்ற புற வளர்ச்சிகளிலிருந்தும் ( budding ) குழாய்கள் 
தோன்றுகின்றன . இதயத்தோடு இணையுங்குழாய்கள் முதலாவது 
தோன்றுகின்றன . அவற்றில் வயிற்றுப்பக்கப் பெருநாடி ( ventral 
aorta ) உணவுக்குழலுக்குக் கீழ் உண்டாகிறது . அதிலிருந்து 
சோடிகளாக வயிற்றுப்பக்கப் பெருநாடிக்கிளைகள் ( aortic roots) 
தோன்றுகின்றன . இக்கிளைகள் உணவுக்குழலைச் சுற்றி அதன் 
மேல் பக்கத்துக்குச் சென்று அங்குப் பெருநாடிகளாகின்றன . 
வயிற்றுப்பக்கப் பெருநாடியையும் முதுகுப்பக்கப் பெருநாடியையும் 
இணைக்கும் நுண்குழாய்கள் பெருநாடிவில் வளைவுகள் ( aortic 
arches ) எனப்படும் . 


பின்பு முக்கிய வடிகுழாய்கள் ; உடற் பின் பாக வடிகுழாய் 
கள் ( posterior cardiac veins) முன் முக்கிய வடிகுழாய்கள் (anterior 
cardinals ) தோன்றுகின்றன . இவை முறையே வால் முனையி 
லிருந்தும் தலை முனையிலிருந்தும் குருதியைக் கொண்டு வரு 
கின்றன . இவை ஒன்று சேர்ந்து பொது முக்கிய வடிகுழாய்கள் 
(common cardinal vein) அல்லது குவியர் கால்வாய் (ductus 
cuveri ) ஆகி , குருதியை இதயத்துக்குள் ஊற்றுகின்றன . 


கரு- வெளிக்குருதியோட்டம் : 

இதில் சம்பந்தப்பட்ட குருதிக்குழாய்கள் கருப்புறச் 
சவ்வுகளில் உள்ள கடை மூடிவுகளாகும் . ஏராளமான நுண் 
குருதிக்குழாய்ப் பின்னல்களில் ( plexuses ) தொடங்கி இதயத் 
திற்குச் சென்று அதில் குருதியை ஊற்றுகின்றன . குருதி நுண் 
குழாய்கள் குருதித் தீவுகளில் தொடங்குகின்றன . இக்குருதித் 
தீவுகள் , ஒழுங்கில்லாது இங்குமங்குமாகச் சிதறியிருக்கும் . 
வடுக்குக் குடற்சுவர் நடுவடுக்காகவும் (splanchnic mesoderm ) 
உடற்சுவர் நடுவடுக்காகவும் ( somatic mesoderm ) பிரிந்தபின்னர் 
குடற்சுவர் நடுவடுக்கில் தோன்றுகின்றன . 


3-5 ஆக்கக் கூறுகளுள்ள கருவில் இக்குருதித் தீவுகளில் 
பாய்மம் உள்ள இடங்கள் உண்டாகி விரிவதால் , ஒவ்வொரு 
தீவிலும் புற எல்லை உயிரணுக்கள் தட்டையாகி மத்திப்பாகத்தி 
லுள்ள உயிரணுக்களை விட்டு அகன்று விடுகின்றன . ஆனால், 
ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு 

உயிரணுக்களைச் 


மைய 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


147 


சூழ்ந்து குருதி 

நுண்குழாயின் உள்ளுறை ( endothelium ) 
ஆகின்றன . இக்குழாய்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு 
பின்னல் ( plexuses ) ஆகின்றன . மைய உயிரணுக்கள் வொன்றும் 
தனியே பிரிந்து செந்நிறப்பொருளை ( haemglobin) அடைந்து 
குருதியணுக்கள் ( blood corpusceles ) ஆகின்றன . 


கருவெளிச் சுற்றோட்டம் இருவகைப்படும் : 

1 . கருவுணவுப்பைச் சுற்றோட்டம் ( yolk sac circulation ) 
குருதித் தீவுகளில் வலைப்பின்னலில் உண்டான கருவுணவுப்பை 
உந்தி குடல் தாங்கி வடிகுழாய்கள் ( ombhalome senteric veins) 
குருதியை இதயத்துக்குக் கொண்டுபோய்ச் சேர்க்கின்றன . 33-38 
மணி நேரக்கருவில் , 

கருவுணவுப்பை வடிகுழாய்கள் நல்ல 
வளர்ச்சியடைந்து பெருநாடியிலிருந்து கருவுணவுப்பைக்குக் 
குருதியை எடுத்துச் செல்கின்றன . 


கரு சுவாசக் கழிவுறுப்புக் குருதியோட்டம் ( allantoic circulation ) : 

சுவாசக் கழிவுறுப்புப் பாய்குழாய்கள் (allantoic arteries ) ஆக் 
கக்கூற்றுக் குழாய்களிலிருந்து ( segmental arteries ) தோன்று 

சுவாசக் கழிவுறுப்பு வடிகுழாய்களும் உண்டு . 


கின்றன . 


பாலூட்டி இதய மலர்ச்சி 


களாலான 


பாலூட்டியின் இதய வளர்ச்சி தொடக்க நிலையில் பறவை 
யின் இதய வளர்ச்சியை ஒத்துள்ளது . பறவையிலே , உயிரணுக் 

இரு மூலாதாரங்களிலிருந்து (pimordia ) இதயம் 
உண்டாகின்றது . தொடக்கத்தில் இவ்விரு மூலாதாரங்கள் 
பிரிக்கப்பட்டிருக்கின்றன . பிற்பாடு இரண்டும் நடுக்கோட்டில் 
சந்தித்து ஒன்றோடொன்று சேர்ந்து குழாய்போலுள்ள 
இதயத்தை உண்டுபண்ணுகின்றன வென்று நாம் பார்த்தோம் . 
பன்றியின் 5 ஆக்கக்கூறு நிலையில் ( 5 somite stage ) இரண்டு 
இதய மூலாதாரங்களுக்கிடையில் அதிக இடைவெளியுண்டு , 
ஆனால் , கருவின் பக்க ஓரங்கள் கீழ்நோக்கி மடிவதால் கரு உடம் 
பின் பக்கச்சுவர்கள் ( lateral walls ) ஒன்றையொன்று நெருங்கி 
வந்து சந்திக்கின்றன . ஆகையால் , முன்பு கருவுணவுடன் 
தொடர்பு கொண்டிருந்த முன்குடலுக்கு வயிற்றுப்பக்க , அடித் 
தளமும் ifloor ) உண்டாகிறது . கருவுடம்பு பக்கச்சுவர்கள் 
சந்திக்கும்போது இதய இருபாதிகளும் நடுக்கோட்டில் சந்தித்துக் 
கலந்திணைந்து கொள்கின்றன . 


148 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இவ்வாறுண்டான இதயம் ஈருறைகளைக் கொண்டது . இதய 
உள் உறையாகும் . (endo cardium ) அடுத்த மேல் தசை - வெளி 
யடுக்கு வெளியுறை ( epimyo cardium ) எனப்படும் ; பறவையில் 
நிகழ்வதுபோல் , பாலூட்டியிலும் இரண்டாவது அடுக்கு இதயத் 
தின் தசைப்பாகமாகவும் (myo cardium ) 2. வெளியுறையாக 
வும் ( epicardium ) மாறுகிறது . 


முதலாவது பரவலாக இருந்த நடுவடுக்குப் பொருளின் 
( mesenchyme ) உயிரணுக்கள் இருகயிறுகள் போல் , கருவின் 
உணவுக்குழலுக்கு இரு பக்கங்களிலும் , உள்ளடுக்குக்கும் நடு 
வடுக்குக்கும் இடையில் இருக்கின்றன . பிற்பாடு இக்கயிறு போன்ற 
பாகங்களில் உள்துளை உண்டாகிறது . இப்போது அவை இதய 
உறை குழாய்கள் ( endocardial tubes) என்றழைக்கப்படுகின்றன . 


இதய உள்ளுறைக் குழாய்கள் இதய மண்டலத்துக்கு அப் 
பாலும் , கிளைகளுடைய கயிறுகளாகப் பரவியுள்ளன . இவை 
பிற்காலத்தில் தலைப்பாகத்தில் குருதியை இதயத்தினின்று 
வெளியே கொண்டு செல்லும் குழாய்களாக ( efferent -vessels ) 
ஆகின்றன ; ஆனால் , வால் முனையிலிருக்கும் கயிறு போன்ற 
இதய உள்ளுறைப்பாகம் , இதயத்துக்குக் குருதி கொண்டு வரும் 
குழாய்களாக ( afferent vessels ) மாறுகின்றது . 


இதற்கிடையில் பிற்கால இதய உள்ளுறைப்பக்கமுள்ள குடற் 
சுவர் நடுவடுக்கு ( splanchnic mesoderm ) தடித்து , 

இதய 
மேலுறை - தசை அடுக்காகின்றது . இம்மாறுதல்கள் நிகழும்போது 
கருவின் உடம்பு மடிதல் நடைபெற்றதனால் திறந்திருந்த முன் குடல் 
இதய மட்டத்தில் மூடுகிறது . இதன் பயனாக இரு பிற்கால இதய 
உள்ளுறைகள் நடுக்கோட்டை நெருங்கி இரு குழாய்களும் நடுக் 
கோட்டில் ஒன்று சேர்ந்து ஒரே குழாய் ஆகின்றன . அஃதே 
போல் இதய வெளியுறை - தசையடுக்கு (epimyocardial layer) 
எதிர் திசையிலிருந்து வந்து நடுக்கோட்டில் கலந்திணைகின்றன . 
இதனால் இதய உள் உறை அடுத்துள்ள ஒன்றோடொன்று சேர்நீ 
திணைந்து இதயத்தின் வெளியுறையை உண்டாக்குகின்றன . 
இவ்வண்ணம் முன்னர் இடது வலது உடற்குழிகள் ( coelomic 
chambers ) கூடி ஒன்றுபட்டு ஒரு மைய இதய அறையை 
(pericardin :: l cavity) உண்டாக்குகின்றன . முதுகுப்பக்கா வலது 
இடது பக்க இதய வெளியுறை- தசை அடுக்குகள் ( epimyocardial 
layers ) நெருங்கி வந்து ஒன்றையொன்று தொடுகின்றன . ஆனால் , 
அவை அங்கு ஒன்றோடொன்று ஒன்று சேர்வதில்லை ; அவை இரு 
அடுக்குகளாக கொஞ்ச நாள் நிலைக்கின்றன . இது முதுகுப்பக்க 
இதயந்தாங்கி எனப்படும் (dorsal mesocardium ) இவ்வாறாக 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


149 


நேரான இரட்டைக்குழாயாக உள்ள இதயம் உடற்குழியின் முன் 
பாகத்தில் இதயத்தாங்கிகளால் பிணிக்கப்பட்டிருக்கிறது . 

இரத்தக்குழாய்கள் இதயம் இருக்கும் இடத்திற்கு அப்பாலும் 
பரவியிருக்கும் . தலை முனையின் இதய உள்ளுறைத் தொடர்ச்சி 
இதயத்திலிருந்து வெளிச்செல்லும் கிளைகளை அல்லது பெருநாடி 
களை உருவாக்குகின்றன . இவை இதயத்தினின்று குருதியை 
வெளியே எடுத்துச் செல்வன . நூல்போலும் முடிச்சுகள் போலும் 
உள்ள நடுவடுக்குயிரணுக்கள் , குறிப்பிட்ட குருதிக்குழாய் 
செல்லும் பாதையில் திரண்டு உள்ளே துளை உண்டாக்கப்பெற்று , 
தட்டையான ஓரடுக்குயிரணுக்களாலான குருதிக் குழாய்கள் 
ஆகின்றன . பெரிய குருதிக்குழாய்கள் செல்லு மிடத்தில் மெல்லிய 
உள்ளுறையுள்ள நுண்குழாய்களாலான வலைப்பின்னலுண்டு . இந் 
நுண் குழாய்கள் பெரிதாகிப் பெடுங்குழாய்கள் ஆகின்றன . பிற்பாடு 
இக்குழாம் களைச் சுற்றிலும் இணைக்குந்தசைகள் சூழ்ந்து உறுதிப் 
படுத்துகின்றன . இவ்வாறு இதயத்திலிருந்து தலை முனை நோக்கிச் 
செல்லும் வயிற்றுப்பக்கப் பெருநாடிகள் ( ventral aortas ) உண்டா 
கின்றன . 

இவை முன் உணவுக்குழல் பக்கவசமாக , முதுகுப் 
பக்கமாக வளைந்து பெருநாடி வளைவுகளாகி (aortlc arches) 
இறுதியில் வால்முனை நோக்கித் திரும்பி கருவில் முழு நீளத்திற்கும் 
முதுகுப்பக்கப் பெருநாடியாகச் செல்கிறது . 


முதலாவது ஒரே ஒரு சோடிப் பெருநாடி வளைவுகள் மாத்திரம் , 
முதல் செவுள் வளை வில் தாடை ( mandibular arch ) வகள வில் 
"உண்டு. பின்பு ஐந்து வளைவுகள் கூடுதலாகத்தோன்றி முதுகுப் 
பக்கப் நெரு நாடியையும் வயிற்றுப்பக்கப் பெருநாடியையும் 
இணைக்கின்றன . இவ்வைந்து வளைவுகளில் , ஒவ்வொன்றும் ஒரு 
செவுள் வளைவில் இருக்கின்றது . இரண்டொரு வளைவில் குருதி 
முகுதுப் பக்கப் பெருநாடிக்குச் செல்கிறது . முதுகுப்பக்கப் பெரு 
நாடி எல்லாப் பாகங்களுக்கும் குருதியைப் பகிர்ந்தனுப்பு கிறது . 


இதயத்திற்குக் குருதியைக் கொண்டுவரும் குழாய்கள் முக்கிய 
வடிகுழாய்கள் ( cardinal veins ) எனப்படும் . இவை பெருநாடியை 
விடச்சற்றுக் காலங்கடந்து தோன்றுகின்றன . இவை இரு சோடி 
களாகும் : ( 1 ) முன் முக்கிய வடிகுழாய்கள் ( anterior cardinal 
veins ) இவை தலைப்ப கக்குருதியைக் கொண்டு வருகின்றன . 
( 2 ) வால் முனையிலிருந்து குருதியைக் கொண்டு வருவன . பின் 
முக்கிய வடிகுழாய்கள் ( posterior cardinal veins ) என்றழைக்கப் 
படுகின்றன . முன் , பின் முக்கிய வடிகுழாய்கள் இணைந்து , மிகக் 
குறுகிய பொது வடிகுழாய்கள் ( common cardinals ) அல்லது 
குவியர் கால்வாய் ( ductus cuvien ) ஆகின்றன . இப்போது வடி 


150 


முதுகெலும்பிகளது கருவியல் 


குழாய் நாளக்குடாவிலுள்ள உந்தி - குடல் தாங்கி வடிகுழாயுடன் 
( omphalomesenteric vein) ஒன்று சேர்கிறது . நாளக்குடாய் 
ஊற்றறையுடன் தொடர்பு கொண்டுள்ளது . நாளக்குடாவின் 
உள் நுழையும் துளையில் இரு மெல்லிய இதழ் போன்ற நுண் 
கதவுகள் உண்டு . இவை வடிகுழாய்க் கதவுகள் ( valvulae 
venosae) எனப்படும் கரு உணவுப் பைக்கு , பெருநாடியிலிருந்து 
செல்லும் பாய்குழாய் ( omphalomesenteric artery ) எனப்படும் . 
கருசுவாசக் கருவி ( allantois ) செல்லும் பாய்குழாய் கரு சுவாசக் 
கழிவு உறுப்புப் பாய்குழாய் allantoic artery ) என்றும் குறிப்பாக , 
பாலூட்டிகளில் தொப்புள் பாய்குழாய் ( omphalomesenteric 
artery) என்றும் அழைக்கப்படுகிறது . கரு உணவுப்பை நடுக் 
குடல் வடிகுழாய் கரு உணவுப்பையின் உள் ( அ ) குடற்சுவர் 
நடுவடுக்கிலுள்ள பின்னல் (plexus ) நுண் குழாயிலிருந்து தொடங்கு 
கின்றது . இந் நுண் குழாய்கள் நடுவடுக்கு உயிரணுக்களாலான 
இழைகளிலிருந்து (cords) தோன்றுகின்றன . இவ்வுயிரணு 
இழைகள் குருதித் தீவுகளிலிருந்து ( blood islands) ஆரம்பிக் 
கின்றன . இக் குருதித் தீவுகளில் குருதிக் குழாய்களது உள்ளுறை 
உயிரணுக்களும் ( eridothelial cells ) குருதி அணுக்களும் ( corpu 
scles ) இருக்கின்றன . 


இதய உள் மாறுதல் 
( Internal Differentiation ) 


மூலாதாரக் குழாய் போன்ற நிலைமையிலிருந்து இதயம் 10 மி . 
மீட்டர் நிலைமையில் அடையும் புறத்தோற்ற மாறுதலுக்குக் காரண 
மாயிருப்பது , அது சீக்கிரமாய் நீள்வதும் பின்பு வளைவதுமே . இம் 
மாறுதலின் போது இதயத்தின் தலைமுனை அசை பெருநாடியின் 
தொடக்கக் கிளைகளோடு ( aortic roots ) இணைக்கப்பட்டுள்ளது . 
ஆனால் , வால் முனையில் இதயம் , உந்தி - குடல்தாங்கி வடிகுழா 
யோடு ( omphalomesenteric vien) இணைக்கப்பட்டிருக்கின்றது .. 
இவ்விரு முனைகளுக்கிடையில் உள்ள பாகமே ஒரு கொக்கிபோல் 
ஆகிறது . இவ்வளைவு வயிற்றுப்பக்கம் நோக்கியும் வால் முனை 
நோக்கியும் நிகழ்கிறது . இதயத்தை நோக்கி வரும் வடிகுழாய்கள் 
இதயத்தில் , மெல்லிய பக்கங்களையுடைய 

அறையுடன் 
இணைக்கப்பட்டுள்ளன . இந்த அறைக்கு நாளக்குடா ( sinus . 
venosus) என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது . நாளக்குடா , 
ஊற்றறைக்குக் ( atrium ) குருதியை அனுப்புகிறது . ஊற்றறைக்கும் 
நாளக்குடாவுக்கும் இடையில் கீறல் போன்ற நுண் துளை யுண்டு . 
இத் துளையின் நுண் இதழ்போன்ற கவாடத்திற்கு வடிகுழல் நுண் 
கதவு ( valvulae venosae ) என்று பெயர் . 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


151 


ஊற்றறை குறுக்குவசமாகப் பெரிதாகி , வலது ஊற்றறை , 
இடது ஊற்றறை என இரு ஊற்றறைகள் ஆகிறது ; ஆனால் , 
இவற்றுக்கு இடையில் உள்ள தடுக்கு முதல் ஊற்றறை இடைத் 
தடுக்கு (interatrial septum primum ) இன்னும் முழுவளர்ச்சி 
அடையவில்லை . ஆகையால் , ஊற்றையின் , கீழ்ப்பாகத்திலுள்ள 
பிறை போன்ற துளை வழியே இரு ஊற்றறறைகளும் ஒன்றோ 
டொன்று தொடர்பு கொண்டுள்ளன . இத் துளை ஊற்றறை இடை 
முதல் துளை ( interatrial foramen primum ) என்றழைக்கப்படுகிறது . 
ஊற்றறையை விட்டு வெளியேறி ஓர் ஒடுக்கமான பாகத்தின் 
வழியே ஏற்றறைக்குட் செல்கிறது . இவ்வொடுக்கப் பாகத்திற்கு 
ஊற்றறை ஏற்றறைக் கால்வாய் ( atrio -ventricular canal ) என்ற 
பெயர் தரப்பட்டுள்ளது . 5 மி.மீ. கருவில் இக்கால்வாயில் 
நடுவடுக்குப் பொருளாலான ( mesenchyme ) இரு திரட்சிகள் 
காணப்படுகின்றன . இவற்றை ஊற்றறை - ஏற்றறைக்கால்வாய் 
இதய உள்ளுறைத் திண்டுகள் ( endocardial cushion of atrio 
ventricular canal ) என்பார்கள் . இவற்றில் ஒன்று கால்வாயின் 
முதுகுப்பக்கமாகவும் இன்னொன்று வயிற்றுப்பக்கமாகவும் உள்ளன . 
இவை வளர்ந்து ஒன்று இன்னொன்றை அணுகி ஒன்று சேர்ந்து 
ஊற்றறை - ஏற்றறைக் கால்வாயை இரண்டாகப் பிரிக்கின்றன . 
ஏற்றறையும் இரண்டாகப் பிரிக்கப்படுவதற்குரிய அறிகுறிகள் 
காணப்படுகின்றன . ஏற்றறையின் வளைவின் உச்சியிலிருந்து 
நடுவரை போல ஏற்றறை இடைத்தடுக்கு (interventricular 
septum ) தோன்றி ஊற்றறை - ஏற்றறைக் கால்வாயை நோக்கி 
வளர்கிறது : இத்தடுக்கு முதலாவது ஒன்றையொன்று பின்னி 
யிருக்கும் இதய தசை இழைகள் போலுள்ளன . பின்பு ஒன்றாகச் 
சேர்ந்து ஒரு தடுக்கை யுண்டாக்குகின்றன . ஆனால் , இந்தத் தடுக் 
குக்கு மேலே , வளரும் வலது இடது ஏற்றறைகள் ஒன்றோடொன்று 
தொடர்பு கொண்டுள்ளன . இத்துளை ஏற்றறை இடைத்துளை 
( interventricular foramen ) என்றழைக்கப்படுகிறது . ஏற்றறை 
செய்யும் வேலைக்கேற்ப அதன் சுவர்கள் தடித்துள்ளன . ஒழுங் 
கின்றி அமைந்துள்ள கிளைக்கும் தசையிழையம் முக்கிய சுவரி 
லிருந்து ஏற்றறையுள் நீட்டிக் கொண்டுள்ளது . இத்தத் தசைப்புற 
வளர்ச்சி (trabeculae carnae ) முதிர் விலங்கின ஏற்றறையிற் 
காணப்படும் தசை வளர்ச்சியை யொக்கும் . ஏற்றறையிலிருந்து 
குருதி மூலப்பெருநாடிக்கு வயிற்றுப்பக்கப் பெருநாடி வழியே 
செல்கிறது . பெருநாடியில் தடித்த சுவர்களைத் தவிர மூலாதார 
இதயக்குழாயாகவே ஒருவித மாறுதலுமில்லாது இருக்கிறது . இக் 
குழாயின் விட்டம் குறுகியதாகவே யுள்ளது . அது பின்னால் நீள 

மாறுதலடையும் அறிகுறி ஒன்றும் காணோம் . 


வசமாக 


152 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இதயம் இதுவரை அடைந்துள்ள மாறுதல்களிலிருந்து அதன் 
மூலாதார அலுவலை மாற்றிக் கொண்டது எனச் சொல்ல முடியாது . 
இதயக் குழாய் வளைந்து குறிப்பிட்ட இடங்களில் வீக்கமும் 
( dilatation ) ஒடுக்கமும் ( constrictions ) உடையதாகக் காணப்படு 
கிறது . இதயத்தின் உள் மாறுதல்கள் அது இடது வலது பாதி 
யாகப் பிரியப்போவதை அறிவிக்கின்றன . ஆனால் , குருதி 
இதயத்தின் வால் முனையில் நாளக்குடாவுக்கு வந்து , பின்பு ஊற்ற 
றைக்கு வந்து , இறுதியில் ஏற்றறைக்குச் சென்று அங்கிருந்து 
மூலப் பெருநாடிக்குச் சென்று , இம்மூலப் பெருநாடியினின்று 
எவ்வாறு நேரான குழாயாக இருக்கும்போது ஒரே சிற்றாறுபோலக் 
குருதி சென்றதோ , அவ்வாறே இப்போதும் ஒரே நீரொழுக்காகச் 
செல்கிறது . மேற்கூறிய மாறுதல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் 
போது உயிரணுக்கள் குருதிக்குழாய்கள் உண்டாகும் பாதையிலே 
திரள் கின்றன . நூல்போல் வரிசையாயிருக்கும் உயிரணுத்திரள் 
களுள் உள் - துளை யுண்டாகவே அவை ஓரடுக்கு உள்ளுறை 
யணுக்களால் ( endothelial cells) அமைந்த சுவர்களையுடைய 
நுண் குழாய்களாகின்றன . பெரிய குருதிக் குழாய்கள் மயிரிழைக் 
குழாய்ப் பின்னல்களிலிருந்து தோன்றுகின்றன . முதுகுத் தண்டு 
டையிகளில் ( vertebrates ) இதயக்குருதி அநேக நுண்குழாய்கள் 
வழியே தொண்டைப் பாகத்தைச் சுற்றி ( gharynx ) முதுகுப்பாகப் 
பெருநாடிக்குச் செல்கின்றன என்று பார்த்தோம் . உணவுக் 
குழலின் முன்பாகத்தைச் சுற்றி முதுகுப் பாகத்திலுள்ள பெருநாடி 
குருதியைக் கொண்டு செல்லும் நுண் குழாய்களைப் பெருநாடிவில் 
வளைவுகள் ( aortic arches ) என்பார்கள் . முதல் வளைவு கீழ்த் 
தாடை வளைவுக்குள்ளும் (mandibular arch ) மற்றவை அதற்குத் 
தோன்றும் வரிசைக்கிரமத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக அமை 
கின்றன . கருவின் வளர்ச்சியின்போது குறிப்பிட்ட காலத்தில் 

வளைவுகளும் இருக்கமாட்டா . ஏனெனில் , முதற் 
பெருநாடி வளைவுகள் 6 -வது பெருநாடி வளைவு உண்டாவதற்குள் 
மறைந்து விடுகின்றன . பாலூட்டிகளது கருவில் முதல் மூன்று 
சோடி பெருநாடி வில் வளைவுகள் நன்றாக வளர்ந்தும் நாலாவது 
வளைவு அரும்பும் நிலையிலும் காணப்படுகின்றன . முதுகுப்பக்கப் 
பெருநாடியிலிருந்து : ( 1 ) கருவுணவுப் பைக்குச் செல்லும் உந்தி 
குடல்தாங்கிப் பாய்குழாயும் ( omphalomesenteric artery ) ( 2) கரு 
சுவாசக் கழிவுறுப்புப் ( allantoic ) பாய் குழாயும் தொப்புள் 
(umbilicalartery ) பாய் குழாயிலிருந்து பிரிந்து செல்கின்றன . இவை 
தவிரக் கழுத்துப்பாய் குழாய் ( carotid artery ) பெருநாடியிலிருந்து 
பிரிந்து செல்கின்றது . இவை தவிர உடம்பின் ஆக்கக்கூறுகள் 
இடை பாய்குழாய்களும் ( inter scqmental arteries) பெருநாடியிலி 
ருந்து பிரிகின்றன . 


ஆறு வில் 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதி மலர்ச்சி 


158 


வடிகுழாய்கள் : 

முன் முக்கிய வடிகுழாய்கள் ( anterior cardinals ) . இவை 
தலையில் உள்ள குருதியைக் கொண்டுவரச் சிறு குழாய்களாகத் 
தொடங்கி , சிறு குழாய்கள் ஒன்று சேருவதால் பெரிய குழாய் 
களாகி இதய மட்டத்தில் உடம்பின் வால் முனைப்பாகத்திலிருந்து 
பின் பெரும் முக்கிய குழாய்களுடன் ( posterior cardinal ) சேர்ந்து 
பொது வடிகுழாய்கள் ( common cardinals ) அல்லது குவியற் 
குழாய்கள் ஆகி ( ductus cuvieri ) நாளக்குடாவில் ( sinus venosus) 
போய் இரத்தத்தை ஊற்றுகின்றன . 
கீழ் முக்கிய வடி குழாய்கள் (Sub Cardinals ) : 

இவை 4-6 மி.மீ. கருவில் தெளிவாகத் தெரிவதில்லை . இவை 
நடு நிலைக் கழிவுறுப்புகளின் ( mesonephros ) வயிற்றுப்பக்கமாகச் 
சென்று பின் முக்கிய வடி குழாயுடன் சேர்கிறது . இது போகும் 
பாதையில் இதையும் பின் முக்கிய வடிகுழாயையும் இணைக்கும் 
சிறு குழாய்கள் உண்டு . வடிகுழாய் ( omphalomesenteric veins ) 
கருசுவாச - கழிவுறுப்பு வடிகுழாய் ( allantoic vein ) (அ ) தொப்புள் 
( umbil :cal vein) வடிகுழாயும் உண்டு . 


கேள்விகள் 


1. தவளை இதயத்தோற்றத்தைப் படம் வரைந்து விளக்குக . 


2 . தவளை இதயத் தோற்றத்திற்கும் பறவை இதயத் 

தோற்றதிற்குமுள்ள வேறுபாடுகள் யாவை ? 
8 . கருவுணவுப்பைச் சுற்றோட்டத்தைப் படம் வரைந்து 

விளக்குக . 
4. கருவுட் சுற்றோட்டத்தைப் ( Intraembryonic circulation) 

பற்றி எழுதுக . 


12. கழிவு -இனப்பெருக்க உறுப்புத் 

தொகுதி மலர்ச்சி 


வளர்ச் 


கழிவுறுப்புகளும் இனப்பெருக்க உறுப்புகளும் முழு 
சியுள்ள விலங்கின் மலர்ச்சியிலும் உடற் கூற்றமைப்பிலும் 
நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன . இவ்விரண்டு தொகுதி 
களுக்கிடையே பின்னிய செயல் விளைவும் ( inter action ) இடை 
யுறவும் இருக் கின்றமையால் இவ்விரண்டு தொகுதிகளையும் 
ஒன்றாகச் சேர்த்துக் கழிவு- இனப் பெருக்கத் தொகுதி ( urino- geni 
tal system ) என் றழைக்கிறார்கள் . முக்கியமாக வால் முனை 
அல்லது கழிவறையில் (cloaca ) கழிவுத் தொகுதியும் இனப் 
பெருக்கத் தொகுதியும் உணவு சீரணத் தொகுதியுடன் தொடர்பு 
கொள்கின்றன . 

கழிவு -இனப்பெருக்கத் தொகுதி மலர்ச்சியில் ( Development) 
பங்கு கொள்ளும் கரு உயிரணு மண்டலங்கள் ( Callular Areas ) 
பின்வருவன : 

1. நடுவடுக்கின் நடுப்பாகம் ( கழிவுறுப்புப் பகுதித் தட்டு ) 
( nephrotomic plate ) . 

2. கழிவுறுப்புத் தட்டின் கீழுள்ள பக்க உடற்குழி இழையம் 
( coelomic tissue ). 


3. சீரணத் தொகுதியின் வால் முனையின் உள்ளடுக் கின் 
உள்ளுறையும் அதைச் சூழும் நடுவடுக்கும் ( endoderm lining and 
mesodermat candalend ) . 


4. கழிவு - இனப்பெருக்கத் துளையின் பரப்பிலுள்ள வெளி 
யடுக்கு ( ectoderm ) . 


5. மூலா தாரப் பாலுயிரணுக்கள் (primordial germ cells ), 


கழிவு - இனப்பெருக்க உறுப்புத் தொகுதி மலர்ச்சி 


155 


கழிவுறுப்புத் தொகுதியில் பின் வரும் பகுதிகள் உள : 

1. கழிவகற்று அலகுகள் ( nephric units) அல்லது நுண் 
கழிவுக் குழாய்கள் ( nephrons ) நமது இரு சிறு நீர்ப் பிரித்திகள் 
ஒவ்வொன்றிலும் ஏறக்குறைய ஒரு மில்லியன் நுண் கழிவுக் - 
குழாய்கள் உண்டு . 


2. நுண் குழாய்களாலான 
( kidneys ). 


சிறு நீர்ப்பிரித்திகள் 


3. சேர்க்கும் குழாய்கள் (collecting tubules ) . 


4. கழி வறை ( cloaca ) . 


கழிவுறுப்புகள் இரு சிறப்புத் தன்மைகள் உடையன : 

1. பிற உறுப்புகளைப் போல் இல்லாமல் . சிறு நீர்ப் பிரித்திகள் 
தொடக்கத்திலிருந்தே வளரும் கருவிலுண்டாகும் கழிவுப் பொருள் 
களை அகற்றும் வேலையைச் செய்ய வேண்டும் . ஆகையால் , 
பிறப்புக்குப் பின் வாழ்க்கைக்கு மாத்திரம் ஏற்ற கழிவகற்று 
உறுப்புகளைத் தங்கு தடையின்றி அடைவதோடல்லாமல் , கரு , 
வாழ்க்கைக்கேற்ற அவசரமாக வளர்ச்சியடைந்த கழிவுறுப்பை 
மாற்றியமைத்து முதிர் பருவத்திற்குரிய கழிவுறுப்பாக வைத்துக் 
கொள்கிறது . இரண்டாவதாக இனப்பெருக்க உறுப்புகள் 
கழிவுறுப்புகளைப் படையெடுத்து அவற்றின் சில குழாய்களை ஆக்கி 
ரமத்துக் கொள்கின்றன . 


முதுகெலும்பிகளில் மூன்று வகையான கழிவுறுப்புகள் உண்டு ! 

( 1 ) முதற் கழிவுறுப்பு ( pronephros ) , ( 2 ) நடுக் கழிவுறுப்பு 
( mesonephros ), ( 3 ) கடைக் கழிவுறுப்பு ( metanephros ) . 


முதற் கழிவுறுப்பு ( pronephros ) கருமூல இயல்புடையது 
( primitive) . இது மிகக்கீழ்நிலை மீன்களில் மாத்திரம் காணப்படும் ; 
இது தலை முனைப்பக்கத்திலுள்ளது . ஆகையால் , இதைத் தலை 
முனைக் கழிவுறுப்பு ( Head kindey ) என அழைப்பதும் உண்டு. 
பரிணாமத்தில் உயர்தர மச்சங்களிலும் ஈருடகவாசிகளிலும் ( amphi 
bia ) முதல்-கழிவுறுப்புகள் சீர் குலைகின்றன . ஆகவே . அவற்றில் 
செயலாற்றும் கழிவுறுப்புகள் , நடுக்கழிவுறுப்புகள் . இவை புதி 
தாய்த் தோன்றிய முதற் கழிவுறுப்புகள் இருந்த இடத்திற்குச் 
சற்றுப் பின்னால் உள . பறவைகளிலும் பாலூட்டிகளிலும் மூன் 
றாவது புதிய கழிவுறுப்புகள் தோன்றுகின்றன . 


158 


முதுகெலும்பிகளது கருவியல் 


முதல் , ( pro- ) இடை ( meso- ) கடை ( metanepros ) கழிவுறுப் 
புகள் * கால-இட ( spatio -temporal) வரிசையில் தோன்று 
கின்றன . 

அதாவது காலவரிசையில் : முதல் கழிவுறுப்புகள் 
முதலாவதும் , இடைநிலை கழிவுறுப்புகள் . முதற்கழிவுறுப்புகள் 
தோன் றினபிறகு , சிறிது கலம் கழித்து இரண்டாம் நிலைக் கழி 
வுறுப்புகளும் , இரண்டாம் நிலைக் கழிவுறுப்புகள் தோன்றிய 
பிறகு இன்னுங் கொஞ்சம் காலம் கடந்த பின் மூன்றாம் நிலைக் 
கழிவுறுப்புகளும் தோன்றுகின்றன . இம்மூவகைக் கழிவுறுப்புகளும் 
தனித்தனி சிறப்புத் தன்மைகளுடையன . இடவரிசையில் , முதற் 
கழிவுறுப்புகளுக்குப் பின்னால் உள்ள இடத்தில் இடைக்கழி 
வுறுப்புகளும் இரண்டாவது கழிவுறுப்புகளும் பின்னால் உள்ள 
இடத்தில் கடைக் கழிவுறுப்புகளும் தோன்று கின்றன . 


ஆனால் , வட்ட வாய்களிலும் (cyclostomes ) கீழ்த் தர ஈருடக 
வாசிகளிலும் கழிவுறுப்புகள் தொடர்ச்சியாகத் தோன்றுகின்றன . 
அவற்றுக்கிடையே மண்டலச் சிறப்பு வேறுபாடும் (regional diffe 
ventation ) கிடையாது . 


முதல் நிலைக் கழிவுறுப்புகள் : 

படம் 45 , 48 பிறர் உதவியின்றித் தானாய் வாழ்க்கை 
நடத்தக்கூடிய வேற்றிளவுயிர் (larva ) நிலையுடைய எல்லா 
விலங்கினங்களிலும் இது உண்டு . இவ்விள வேற்றுயிர்கள் இம் 
முதல் நிலைக் கழி உறுப்புகள் காலகக் கழிவுகளை ( nitrogenous 
wastes ) நீக்குவதோடு அதிக அளவான நீரையும் உயிரியினின்று 
அகற்றும் அலுவலையும் உடையது . இது தானியங்கு வேற்றிள 
வுயிர் முழு எலும்பு மீன்கள் ( teleosis ) நுரையீரல் மீன்களிலும் 
(dipnoi) ஈருடகவாசிகளிலும் ( amphibia ) உண்டு . முதல் நிலைக் 
கழிவுறுப்புகள் தலைக்குப் பின் அதன் சமீபத்திலுண்டாவதால் 
அதைத் தலைக்கழிவுறுப்பு ( head kidney ) என்றும் அழைக் 
கிறார்கள் . 


இடைநிலைக் கழிவுறுப்புகள் தானாய் வசிக்கும் வேற்றிளவுயிர் 
களில் முதனிலைக் கழிவுறுப்புக்களுக்குப் பின் தோன்றுகின்றன . 
இரண்டாம் நிலைக்கழிவுறுப்பு முருந்து மீன்கள் ( cartilaginous 
fishes ) ஊர்வன ( Reptiles) பறப்பவைகள் , பாலூட்டி ( mammal ) 
முதலியவற்றின் கருவில் காணப்படுகிறது . இது செயலாற்றுந் 
திறன் , நஞ்சு அல்லது தாய் - சேய் இணைக்கும் இழையங் 
( placcnta ) -களில் , கருப்புற (extra cmbyyonic tissues ) இழையங் 
களுக்கும் தாயினது இழையங்களுக்குமுள்ள நெருங்கிய தொடர் 
பைச் சார்ந்தது . இவ்வாறு நெருங்கிய தொடர்பு இருக்குமானால் 


கழிவு - இனப்பெருக்க உறுப்புத் தொகுதி மலர்ச்சி 


157 


( எ . டு. ) ( எலி , மனிதன் ) நடு நிலைக் கழிவுறுப்பு நன்றாக மலர்ச்சி 
யடையாது . ஆகையால் , சரியாகத் தொண்டாற்ற முடியாது . 
ஆனால் , பன்றியில் கருப்புற இழையங்களுக்கும் , தாய் இணைப் 
பிழையத்துக்கும் தொடர்பு நெருங்கியதாக இல்லாதபடியால் நடு 
நிலைக் கழிவுறுப்புச் சீர்குலையாது பெரியதாயிருக்கின்றது . 


முதனிலைக் கழிவுறுப்புக்கும் ( PRONEPHROS ) இடை 
நிலக் கழிவுறுப்புக்கும் ( MESONE PHROS ) உள்ள 
உறவைக் காட்டும் படம் 

முதனிலைக்கழிவுறுப்பு 
--- முதனிலைத் 
நழிவுறுப்பும் 1. முதனிலைக் கழிவுறுப்பு நுண் 
குழாய குழாய்கள் ( PRONE PHRIC 

TUBULES ) 
2 நடுநிலக் கழிவுறுப்புக் 
குழாய்கள் ( MESONEPHRIC 

TUBULES) 
3. முதனிலேக் கழிவுறுப்புப் பெருங் 
குழாய்கள் ( PRIRARY NEPHRIC 

puT ) 
4 கழிவறை ( CLOACA ) 
4 

B 
இடைநிலைக் கழிவுறுப்பு 


| 


r . சீர்குலையும் முதனிலைக் கழிவுறுப்புக் 

குழாய்கள் 

PRONEPHRIC TUBULES 
2 

(DEGENERATING ) 
2. உள்நுணாயுள்ள நதிநிலைக் 

கழிவுறுப்புக் குழாய்கள் 
(ME SONEPHRIC TUBULES WITH 

NEPHROS TOMES) 
3. உள் துளையிலா நதிநிலைக் 

கழிவுறுப்பு நுண் தழாயகர் 
(MESONEPHRIC TUBULES 

WITHOUT NEPHROS TOMES ) 
4. நடு நிலைக்கழிவுறுப்புப் பெருங்குழாய் 

( MESONEPHRIC DUCT ) 
5. கழிவறை ( CLOACA ) 

படம் : 45 
கடைநிலைக் கழிவுறுப்பு ( metanephros ) : 

இவை கருநீர்ப்பையுடையிகள் ( amniotes ) , ஊர்வன , பறவை , 
பாலூட்டி முதலிய முதிர்ந்த விலங்குகளினது கழிவு றுப்பு . ஆனால் , 
மீன்கள் , ஈருடக வாசிகள் முதலியவற்றில் முதனிலைக் கழிவுறுப்பு 
கள் தவிர அதற்குப் பின் தோன்றும் பின் கழிவுறுப்புகள் ( opis 
thonephros) முதிர்ந்த விலங்கின் கழிவுறுப்பாகும் . 


5 . 


.158 


முதுகெலும்பிகளது கருவியல் 


முதனிலை ( PRO ) நடுநிலை ( MESO ) கழிவுறுப்பு நுண 
குழாயகளின் ( TUBULES ) குறுகரு வெட்டுத் தோற்றம் 


செயலாற்றும் முதனிலக் கழிவுறுப்பு நுண்குழல் 

( PRONE PHRIC TUBULE ) 


DHEERU 


1. நடுவடுக்கு ஆக்கக்கூறு ( somITE ) 
2 இடைப்பட்ட நடுவதிக்கு 

( INTERMEDIATE MESODERM ) 
3. முதனிலைக்கழிவுறுப்பு நுண்குழாய 

( PRONEPHRIC TUBULE ) 
4. முதனிலேக் கழிவுறுப்புக் கால்வாய 

( PRONEPHRIC DUCT ) 
5. உடல் உட்குழி ( COELom ) 
6. கழிவு றுப்பு நுண்குழாயின 

உட் குழித்துளை ( NEPHROS ronE ) 
7. முதனிலக் கழிவுறுப்பின் நுண் 

குருதிக்குழாய்த்திரட்சி ( GLOMus ) 
8. உணவுக்குழல் ( GUT ) 
9. பெருநாடி ( AORTA ) 


செயலாற்றும் இடைநிலைக் கழிவுறுப்பு நுண்குழல் 

(MESONEPHRIC TUBOLE 


B 


( . நவேடுக்கு ஆக்கக் கூறு ( 3OMITE ) 
2. தந்துகிக் கற்றை உறை 

IGLOMERULAR CAPSULE ) 
4. நடுநிலைக் கழிவுறுப்புக் கால்வாய் 

CME SONEPHRIC DUCT) 
4 ந 8 லேக்கழிவுறுப்பின் நுண்குழாய் 

( MESONEPHRIC TUBULE ) 
6. இடைநிலைக் கழிவுறுப்பு நுண்குழாய் 

உடற்கழித் துளை ( NEPHROSTOPE ) 
6. தந்துகிக் கற்றை ( GLOME RUNS) 
7. உணவுக்குழல் ( GUT ) 
a . முதுகப்பக்கப் பெருநாடி 

( DORSAL AORTA ) 


படம் : 46 


கழிவு - இனப்பெருக்க உறுப்புத் தொகுதி மலர்ச்சி 

159 
முதல் நிலைக் கழிவுறுப்புகள் ( pronephros ) : 

இவை நடுவடுக்கின் இடையடுக்குப்பாளத்தில் ( nephrotomic 
plate )) இதயம் இரைப்பை முதலிபன இருக்கும் மட்டத்தி 
லிருந்தே தோன்றுகின்றன . இந்த நடுவடுக்கின் இடைப்பாகம் 
அநேகக் கழிவுறுப்பு மூலப் பகுதிகளாகப் ( nephrotomes ) பிரி 
கின்றன . ஒவ்வொரு கழிவுறுப்பின் மூலப்பகுதியும் ( nephrotome 
நெஃப்ரோடோம் ) முதற் கழிவுறுப்புப் பரப்பில் மாறுபாடடையும் 
போது , கழிவுறுப்பு மூலப்பகுதிக்கும் ( nephrotome ) பக்கத்தினுள் 
தோல்தசைப் பகுதிக்கும் (d rno - myotome ) உள்ள தொடர்பு 
நீங்குகிறது . 

முதுகுப் பக்கக் (dorso-lateral ) குழாய் 
போன்ற புறவளர்ச்சி நெஃப்ரோடோ நிலிருந்து தோன்றி மலர்ச்சி 
யடையும் தோல் பக்கம் சென்று பிறகு பின்னோக்கி வளர்ந்து 
அடுத்த கழிவுறுப்பு மூலப் பகுதியில் உள்ள , நுண்குழாயுடன் 
ஒன்றுசேர்கிறது . இவை இரண்டும் சேர்ந்து உண்டான குழாய் 
பின்னோக்கி வளர்ந்து , அடுத்த நெஃப்ரோடோமிலுள்ள நுண் 
குழாயுடன் சேர்கிறது . இக்குழாய்கள் ஒன்றாகக் கூடும் பரப்பு 
வளர்ந்து பின் முனை நோக்கி வளர்ந்து அடுத்த நெஃப்ரோடோ 
மிலுள்ள நுண்குழாயோடு சேர்கிறது . இதன் விளைவாக , ஒவ் 
வொரு நுண்குழாயும் சேர்ந்து முதல் நிலைக் கழிவுறுப்புக் குழாயை 
- ( pronephric duel ) அல்லது ஆக்கக்கூற்றுக் குழாயை ( segmental 
duct ) உண்டாக்குகின்றன . 


சிறு 


இவ்வாறு ஒவ்வொரு முதல் நிலைக் கழிவுறுப்புப் பகுதி நுண் 
குழாய்கள் சேர்ந்து ஒரு முதல் நிலைக் கழிவுறுப்புக் குழாய் 
ஆதல் முருந்து மீன்களிலும் ஊர்வனவற்றிலும் பறவைகளிலும் 
பாலூட்டிகளிலும் நிகழ்கிறது . ஆனால் , ஈருடக வாசிகளிலும் 
முழு எலும்பு மீன்களிலும் ( teleosis) முதல் நிலைக் கழிவுறுப்புக் 
குழாய் மேற்சொன்ன கழிவுறுப்புத் தகட்டில் நீளப்பாங்கான பிளவு 
ஏற்படுவதால் உண்டாகிறது என்கிறார் ப்ஃவீல்டு ( Field ) என் 
பார் . 


தவனையின் முதனிலைக் கழிவுறுப்பு ( pronephros ) : 

பிற விலங்குகளில் உண்டாவது போலத் தவளையிலும் முத 
னிலைக் கழிவுறுப்பு , கழிவுறுப்பு மூலப்பகுதிகள் ( nephrotomes) 
நெஃப்ரோடோமிலிருந்து உண்டாகின்றது : நெஃப்ரோடோமிலும் 
கூறுபாட்டமைவு முறை ( segmentation ) உண்டு . ஆனால், கூறு 
பாட்டமைவு முறை சின்னாட்களுக்கே நீடிக்கின்றது . தவளையின் 
2-4 ஆக்கக் கூற்றிலுள்ள நெஃப்ரோடோம் மத்தியில் குழியுண் 
டாகிறது . இது கழிவுறுப்புக் குழி ( nephrocoel ) என்றழைக்கப் 
படுகிறது . இக்குழியே முதனிலைக் கழிவுறுப்பு ( pronephros ) 


160 


முதுகெலும்பிகளது கருவியல் 


அல்லது தலைப்பக்கக் கழிவுறுப்பு ( head kidney) என்றழைக்கப் 
படுகிறது . 


பறவையின் முதல் நிலைக்கழிவுறுப்பு ( Chick s Prosephros ) : 

பறவையின் ( கோழிக்குஞ்சு ) முதல் நிலைக் கழி உறுப்பு நுண் 
குழாய் ( pronephric tubule ) ஒரு திண்ணிய உயிரணு அரும்பில் 
( solid bud of cells ) தோன்றுகின்றது . அவை ஐந்து முதல் 16 
ஈறாக உள்ள ஆக்கக் கூறுகளில் உள்ளன . ஆயினும் எல்லாக் 
கழிவுறுப்புகளும் ஒரே சமயத்தில் உண்டாவதில்லை . அவை 
12-13 ஆக்கக் கூறு நிலை ( 12-13 somite stage) தோன்றத் 
தொடங்குகின்றன . அதாவது 36 மணி நேர அடைகாப்பிற்குப் 
பிறகு உண்டாகின்றன . அவை ஆக்கக்கூறு வரிசையாயும் 
( segmentally ) சோடியாயும் இருக்கின்றனவென்பது நமக்குத் 
தெரியும் . அவை இடையிட்ட நடுவடுக்கில் ( intermediate meso 
derm ) அல்லது கழிவுறுப்பு நடுவடுக்குப் பகுதியில் ( nephrotome ) 
உண்டாகின்றன . 


16-21 ஆக்கக் கூறு ( somite stage ) நிலையில் முதல் நிலைக் 
கழிவுறுப்புகள் நன்றாக வளர்ந்துள்ளன . 21 ஆக்கக் கூறு நிலையில் 
முதனிலைக் கழிவுறுப்புகள் 11-15 ஆக்கக் கூறுகள் உள்ள 
இடத்தில் காணப்படுகின்றன . 

பறவையின் ஒவ்வொரு முதனிலைக் கழிவுறுப்பு நுண் குழாய் 
( tubule ) உயிரணுக்களாலான உட்புழலற்ற ( solid ) அரும்புபோல் 
இடையிட்ட நடுவடுக்கில் இடையிட்ட நடுவடுக்கும் பக்க 
நடுவடுக்கும் ( lateral mesoderm ) சேரும் இடத்தில் தோன்று 
கின்றன . முதலாவது இம்மொட்டுப் போன்ற பாகங்கள் முதுகுப் 
பக்கம் நோக்கி வளர்கின்றன . பின்பு ஒவ்வொரு நுண் குழாயும் 
வால் நுனி நோக்கி முக்கிய பின் வடி குழாயுடன் ( vein) தொடர்பு 
கொண்டு வளர்கின்றது . 


கழிவுறுப்புவாய் நுண் மயிரிழைகளை யுடையது . உடற்குழி 
நீர் ( coelomic fluid ) இவ்விழைகளால் ஈர்க்கப்பட்டு மயிரிழை 
போன்ற இரத்தக் குழாய்ப் பின்னலுள்ள வரை ( oglmus ) 
பக்கத்திற் செல்லுங்கால் கழிவுப் பொருட்கள் குருதியிலிருந்து 
உறிஞ்சப்பட்டுக் கழி உறுப்புக் குழாய்களுக்குட் செலுத்தப் 
படுகின்றன . 


மனிதனுடைய முதனிலைக் கழிவுறுப்புகள் மற்ற விலங்கு 
களிலே உண்டாவது போல் உண்டாகின்றன . கழிவு றுப்புகளது 
ஒவ்வொரு நுண் கழிவுறுப்புக் குழாயும் சேர்வதால் உண்டான 


கழிவு- இனப்பெருக்க உறுப்புத் தொகுதி மலர்ச்சி 


161 


கின்றன . 


முதனிலைக் கழிவுறுப்புப் பெருங் குழாய் உண்டாகின்றது . மனிதனின் 
முதனிலைக் கழிவுறுப்புகள் பிற கருநீர்ப்பையுடையிகளில் 
( amniotes ) இருப்பதைப் போல் நல்ல வளர்ச்சியுடையதாயிருக் 

ஏழு கழிவு நுண்குழாய்கள் 7 முதல் 14 ஆக்கக் 
கூறுகள் (somites ) நிலையில் உண்டாகின்றன . அவை 9 ஆக்கக் 
கூறு ( somites ) நிலையில் தோன்ற ஆரம்பித்து 23 ஆக்கக் கூறு 
நிலையில் எல்லா கழிவு நுண் குழாய்களும் உண்டாகிவிடு 
கின்றன . பூமி நீளக் கருவில் முதனிலைக் கழிவுறுப்புப் பெருங்குழாய் 
கருவின் கழிவறை வரைக்கும் சென்று விடுகின்றது . இம் முதனிலை 
நுண் கழிவுறுப்புக் குழாய்கள் 5 மி. மீ . நீளக் கருவில் எல்லாம் சீt 
குலைகின்றன . ஆனால் , முதனிலைப் பெருங்குழாய்கள் நீடிக்கின்றன . 


இடைநிலைக் கழிவுறுப்பு ( Mesorephros) அல்லது ( Walfilan Body) 

உல்ஃபியன்திரள் : 

இடைநிலைக் கழிவுறுப்புகள் மலர்ச்சி . இவை நடுவடுக்கின் 
இடையடுக்குப் பாளத்தில் ( nephrotomic plate ) முதனிலைக் 
கழிவுறுப்புகள் தோன்றிய பாகத்திற்குப் பின்னால் உள்ள இடத்தில் 
தோன்றுகின்றன . ஆனால் , இவற்றுக்கும் முதனிலைக் கழிவுறுப்புக்கும் 
சிற்சில வேறுபாடுகள் உள : 


1. முதனிலைக் கழிவுறுப்புகள் கூறு வரிசைக்கிரமமாக அமைந் 
துள்ளன . அதாவது ஒவ்வோர் ஆக்கக் கூற்றிலும் ஒரு சோடி 
முதனிலைக் கழிவுறுப்புக் குழாய்கள் உண்டு . ஆனால் , இடை நிலைக் 
கழிவுறுப்புகளில் இந்த ஒழுங்கமைவு கிடையாது . 

2. இடைநிலைக் கழிவுறுப்பு நுண் குழாய்கள் முந்தியே உள்ள 
முதனிலைக் கழிவுறுப்புக் குழாயுடன் சேர்ந்து அதை ஆக்கிரமித்துக் 
கொள்கின்றன . 

3. முன்னுனி - பின்னுனி பரவெல்லை அதிகம்-அதாவது இவை 
முதனிடைக் கழிவுறுப்புகளைவிட அதிக ஆக்கக் கூறுகளில் காணப் 
படுகின்றன . 

பல நுண் குழாய்கள் : கழிவுப் பொருளைச் சேகரிக்கும் 
நுண் குழாய்கள் ( collecting tubules ) முதனிலைக் கழிவிறுப்புகளில் 
கிடையா . அவை இடைநிலைக் குழாய்களில் புதிதாகப் புகுத்தப் 
பட்டுள்ளன . 


5. இறுதியாகச் செயலாற்றும் முதனிலைக் கழிவுறுப்புகள் 
தற்சார் புள்ள வேற்றிள . விலங்குகளில் மாத்திரம் உண்டு. 
ஆனால் , இடைக் கழிவுறுப்புகள் (பாலூட்டிகள் தவிர ) எல்லா 
முதுகெலும்பிகளிலும் உண்டு. 

மு.க. - 11 


182 


முதுகெலும்பிகளது கருவியல் 


தவளையின் நடு நிலைக் கழிவுறுப்புகள் ( Mesonephros ) 

தவளையின் 10 மி. மீ . நிலைமையில் இவை தோன்றுகின்றன . 
தொடக்கத்திலுண்டாகும் நடு நிலைக் கழிவுறுப்புகள் , கருவின் 
முதனிலைக் கழிவுறுப்புப்போல் ஆக்கக்கூறு வரிசைக்கிரமாய் 
உள்ளன (segmental ). நடு நிலைக் கழிவுறுப்புகளுக்கும் முதனிலைக் 
கழிவுறுப்புகளுக்கும் இடையிலுள்ள பாகத்தில் கழிவு நுண் 
குழாய்கள் தோன்றுவதில்லை . கழிவு நுண் குழாய்கள் இடை 
யிட்ட பாகத்தில் ( nephrotomic plate) நடுவடுக்கில் உயிரணுக்கள் 
செறிதலால் உண்டாகின்றன . இந் நுண் குழாய்கள் இடைநிலைக் 
கழிவுறுப்புக் குழாயுடன் தொடர்பு கொள்ளுகின்றன . இடைநிலைக் 
கழிவுறுப்பு மலர்ச்சியடையும்போது அதிக நுண் குழாய்கள் 
பெருகுகின்றன . ஒரே ஆக்கக் கூற்றிலே அநேக நுண் குழாய்கள் 
உண்டாகலாம் . இதன் பயனாக நுண் குழாய்களின் கூறுபாட் 
டமைவு முறை (segmentation ) முக்கிய வால் முனையில் ஒழிகிறது . 
சேர்க்குங் குழாய்கள் ( collecting tubles ) இடைநிலைக் கழிவுறுப்புக் 
குழாயின் புற வளர்ச்சிகளாகத் தோன்றுகிறது . இக் குழாய்களில் 
கழிவு நுண் குழாய்கள் கழிவுப் பொருளைக் கொட்டுகின்றன . 
உயர் தர விலங்குகளின் கடை நிலைக் கழிவுறுப்புக்குச் சமமான 
பாகம் (metanephricpart) தவளையிலும் உண்டு . இது இடை 
நிலைக் கழிவுறுப்புடன் ஒன்று சேர்ந்து விடுகிறது . 


பறவை ( கோழிக்குஞ்சு ) நடு நிலைக் கழிவுறுப்புகள் : 

இவை இடை . நடுவடுக்களில் 19-30 ஆக்கக் கூறுகளில் 
தோன்றுகின்றன . இந்த இடையடுக்கு முதனிலைக் கழிவுறுப் 
--புக்குப் பின் பாகத்தி உயிரணுக்கள் திரளாய்ப் பெருகுகிறபடியால் 
பெரிதாகின்றது . முந்திய கழிவுறுப்புத் தட்டு ( nephrotomic plate ) 
கழிவுறுப்பு நாண் ( nephrogenic cord ) ஆகின்றது . இந்த நாண் 
அநேக சிறு கோளங்கள் போன்ற நுண் பாகங்களாகப் பிரிகின்றது . 
இந்த நடு நிலைக் கழிவுறுப்புத் தோற்ற இழையத்தில் ( mesonephro 
genic tissue ) உட் குழியுண்டாகி அக் கோளம் பையாக மாறு 
கிறது . இப் பையிலிருந்து ஒரு கிளை சென்று நடு நிலைக் கழிவுறுப்புக் 
குழாயுடன் ( mesonephricduct ) பழைய முதனிலைக் கழிவுறுப்புக் 
குழாயுடன் ( pronephric duct ) சேர்கிறது . பின்பு பை போன்ற 
பாகம் இரு சுவர்ப்பையாகிறது . நுண் குருதிக் குழாய்களாலான 
முடிச்சு ( malpighian corpuscle) அதனுள் அமர்கின்றது . 

இக் கழிவுறுப்பு நுண் குழாய்க்கும் முதனிலைக் கழிவு நுண் 
- குழாய்க்கும் இரத்தக் குழாய்களில் வேறுபாடுண்டு . நடு நிலைக் 
கழிவுக் குழாய்களுக்கு நுண் கிண்ணம் போன்ற புற வளர்ச்சி 
உண்டு . இக் கிண்ணத்துக்குப் பௌமான் உரை ? owman capsule) 


கழிவு - இனப்பெருக்க உறுப்புத் தொகுதி மலர்ச்சி 


163 


என்று பெயர் . இவ் வுறையுள் கொத்தான மயிரிழை போன்ற 
குருதிக் குழாய்கள் உண்டு . இக் கொத்துக் குழாய்களுக்குப் 
‘ பந்துருவ தந்துகி வலைப் பின்னல் ( glomerulus ) என்று பெயர் . 
ஆனால் , முதனிலைக் கழிவு நுண் குழல்களது கழிவு வாய்ப் பாகத் 
தில் ( nephrostome) உறையோடு கூடிய தந்துகி வலைப் பின்னல் 
( glomerulus ) கிடையாது . அதற்குப் பதிலாகக் குருதிக் குழல் 
களுடைய குருதி நுண் குழல் வரைதான் (glomus ) முதனிலைக் 
கழிவு நுண் குழாய்களுக்கு உண்டு . 

மனிதன் நடு நிலைக் கழிவுறுப்புக்களில் சில மாத்திரம் ஆக்கக் 
கூறுகளில் வரிசையாகத் தோன்றுவன . பத்தாவது சோடி ஆக்கக் 
கூறுகளுக்குப் பின் , இடை நடுவடுக்கு அல்லது மூலக் கழி உறுப்பு 
நடுவடுக்குப் பகுதி ( nephrotome ) , கூறுபடுவதில்லை . நடு நிலைக் 
கழிவுறுப்புகளுக்கும் உடம்பின் ஆக்கக் கூறுகளுக்கும் ஒரு விதத் 
தொடர்பும் கிடையாது . ஏனெனில் , ரே ஆக்கக் கூற்றிலிருந்து 
2 அல்லது சில சமயங்கள் ஒன்பது நடு நிலைக் கழி உறுப்புகள் 
உண்டாகலாம் . 


கடைநிலைக் கழிவு உறுப்புகள் ( Metanephroi ) 

இவையே ஊர்வனவற்றிலும் ( reptiles ) பறவைகளிலும் 
பாலூட்டிகளிலும் கருவின் பிந்திய காலத்திலும் முதிர்ந்த விலங் 
கிலும் பயன்படும் கழிவு உறுப்புகள் ஆகும் . இக் கடைக் கழி 
வுறுப்புகளில் மூன்று பாகங்கள் உள : ( 1 ) சிறு நீர்க் குழாய் 
( urinary or wolffian duct ) , ( 2) சேகரிக்கும் குழாய்கள் 
( collecting tubules) இவை இடைக் கழிவுக் குழாய்களின் புற 
வளர்ச்சி போலத் தோன்றிக் கழிவு நுண் குழாய்களோடு ( neph 
rons ) இணைக்கப்படுகின்றன . ( 3 ) கழிவு நுண் குழாய்கள் 
( nephrons ) . 


தடைநிலைக் கழிவுறுப்புகள் இரட்டைத் தோற்றம் (doubleo 
rigin ) உடையன . அதன் ஒரு பாகம் இடைநிலைக் கழிவுறுப்பி 
லிருந்து தோன்றியது . மற்றப் பாகம் இடை நடுவடுக்கில் இருந்து 
( intermediate mcsoderm ) உண்டாகின்றது இவ்விரண்டு பாகங் 
களில் நடு நிலைக் கழிவுறுப்புக் குழாய்ப் பக்கப்பை முதலாவது 
உண்டாகின்றது . இதைக் கடை நிலைக் கழிவுறுப்புக் குழாய்ப்பை 
( metanephric diverticulum ) என்பார்கள் . 
பறவையின் கடை நிலைக் கழிவுறுப்புகள் : 

கடை நிலைக் கழிவுறுப்பு , அடைகாப்பின் நான்காவது நாள் 
முடிவில் நடு நிலைக் கழிவுறுப்புக் குழாயின் பின் நுனியில் பக்கப் 
பையாகத் தோன் றுகிறது . இவ்வாறு கடைநிலைக் கழிவுறுப்பின் 


164 


முதுகெலும்பிகளது கருவியல் 


கடைநிலைக்கழிவுறுப்பின் பாகங்கள் மலரச்சி 
( DE VELOPMENT OF ME TANEPROS ) 


இ 


நடு நிலக் கழிவுறுப்புப் பெருங்குழாய் 
(MESONEPHRIC DUCT 
கடைநிலக் கழிவுறுப்பின 
பக்கக்கிள ( METANE PHRIC 
DIVERTICULUM ) 
கழிவறை ( ( LOACA ) 


ந 8 நிலக் கழிவுறுப்புப் 

வருங்குழாய் 
( MESONE PHRIC 

DUC ) 
( PELVIS) 


கழிவறை 
( CLOACA ) 


சிறுநீர்க்குழாய் 

CURETER ) 


விரிந்தபாகத்தின் முன் பெரிய 
UITSLD (MAJORCALYX ) 
- சிறுநீர்க் குழாயின் விரிந்த 
பாகம் ( PELVIS ) 
- சிறுநீர்க்குழாய் 

( URE TER ) 


-1 . வளைவு சேர்க்குங் குழாய்களது அரும்புகள் 

(BUDS OF ARCHED COLLECTING TUBULES ) 
2. முதனிலே நேர்சேர்க்கும் நுண் குழாய்கள் 

( PRIMARY STRAIGHT COLLECTING TUBULES ) 
3. அகன்ற பாகப்பின் பெரிய பாகம் 

( CAUDALMATOR CALYx ) 
4. கடைநிலைக் கழிவுறுப்பு இழையம் 

(METANEPHRIC TISSUE ) 
5. மல்ரும்- சிறு பிரிவுகள் ( DEVELOPING 

MINOR CALYCES) 
படம் : 47 / 


கழிவு - இனப்பெருக்க உறுப்புத் தொகுதி மலர்ச்சி 


165 


பக்கப்பை உண்டாதல் சேகரிக்குங் குழாய்கள் உண்டாதலை 
ஒக்கும் . ஏனெனில் , இது இடைநிலைக் கழிவுக் குழாயைப் புற 
வளர்ச்சியாகத் தோன்றுகின்றது . இக் கடைநிலைக் கழிவுக் 
குழாயின் பக்கப்பை பெரிதாகி முன்னோக்கியும் முதுகுப் பக்க 
மாகவும் வளர்ந்து இடையிட்ட நடுவடுக்கின் பின் ( வாய் ) பாகத் 
தில் ( 31-33 ) ஆக்கக் கூறுகளிலுள்ள கழி உறுப்பிழையத்தை 
( nephrogenic tissue ) அடைகிறது . 


ஊர்வன வற்றின் ( அல்லது பறவையின் ) கழிவுறுப்புக்கும் 
பாலூட்டியின் கழிவுறுப்புக்கும் வேறுபாடுகள் உண்டு : 

( 1 ) ஊர் 
வனவற்றின் கழிவுறுப்புக்களில் பட்டைக் கூம்பு வடிவ பாகங்கள் 
( pyramids) கிடையா . ( இவை சேர்க்குங் குழாய்களால் ஆனவை ) . 
( 2 ) ஊர்வனவற்றின் கழிவுறுப்புக்கள் அநேக பகுதிகளால் (lobes ) 
ஆனவை . 


கடைநிலைக் கழிவுறுப்புப் பக்கப்பை ( metanephric duct ) 
பிற்பாடு சிறு நீர்ப் பிரித்தியின் கிண்ணம் ( pelvis ) ஆகிறது . 


இச்சிறு நீர்ப்பிரித்திக் கிண்ணம் பல புற வளர்ச்சிகளையுண்டு 
பண்ணுவதன் மூலம் இரண்டாம் நிலை சிறு நீர்க் கிண்ணங்களை 
( calyces ) யுண்டு பண்ணுகின்றது . இவை சேகரிக்குங் குழாய்கள் 
( collecting tubules ) ஆகின்றன . 


கடைநிலைக் கழிவுறுப்பு நுண் குழாய்கள் ( metanephric tubules ) 
அடை காப்பின் 7 அல்லது 8 நாட்களில் சேகரிக்கும் குழாய்கள் 
முனையைச் 

சுற்றிலுமுள்ள கழிவுறுப்பு இழையம் அநேக 
மேலணியிழையத் (epithelial ) திரள்களை ( masses ) உண்டாக்கு 
கிறது. ஒவ்வொரு உயிரணுத் திரளும் S உருவமடைகிறது . 
உருவ அடிப்படைக் சுற்றின் ஒரு முனை சேகரிக்கும் குழாயுடன் 
இணைக்கப் படுகிறது . இன்னொரு துனி 

மில்பிஜியன் குழாய் 
பின்னலை அடைகிறது . 


கடை நிலைக் கழிவுறுப்புக் குழாய் மேற்கூறிய மாறுதல்கள் 
நிகழும்போது கழிவறையுடன் தொடர்பு கொள்ளுகிறது . கடை 
நிலைக் கழிவுறுப்பி இரட்டைத் தோற்றம் ( origin ) உடையதென்று 
பார்த்தோம் . சேகரிக்கும் பாகம் கடைநிலைப் பக்கப் பைகளிலிருந் 
தும் கடைநிலைக் கழிவு நீக்கும் நுண் குழாய்கள் (excretory tubules ) 
உறுப்பு நாணிலிருந்து உண்டாகின்றன வென்று பார்த்தோம் . 
இவ்விரண்டு பாகங்களும் மலர்ச்சியடைய ஒன்றையொன்று 
தொடுதல் தேவை . ஒன்றில்லாவிட்டால் இன்னொரு பாகம் 


188 


முதுகெலும்பிகளது கருவியல் 


மலர முடியாது . 

எடுத்துக்காட்டாக கடைநிலைக் கழிவுறுப்புக் 
குழாயின் அரும்பை ( ureteric bud) எடுத்துவிட்டால் கடை நிலைக் 
கழிவு நீக்கும் குழாய்கள் உண்டாகா . ஒன்றையொன்று தொடுதல் 
இன்றியமையாதது . இதைத்தான் நேர்முகத் தொடுதல் 
ஊக்குதல் . ( direct contact induction ) என்பார்கள் . ஒருபாகம் 
மற்ற பாகத்தை ஊக்குவிப்பதால் இச்செயலை ஒன்றுக்கொன்று 
ஊக்கல் ( synergistic induction ) என்பார்கள் . இவ்வுண்மை வளர்ப்பு 
( culture experiments ) ஆய்வுகளால் நிலை நாட்டப்பட்டுள்ளது . 


சிறு நீர்ப் பிரித்தியின் வெளியுறைக் கழிவுறுப்பு இழையத்தின் 
புறப்பரப்புப் பாகத்தினாலும் நடுவடுக்குப் பொருளாலும் ( mesen 
chyme ) ஆனது. மேற் கூறிய மாறுதல்கள் நிகழும் போது கடை 
நிலைக் கழிவுறுப்புக் குழாய் கழிவறையுடன் தொடர்பு கொள் 
கிறது . 


பாலூட்டிகளது கடைநிலைக் கழிவுறுப்பு , மலர்ச்சியில் 
பறவையின் கழிவுறுப்பை ஒத்திருக்கிறது . ஆனாலும் , பாலூட்டி 
களது கழிவுறுப்பின் கிண்ணம் ( pelvis ). முன் பெருங்கிண்ணம் 
( anteriorcalyx ) பின் கிண்ணம் ( poslerior calyx ) என்ற இரு இடை 
வெளிகளையுடையது . ஒவ்வொரு கிண்ணமும் சிறு கிண்ணங் 
களாகப் ( minor calyces ) பிரிகிறது . ஒவ்வொரு சிறு சிறு கிண்ணத் 
திலிருந்து முதல் நிலை அல்லது சேகரிக்குங் குழாய்கள் ( collecting 
tubules ) பக்கத்திலுள்ள கழிவுறுட்பு உயிரணுத்திரளுக்குச் செல் 
கிறது . 


இனப்பெருக்கத் தொகுதிக் குழாய்கள் ( Reproductive Ducts ) : 

முழு எலும்புகள் மீன்களும் (teleosts ) பிற சில மீன்களும் 
தவிர முதுகெலும்புகள் இருவிதமான இனப்பெருக்க நுண் குழாய் 
களை 

உடையன . இவற்றில் ஓரினம் , பிற்காலத்தில் இனப் 
பெருக்கக் குழாய்களாகச் செயலாற்றுகின்றன . ( 1 ) முன்னாளைய 
இடைக் கழிவுறுப்புக் குழாய்கள் அல்லது உல்ஃபியன் குழாய்கள் 
( wolfrian ducts ) அல்லது ஆண் இனப் பெருக்கக் குழாய்கள் 
( 2 ) பிறிதோரினக் குழாய்கள் பெண் இனப் பெருக்கக் குழாய்கள் 
அல்லது முல்லேரியன் ( mullerian ) குழாய்கள் . முல்லேரியன் 
குழாய்கள் 

கழிவுறுப்புக் குழாய் இரண்டாகப் பிளவுபடுவதால் 
உண்டாகிற தென்ற கருத்து நிலவியது . ஆனால் , மக்ப்ரைட் 
( Macbride ) மார்ஷால் , ஜெல் , செய்த ஆராய்ச்சியின் பயனாக 
முல்லேரியன் குழாய் ஒருவிதக் கட்டுப்பாடு மின்றித் தானாய் உற் 
பத்தியாகிறது என்ற கருத்து ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது . 


கழிவு-இனப்பெருக்க உறுப்புத் தொகுதி மலர்ச்சி 


187 


நடு ( இடை) நிலைக்கழிவுறுப்புக்கும் ( MESONEPHROS ) கடைலைக 
கழிவுறுப்புக்கும் ( METANEPHROS ) உள்ள உறவைக் காட்டும் படம் 


நடு இடை ) நிலக் கழிவுறுப்பு 
(நான்காவது நாள் அடை காப்பில் ) 


1. உடற்குழியில் நுனயுடைய நதிநிலைக் 

கழிவுறுப்பு நுண்குழாய்கள 
(MESONEPHRK TUBULES WITH 

NEPHROSTOMES ) 
2. செயலாற்றும் நம் நிலைக கழிவு துப்பு 

( FUNCTIONAL MESONEPHROS ) 
3. உடற்குழியில் துாையிலா நடுநிலக் 

கழிவுறுப்பு நுண்குழாயகள் 
(ME SONEPHRI TUBULES WITHOUT 

NENROSTomes ) : 
4. இடைநிலைக் கழிவுறுப்புப் பெருதுமழாய் 

( MESONE PHRIC DUCT ) 
5. கழிவறை ( CLOACA ) 
6. கரு சுவாசக் கழிவுறுப்பு ( ALLANTOI9 ) 
7. முதனிலைக் மழிவுறுப்பு துண்குழல்கள் 

( PRONEPHRIC TUBULES) 
8. நடுநிலைக் கழிவுறுப்புப் பெருங்குழாய் 


பெண் 


| 


ஆண் 


முல்லேரியன் , 

குழாய் 
HAIULLERIAN 

DUCTS 


1. சீர்குலேயும் கிடைரிலேக் கழிவுறுப்பு 

நுண்குழாய் கரும் பெருங்குழாயும் 
( DE GENERATING MESONEPHRIC 

TUBULES AND DUCT ) 
2 விந்தணுப்பை ( Testis ) 
3. இடைநிலைக் கழிவுறுப்பு நுன்குழாய் 

(MESONEPH RK TUBULES ) 
4. கடைநிலைக் கழிவுறுப்பு நுண்குழாய்கள் 

( METANEPHRAC TUBULES ) 
5. கடைநிலக் கழிவுறுப்புப் பெருங்குழாய் 

( METANEPHRIC DUCT ) 
6. கழிவறை (CDACA ) 
7. சுவாசக் கருக்கழிவுறுப்பு (ALLANTOIS) 
a அண்டப் பை ( OVARY ) 


படம் : 48 


168 


முதுகெலும்பிகளது கருவியல் 


கேள்விகள் 


1. தவளைக் கழிவுறுப்புத் தோற்றத்துக்கும் பாலூட்டியின் 
கழிவுறுப்புத் தோற்றத்துக்கும் உள்ள ஒற்றுமை வேற் 
றுமை எவை ? 


2. விலங்குகளின் இனப்பெருக்கக் குழாய்கள் ( Reproductive 

Ducts ) எவ்வாறு உண்டாகின்றன ? 


3. இரண்டாம் நிலைக் கழிவுறுப்புக்கும் முதல் நிலைக் கழிவுறுப் 

புக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன ? 


13. புலனுறுப்புகள் 


கருவியலை அடிப்படையாகக் கொண்டு புலனுறுப்புகளை இரு 
வகைகளாகப் பிரிக்கலாம் : ( 1 ) உடற்சுவர்ப் புலனுறுப்புகள் 
( somalic sense organs) , ( 2 ) உள்ளுறுப்புப் ( visceral sense organs ) 
புலனுறுப்புகள் உடலில் தோலிலும் உடற்சுவரிலுள்ள இழையங் 
களிலும் காணப்படுவன . தோலில் காணப்படுவன ; வெளி 
யுலகத் தூண்டுதல்களை ஏற்றுக் கொள்வன ; ( exteroceptors ) 
இழையங்களில் காணப்படுவன ; தசைகள் மூட்டுகள் தசை -நாண் 
களிலும் (tendons ) காணப்படுவன . இவற்றைத்தான் புலனுறுப் 
யுகள் ( proprio sensitive organs) என்பார்கள் . 


மேற் கூறியவற்றை ஒரு பட்டியலில் காட்டலாம் 


புலனுறுப்புகள் ( Sense organs ) 


உடற்சுவர் புலனுறுப்புகள் 
( Somatic sense organs) 


உள்ளுறுப்பு புலனுறுப்புகள் 
( Visceral sense organs ) 

| 


(Special soma. ( General som . 

( Special vis. (General vis 
tic sense atic sense 

ceral sense ceral sense 
organs ) organs) 

organs 

organs ) 
சிறப்புப் புலனு பொதுப் புலனு 

சிறப்பு புலனு பொது பலனு 
றுப்புகள் ( எ.டு. ) றுப்புகள் ( எ.டு.) றுப்புகள் ( எ.டு. ) றுப்புள் ( எ டு ) 
கண் , காது பக் ( பாக்ஸீனியள் 

நாக்கு . தொண் 

உள்ளுறுப்புக 
கக் கோட்டுப் புல பாடீஸ் ( pacci டை , வடப் 

ளின் நரம்பு முடி 
அறுப்புகள் (மீள் nian bodies 

இவைகளில் உள் வுகள் 
களில் மாத்திரம் ) 

புதுமையான 
சாபசில்கள் 
(meissner 
corpuscles) 
காஸ் பல்புகள் 

krause bulbs 
இந் நால்வகைப் புலனுறுப்புகளும் கடை மூளைப்பின் பாகத் 
தால் ( myelence phalon ) ஆளப்படுகின்றன . 


170 


முதுகெலும்பிகளது கருவியல் 


மேற் கூறியவற்றில் சில முக்கிய புலனுறுப்புகளை இங்கு 
விவரிப்போம். 


மணப்புலனுறுப்புகளும் ( olfactory organs ) சுவைப் புலனுறுப்பு 
களும் ஒன்றையொன்று ஒத்துள்ளன . இவ்விருவகையின் 
உறுப்புகளும் பாய்மத்திற் கரைந்த பொருட்களை உணர்வன . 


கம்பமேலணியிழையத்தால் ( columnar epithelium ) சூழப் 
பட்ட உணர் ( sensory ) நரம்பணுக்களாலானது . தவளையில் மலரும் 
கண்களுக்கு முன் பக்கத்திற்கொன்றாக இருக்கும் இரு தகடுகளி 
லிருந்து (placodes ) தோன்றுகின்றன . 10-12 மி.மீ. நிலையில், 
வாய்க் குழியை ஊடுருவி நாசித் துளையை அடைகிறது . 


1. கண் மலர்ச்சி 
( Development of Eye ) 


எல்லா முதுகெலும்பிகளிலும் கண் வளர்ச்சி , சில பொதுவான 
கட்டடங்களில் நிகழ்கின்றது . ஆகையால் , முதலாவது பறவையின் 
கண் வளர்ச்சியைப் பற்றிய வர்ணனை , பிற முதுகெலும்பிகளின் 
கண் வளர்ச்சியை அறிவதற்கு ஆதாரமாகும் . பிற முது கெலும்பு . 
களின் கண் , பறவையின் கண்ணைப் போலவே வளர்கிறது . 
அங்குமிங்கும் சில மாறுதல்கள் ஏற்படலாம் . ஆனால் , முக்கிய 
கட்டங்கள் பறவைக் கண் பின்பற்றும் கட்டங்களே . 


பறவையின் கண் மலர்ச்சி : 

மனிதக் கருவிலே 8 -வது வாரத்தில் தோன்றுகிறது . 
பறவையின் கண் 30 மணி நேரக் கருவிலே , நரம்புக் குழாய் மூடு 
முன்னமேயே முன் மூளையிலிருந்து அதாவது பிற்கால இடை மூளை 
யிலிருந்து ( diencephalon ) ஒரு புறவளர்ச்சியாகத் தோன்றுகிறது . 
இப்புற வளர்ச்சியே , முதனிலைக் கண் நுண்பை ( primary cephalic 
vesicle ) எனப்படும் . | 2 ஆக்கக் கூற்று நிலையிலே (12 somite 
stage ) அதாவது 38 மணி நேரத்திலே முதனிலைக் கண் பையின் 
மூளையோடு ஒட்டியிருக்கும் பாகம் ஒடுங்குகிறது . அதே சமயத்தில் 
தனக்கு மேலேயுள்ள வெளியடுக்கைத் தொடுகிறது . 18 ஆக்கக் 
கூற்று நிலையிலே ( அதாவது 45-49 மணி அடைகாப்பிலே கண் 
ணுண்பை , அண்மை ( pruximal ) கண் காம்பாகமாகவும் ( optic 
stalk ) சேய்மை (distal ) கண்பையாகவும் ( primary optic vesicle ) 
தோன்றுகிறது . 22 ஆக்கக் கூற்று நிலையில் ( 50 மணி அடை 
காப்பின் போது கண் நுண்பை உள்நோக்கி மடிகிறது . அதே சம 
யத்தில் வெளியடுக்குத் தடித்து கண்வில்லையாகத் தயாராகிறது . 


புலனுறுப்புகள் 


171 


55 மணி நேர அடைகாப்பின் போது உள் மடிப்பு முற்றுப் பெற்று 
கண்ணுண்பை ஈரடுக்கு நிலை அல்லது இரண்டாம் நிலை கண்பை 
( secondary optic vesicle) ஆகிறது . ( படம் ) இப்போது கண் 
வில்லையின் அடிப்படைப் பாகம் ( rudiments) உள்நோக்கி மடிகிறது . 
அதனுள் நுண்குழாய் ஒன்றுள்ளது . ஆகவே இது ஒரு பை 


கண் மலர்ச்சி 
( DEVELOPMENT OF EYE) 


4 


வில்லை நிலம் 
1. மேல் தோல் (EPIDERMIS ) ( LENS RUDIMENT ) 
2 கண் காம்பு ( OPTIC STALK ) B 
3 முதல் நிலை கண் நுண்பை 

(PRIMARY OPTIC VE SICLE ) 
4 இடை நீளை ( DIENCEPHALON ) 


C 
1. மேல் தோல் ( EPIDERMIS ) 
2. கண் கிண்ணம் ( OPTIC CUP ) 
3. வில்லை ( LENS ) 
4. கண்தாம்பு ( OPTIC STALk ) 

படம் : 

49 


வில்லை ( LENS) 

D 


உருவமாகத் தோன்றுகிறது . அதைக் கண்வில்லை நுண்பை (lens 
vesicle ) என்பார்கள் . கண் காம்பின் கீழ்ப்பாகம் ( ventral side) 
உள்நோக்கி மடிவதால் அங்கு ஒரு பிளவு குருதிக் குழாயுடைய 
பிளவு ( choroid fissure ) உண்டாகின்றது . இப் பிளவு கண் பை 


172 


முதுகெலும்பிகளது ககுவியல் 


! உள் நோக்கு மடிப்பின் தொடர்ச்சியே . இந் நிலையில் கண் பையைக் 
கண் கலம் ( optic cup ) என்றழைக்கிறார்கள் . 


72-75 மணி அல்லது 40 சோடி ஆக்கக் கூற்று நிலையிலே 
ஈரடுக்குள்ள கண்கலம் ஒரு மெல்லிய வெளியடுக்கையும் பிற்கால 
நிறமுள்ள கண்ணுறையையும் சற்றுத் தடித்த உள் நரம்புச் 
சவ்வையும் ( retina ) கொண்டுள்ளது . இச் சவ்வைக் கண்பின் 
திரை என்றழைக்கலாம் . 


கண்வில்லைப் பை ( lens vesicle) இச் சமயத்தில் அதன் மேலே 
இருக்கும் வெளியடுக்கின் தொடர்பில்லாது இருக்கிறது . அதன் 
உட்சுவர் வெளிச் சுவரைவிடத் தடித்திருக்கிறது . இத் தடித்த 
சுவர் கண்வில்லையின் மூலாதாரம் ; வெளிச்சுவர் கண் வில்லையின் 
முன் மேலணியிழையம் ஆகும். 98-100 மணி அடைகாப்பில் 
கண்வில்லை அதிகமாக மாறுபாடடைகிறது . கண்வில்கூயின் 
உட்சுவர் ( medial wall ) தடிக்கிறது . அதில் நார்களும் ( fibres) 
தோன்றுகின்றன . 

அதன் 

கீழுள்ள நடுவடுக்கு விழிவெண் 
படலத்தின் உள்ளுறையாகிறது . கண்கலத்தை மூன்று பிரிவு 
களாகப் பிரிக்கலாம் : ( 1 ) சரியான கண்பின் திரை ( pars optica 
retina ) இது தான் நம் பார்வைக்கு உதவுவது . ( 2 ) கண்வில்லை 
தாங்கி மேலணியிழையம் ( pars ciliary retina (or) ciliary epithe 
lium ) இப்பாகம் கண்கலத்தின் முன் ஓரத்தில் இருப்பது . இப் 
பாகத்திலிருந்து கண்வில்லை தாங்கி ( ciliary body ) தோன்றுகிறது . 
( 3 ) கண்முன் திரைதோன்றும் பாகம் ( parsiridica retina ) இது 
கண்கலத்தின் அதிக முன் ஓரத்திலிருப்பது . இப் பாகத்திலிருந்து 
சுருக்குத் தசையும் (constrictor dilator ) விரிக்குந் தசையும் 
உண்டாகின்றன . முதல் பாகத்தில் மாத்திரம் பார்வைக்குரிய 
உயிரணுக்கள் உண்டு . ( 4 ) நிறப் பொருளுடைய மேலணி 
யிழையும் (pigmented epithelium) கண்கலத்தின் வெளிச்சுவரில் 
தோன்றுகிறது . 


8 வது -10 வது நாள் அடைகாப்பின்போது ( ciliary body) 
கண் வில்லை தாங்கியும் கண்முன் திரையும் ( iris) கண்கலத்தின் 
முன்பாகத்திலிருந்து தோன்றுகிறது . கண் திரையிலுள்ள துளையை 
விரிய வைக்கும் தசை ( dilator ) அத்துளையைச் சிறியதாக 
வட்டத் தசையின் (sphincter pars caeca ) நிறப் பொருளுள்ள 
பாகத்திலிருந்து உண்டாகின்றன . பார்வைப் பாகம் ( retina ) இரு 
பாகங்களையுடையது . உள் ஓர அடுக்குகள் (inner marginal ) 
வெளி 

உறை அடுக்குகள் ( outer mantle layers ) என்பன . 
கண்ணின் கடின உறை மூலாதாரம் தோன்றுகிறது . 


புலனுறுப்புகள் 


178 


கண் முன் திரை முன்னால் , கடின உறையின் நடுவடுக்குப் 
பொருள் ( mesenchyme ) தொடர்ந்து பரவி விழிவெண்படலம் 
( cornea ) ஆகிறது . கண்ணாடிப் போன்ற பொருள் ( vitreous 
humour ) தோன்றி விடுகிறது . 


மேற்கூறப்பட்ட வர்ணனை பறவையின் கண்ணைப்பற்றியிருந் 
தாலும் எல்லாவிதக் கண்களிலும் நடக்சம் பொது வளர்ச்சியைக் 
குறிக்கும் . ஆனாலும் , பின் வரும் குறிப்புகள் பறவைகள் பாலூட் 
டிகள் இவற்றின் கண் வளர்ச்சியில் காணப்படும் சிறப்புத் 
தன்மைகளை எடுத்துரைக்கும் . 


கோராய்டு பிளவு வழியே நடுவடுக்குப் பொருளும் கண்பின் 
திரை முக்கியப் பாய்குழாயும் ( central retinal artery ) கண் கலத் 
துக்குள் செல்கின்றன . இந்த முக்கியப் பாய் 

குழாய் 
கண்ணாடிப் பொருள் பாய் குழாய் ( hyaloid artery ) என்றழைக்கப் 
படுகிறது . இப்பாய் குழாய் அநேக கிளைகளாகப் பிரிகிறது . 
விலங்கின் பிறப்புக்கு முன் , கண்ணாடிப் பொருள் - பாய் - குழாய் 
மறைகிறது ; அது இருந்த இடம் கண்ணாடிப் பொருட்கால்வாய் 
(hyaloid canal ) ஆகிறது . பின்னால் மூடப்படும் கோராய்டு பிளவு 
நடுவடுக்குப் பொருளும் இரத்தக் குழாய்களும் செல்லும் பாதை 
யாகும் . 


ஊர்வனவற்றின் கண்ணரம்பு ( optic nerve ) கண்கலத்துள் 
நுழையும் இடத்தில் நுண்பாகங்களாலான கூம்பு ( papillary cone ) 
உண்டு . பறவைகளிலே இக் கூம்பு சீப்பு போன்ற பாகம் ( pecten) . 
இது தூரப் பொருளையும் சிறு விலங்கையும் பார்க்க உதவும் . 


அநேக விலங்குகளில் ( நாய் , பூனை , மான் முதலியவற்றின் ) . 
கண்களில் ஒளிரடுக்கு ( tapetum lucidium ) உண்டு . 


2 . 

காது மலர்ச்சி 
( Development of Ear) 


இதன் முக்கிய வேலைகள் : ( 1 ) ஒலியை உணர்தல் ( 2 ) 
உடலின் நடு நிலை அல்லது சமநிலை அமைதியைக்காத்தல் (equili 
brium ) , உட்காது இவ்வேலைகளையும் கவனிக்கிறது . ஆகையால் , 
காதை நடுநிலை அமைதி - ஒலியுணர் உறுப்பு (stato - acoustic organ ) 
என்பார்கள் . காது ஒலியைக் கேட்பதுடன் விலங்கு புவிஈர்ப்புக்குத் 
தகுந்தவாறு உடம்பை , அமைத்து நடு நிலையமைதியில் ( equili 
brium) வைத்துக்கொள்ள உதவுகின்றது . 


காதுமலர்ச்சி 1வதுநிலை| 

(DEVELOPMENTOFEAR) காங்ப்| பானம் 

4-வதுநிலை 


2-வதுநிலை 


-காதுநுண்பை 


( earossicles )) உடையது . (அ) 
காதுக்குச் செலுத்துகிறது . அதாவது ஒலி அலைகளால் செவிப் 
இச் சிற்றெலும்புகளின் உதவியால் நடுக்காது ஒலியலைகளை உட் 
( ஆ ) பட்டரை ( incus or anvil ) ( இ ) அங்கவடி ( stapes or stirrup ) 
2. நடுக்காது ( middle car ) இது மூன்று சிற்றெலும்புகளை 

சுத்தி ( hammer or malleus ) 


நரம்புநாண்குழல்(NEURALTUBE) 

-காதுநுண்பை 3-வதுநில 

உள்நிணநீர்க்கால்வாய் -(DUCTUSENPOLYMPHATICUS) செங்குத்துக்கால்வாயின்பலம் 

(RUDIMENT)| காதுநுண்பை 

காதுப்பை(UTRICULUS) -பதிமட்டக்கால்வாயின்லேம் காதுநுண்பை(SACCULUS) -தலப்பாகநடுவகிக்கு 

(HEADMESODERM) நரம்புநாண்குழல 

வெளியசிக்கின்மேற்பாகம் 19ஆக்கக்கூறுநிலையில்(19somITESTAGE) 

(SUPERFICIALECTODERM) காதுநுண்பை(OTICVESICLE)உண்டாதல் 

படம்:50) 


174 
வெளிக்காதின் பாகங்கள் . 
காதின் பாகங்கள் : 
canal ) ஒலி அலைகளைச் சேகரிக்கும் செவிமடலும் ( ear lope or pinna ) 
1. வெளிக்காது : வெளிக்காதுக் குழாயும் ( external auditory 

முதுகெலும்பிகளது கருவியல் 


புலனுறுப்புகள் 


175 


பறையில் (eardrum) உண்டாகும் அதிர்வுகள் வரிசையாக 
அமைந்துள்ள இச் சிற்றெலும்புக் கோவையால் உட்செவியின் 
ஒலி உறுப்புகட்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன . 


ஒரு குறுகிய கால்வாய் , நடுச் செவிக் குழல் ( eustachian 
.tube ) 

நடுக் காதையும் தொண்டையின் மேற் பாகத்தையும் 
இணைக்கிறது . இக் குழாய் செவிப் பறையின் இரு பக்கங்களிலும் 
உள்ள காற்றின் அழுத்தத்தைச் சமமாக்குகிறது . 

3. உட்காது ( Internal Ear) : இப் பாகத்தில் ஒலியலைகளை 
உணரும் நரம்புகளும் உடலைச் சமநிலையில் வைக்க உதவும் 
நுண்ணமைவும் ( mechanism) உண்டு . செவியின் முக்கியமான 
பாகம் இதுவே . இவ்வுட் செவியைச் சவ்வுக்கடுஞ்சிக் கலமை 
வுப்பை ( membranous labyrinth ) என்பார்கள் . இச்சவ்வுக் 
கடுஞ்சிக் கலமைவுப்பை அதன் உருவத்திற்கு ஏற்ப அமைந் 
துள்ள எலும்பு அல்லது குருத் தெலும்புக்குள் வைக்கப்பட்டுள்ளது . 
இவ்வெலும்புக் குழியை அல்லது குருக் தெலும்புக் குழியை 
முறையே எலும்புச் சிக்கலமைவுப்பை ( bony labyrinth ) அல்லது 
( carti laginous labyrinth ) என்றழைக் கிறார்கள் . இச் சவ்வுச் சிக்கல 
"மைவுப் பையினுள் நிணநீர் உண்டு . இது உள் நிண நீர் 
( endolymph ) என்றழைக்கப்படுகிறது . இச் சவ்வுச் சிக்கலமைவுப் 
பைக்கும் ( membranous labyrinth) அது இருக்கும் எலும்பறைக்கும் 
இடையில் உள்ள இடத்தில் சிக்கலமைவுப்பைசூழ் நிண நீர் 
( pevilymph ) உண்டு . 

சவ்வுச்சிக்கலமைவுப்பை ( மெம்ப்ரேனஸ்லெ பிரிந்த் ) 
பாகங்களையுடையது . ( 1 ) மேல் நுண்பை ( utriculus ) அட்ரிக் 
குலஸ்பை ( 2 ) கீழ் நுண்பை ( sacculus ) ஸாக்யூலஸ் இவையிரண் 
டையும் ஒரு நுண்குழாய் இணைக்கிறது . மேற்சொன்ன இருபை 
களுடன் பின் வருவன இணைக்கப்பட்டுள்ளன . 


ஒன்றுக்கொன்று செங்கோணந்திலிருக்கும் மூன்று அரை 
வட்டக் குழாய்கள் ( semicircular canals ) இவை நாற்கால் விலங்கு 
களில் படுமட்டக் கால்வாய் ( horizontal canal ) பின் செங்குத்துக் 
கால்வாய் ( posterior vertical canal ) 3. முன் செங்குத்துக் 
கால்வாய் ( anterior vertical canal ) . ஒவ்வொரு கால்வாயும் ஒரு 
நுனியில் சற்றுப்பெருத்துள்ளது . இப்பெருத்த பாகம் (ampulla ) 
ஆம்புல்லா என்றழைக்கப்படுகிறது . இம்மூன்று அரைவட்டக் 
குழாய்களும் மேல் நுண்பையுடன் ( அட்ரி குலஸ்) இணைக்கப் 
பட்டுள்ளன . இரு செங்குத்துக் கால்வாய்களும் அட்ரிக்குலசுடன் 
சேருமுன் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன . உள் நிண 


176 


முதுகெலும்பிகளது கருவியல் 


நீர்க்கால்வாய் : இது நுண்பையுடன் ( ஸாக்யூலஸ் ) இணைக்கப் 
பட்டுள்ளது . இதன் சேண்மை ( distal ) நுனி சற்றுப் பெருத்து 
உள் நிண நீர்ப்பையாக ( endolymphatic sac ) உள்ளது . 


8. நத்தைக்கூடு 

போன்ற கால்வாய் ( cochlear canal) 
அல்லது லஜினா ( lagena ) . 4 . சவ்வுச் சிக்கலமைவுப்பையின் 
( மெம்ப்ரேனஸ்லெ பிரிந்த் ) உள்ளுறை சில குறிப்பிட்ட இடங்களில் 
நரம்பு நுண்மேடு உயிரணுக்கள் ( neuromast cells ) அல்லது 
நீயூரோமாஸ்ட் உயிரணுக்கள் உண்டு . இவை , மூளைப்பெட்டக 
ஒலி நரம்புக் ( cranial acoustic nerve) கிளை களுடன் இணைக்கப் 
பட்டுள்ளன . மேற்கூறிய மூன்று கால்வாய்களுக்கு மனித உடற் 
கூற்றியலில் ( human anatomy ) வேறு பெயர்கள் முன் செங்குத்துக் 
கால்வாய் மேல் குழாய் ( superior tubue ) , பின் செங்குத்துக் கால் 
வாய் பின்குழாய் ( posterior canal ) , படுமட்டமான குழாய் பக்க 
வசக்குழாய் (lateral canal) என்றும் அழைக்கப்படுகின்றன . 


பாலூட்டியின் காது வளர்ச்சி ( எ.டு. ) பன்றி 
கீழ்த்தாடை அல்லது முதல் செவுள் வளைவு ( gill arch ) 
தோன்றியதும் காது , கண் இவற்றின் மூலாதாரப்பாகங்களும் 
தோன்றுகின்றன . மூளையின் பின்பாகத்தில் பக்கத்திற்கொன்றாக 
தடித்த வெளியடுக்குப் பாகங்களைப் பார்க்கலாம் . இவை 3 வது 
வாரத்தில் 7 ஆக்கக்கூறு நிலையில் தெளிவாய்த் தெரிகின்றன . 
நான்காவது வாரத்தில் இவை காதுப்பாளம் ( auditory placode ) 
எனப்படும் . இந்த ஆடிட்டரிப்பல கோடுகள் பின்னர் மேற் 
பரப்பை விட்டு உள் மடிந்து கீழே செல்கின்றன . இந்நிலையில் 
அவை காதுக் குழிகள் ஆடிட்டரிபிட்ஸ் ( auditory pits ) என்ற 
ழைக்கப்படுகின்றன . இக்குழிகள் பின்பு அதிக ஆழமாகின்றன . 
அப்போது அவை காதுப்பைகள் ( auditory ( or ) otic vesicles ) 
ஆடிட்டரி அல்லது ஒட்டிக்வெஸிக்கிளஸ் என்ற அழைக்கப்படு 
கின்றன . ஆனால் , இந்தத் துளை சீக்கிரம் மூடுகின்றன . ஆகையால் , 
பைகளையும் நாம் தெளிவாகப் பாாக்க முடியாது . 10 மி . மீ . 
கருவில் அது தோன்றிய வெளியடுக்குடன் ஒரு தொடர்பும் 
இல்லாமற் போய்விடுகிறது . அதன் ஒரே ஒரு அறிகுறிமாத்திரம் 
காணப்படுகிறது . அதுதான் உள் நிண நீர்க்கால்வாய் (ductus 
endolymphoticus) இது காதுப்பையின் முதுகுப்பக்கத்திலிருந்து 
முதலாவது உள் மடிப்பு நிகழ்ந்த இடம் வரை பரவியுள்ளது . 


இந்த உள் நிண நீர்ப்பை இரண்டு விதமாய் உண்டாகலாம் ; 
வெளியடுக்கு உள் மடிந்து அதன் ஓரங்கள் கூடிவரும்போது . 


புலனுறுப்புகள் 


177 


ஒருபையுண்டாகிறது . இப்பை தலையின் நடுவடுக்குப் பொருளில் 
பொதிந்து வைக்கப்படுகிறது . ஆனால் , இப்பை வெளியுலகுடன் 
ஒரு ஒடுங்கிய குழாய் வழியாகத் தொடர்பு கொள்கிறது . 
தான் மேற்சொன்ன விதம். 


இன்னொரு விதமாகவும் உள் நிண நீர்க்கால்வாய் உண்டாக 
லாம் . அதாவது முதலில் காதுப் பை விலங்கின் வெளியடுக்கி 
லிருந்து முற்றிலும் தொடர்பில்லாமல் கீழே போய்விடுகிறது . 
பின்பு உள் நிண நீர்ப்பை காதுப்பையின் புறவளர்ச்சியாக வளர் 
கிறது . 

தவளையில் நிகழ்கிறது . ஆடிட்டரிவெஸிக்கிள் 
( auditory vesiclc ) காதுப்பை மாறுபடுகிறது . 


இது பெரிதாகிப் பந்து உருவத்திலிருந்து , முதுகுப்பக்க 
வயிற்றுப் பக்கவசாக ( dorso• ventrally ) தட்டையாகிறது . இப் 
பையின் மேலணியிழையம் ( epithelium ) எங்கு விலங்கின் வெளி 
யடுக்கிலிருந்து பிரிந்ததோ அவ்விடத்தில் மேற்சொன்ன உள்நிண 
நீர்க்கால்வாய் (endolymphatic canal ) தோன்றுகிறது . 


பின்பு 

காதுப்பை இரு பாகங்களாகப் பிரிகின்றது : 
( 1 ) நத்தைக்கூடு போன்ற பாகம் ( cochlea ) இது ஒலியுணரும் 
பாகமாகின்றது . ( 2 ) அரைவட்டக்குழாய் இணைந்திருக்கும் 
பாகம் ( vestibular portion ) வெஸ்ட்யூபுலர் பாகம் 

அல்லது 
முன்னறை எனப்படும் . இப்பாகத்தில் 6 வது வாரத்தில் மூன்று 
அரைவட்டக்குழாய்கள் ( semi circular canals ) தோன்றுகின்றன . 
இக்குழாய்களின் ஒழுங்கு முன்னமேயே சொல்லப்பட்டுள்ளது . 
இதே சமயத்தில் வெஸ்ட்யூபுலர் அல்லது முன்னறைப் பாகம் ஓர் 
ஒடுக்கத்தால் ( constriction ) முதுகுப்பக்க அல்லது மேற்பை 
யாகவும் ( utriculus ) வயிற்றுப்பக்க (கீழ்) நுண்பையாகவும் 
( sacculus ) பிரிக்கப்படுகிறது . இப்போது அரை வட்டக்குழாய்கள் 
மேல் குழாயுடன் இணைகின்றது . இந்த அரை வட்டக்குழாய்களில் 
அட்ரிக்குலசுடன் சேரும்போது ஒரு முனையில் மாத்திரம் ஒரு 
வீக்கம் உண்டாகிறது . இவ்வீக்கம் ஆம்புல்லா (ampulla) எனப் 
படும். இப்பெருத்த பாகத்தில் நரம்பு மேலணியிழை உயிரணுக்கள் 
( nearoepithelial cells ) அடங்கிய நுண்வகை அல்லது மேடு ( crista ) 
க்ரிஸ்டாக்கள் உண்டு . இவ்வுயிரணுக்களுக்கு நுண்மயிர் போன்ற 
பாகங்களுள்ளன , இவற்றோடு முன்னறை நரம்புகள் ( vestibular 
nerves ) இணைக்கப்பட்டுள்ளன . 


சிறப்புத் தன்மையுடைய பரப்புகள் அல்லது புள்ளிகள் 
(macula ) மாக்குலா மேற்பையிலும் ( utriculus ) கீழ்ப்பையிலும் 
(sacculus ) உண்டு . இவற்றிலும் நரம்பு மேலணியிழைய உயிரணுக் 

மு.க. - 12 


178 ) 


முதுகெலும்பிகளது கருவியல் 


கள் உண்டு . சாக்குலசில் ஒரு மாக்குலாவும் அட்ரிக்குலசில் ஒரு 
மாக்குலாவும் (macula ) உண்டு . இப்புள்ளிகள் ( macula ) நாம் 
இருக்கும் இடத்தில் நமதுடம்பின் சமநிலையை அதாவது நிலையான 
உடம்பின் சமநிலையைக் ( statie equilibrium ) காட்டுகின்றன . 


நத்தைக்கூடு போன்ற பாகம் வேது வாரத்தில் விரைவாக 
நீள்கிறது . 11-19 மி . மீ . கருவில் நத்தைக் கூடுப்பாகம் 
சேண்மைப்பாகத்தில் வளைந்திருக்கிறது . விரைவான வளர்ச்சி 
யால் இப்பாகம் 7 , 8 வாரங்களில் 21 திருகுகள் உள்ள சுருள் 
( spiral) ஆகிறது . அதே சமயத்தில் காதுப்பைக்கும் நத்தைக் 
கூட்டுப் பாகத்துக்குமுள்ள இணைப்பு ஒடுங்கி இணைப்புக்கால் வாய் 
( ductus reuniens) ஆகிறது . இதுவரை இப்போது எட்டாவது 
நரம்பு உயிரணுத்திரள் காங்கிளியின் ( ganglion ) இரண்டாகப் 
பிரிகிறது . ஒரு பாகம் சுருள் காங்கிளியன் ( spiral ganglion ) இந்த 
நத்தைக்கூடுப் பாகத்திற்கு நாம்பு நார்களை யனுப்புகிறது . எட்டா 
வது நரம்பு காங்கிளியன் இன்னொரு பாகம் அதாவது காதுப்பை 
காங்கிளியின் ( vestibular ganglion ) காதுப்பை நரம்பு நார்கள் 
மூலமாகக் காதுப்பையுடன் தொடர்பு கொள்கிறது . ஒலியலைகளை 
யுணரும் பாகம் நத்தைக் கூட்டுப்பக்கத்தினுள்ளே இருக்கும் கார்டி 
உறுப்பு ( organ of corti ) என்பதே . 


நடுக்காது 


காதின் ஒலியலைகளை வாங்கும் நுண்ணமைவு ( mechanism ) 
வளரும்போது ஒலியலைகளை உட்காதுக்கு அனுப்பும் தொகுதி உரு 
* வாகின்றது . முதல் செவுள் தொண்டையின் பக்கங்களில் உள்ள 
இச்செவுள் பையின் உள்ளடுக்கு வெளியடுக்கோடு தொடர்பு 
கொள்கிறது . செவுளின் சேண்மை ( distal part) பாகம் சற்றுப் 
பெருத்து நடுக்காதின் மூலாதாரம் ஆகிறது . அதாவது இப்பாகம் 
பிற்காலச் செவிப்பறைக் குழியாகும் ( tympanic cavity ) . வெளியே 
திறக்காத செவுள் பாகம் சற்று வெளிப்பக்கமாக நகர்கிறது . 
இப்பாகத்தில் நடுவடுக்குப் பொருள் ( mesenchyme ) திரள்கிறது . 
இப்பொருளே நடுக்காதுச் சிற்றெலும்புகளின் முன்னோடிகளான 
முருந்து களாகின்றன . இவை , வளர்ந்து கொண்டிருக்கும் உட் 
காதுக்கும் முதல் செவுள்பையின் எஞ்சிய பாகத்துக்கும் இடையில் 
உள . இம்முதல் செவுள்பையின் எஞ்சியபாகமே வெளிக்காதுக் 
குழாய் ( external auditoly meatus) ஆகும் . இந்நிலை சிற்றெலும்பு 
கள் பிற்கால வெளிக்காதுக்குழாயின் மேற்பாகத்தில் இணைத்குந் 
தசைகளில் பொதிந்து கிடக்கின்றன . பின்னர் இவ்விணைக்கு 
மிழையம் ( connective tissue ) மறையவே , செவிப்பறை அறை 


புலனுறுப்புகள் 


179 


( tympanic cavity ) பெரிதாகின்றது . இறுதியில் சிற்றெலும்புகள் 
விரிந்த செவிப்பறையறையில் மெல்லிய மேலணி யிழையத்தால் 
( epithelium ) கட்டப்பட்டு , தொங்கவிடப் படுகின்றன . பாலூட்டி 
பிறக்கும்போது கூட பரவலாக உள்ள உறிஞ்சப்படாத இணைக்கு 
மிழையம் இச்சிற்றெலும்புகளின் இயக்கத்தைக் கட்டுப்படுத்தலாம் . 
எனினும் இவ்விணைக்கும் இழையமும் விலங்கின் பிறப்புக்குப் 
பிற்பாடு மறையவே சிற்றெலும்புகள் நன்கு இயங்கத் தொடங்கு 
கின்றன . 


வெளிக்காது 


செவிமடல் ( external piona) முதற் செவுள் பிளவின் பக்கங் 
களிலுள்ள நடுவடுக்குப் பொருள் வளர்வதால் உண்டாகின்றது . 
பாலூட்டியின் இரண்டாவது மாத வளர்ச்சியின்போது கீழ்த்தாடை 
வளை விலிருந்து முதல் செவுள் பிளவுக்கு முன் சில இழைகளின் 
திரட்சிகள் தோன்றுகின்றன . சில இழையங்கள் இரண்டாவது 
செவுள் வளைவிலிருந்தும் (hyoid arch ) தோன்றுகின்றன . இவை 
யாவும் ஒன்று சேர்ந்து வெளிக்காது ஆகின்றன. 


கேள்விகள் 


1 . காது மலர்ச்சியைப்பற்றி எழுது . 
2. கண் மலர்ச்சியைப்பற்றி எழுது . 
8. காது , கண் மலர்ச்சியில் கருமூல அடுக்குகள் கொள்ளும் 

பங்கு யாது ? 


14. கருப்புறச் சவ்வுகள் அல்லது 
உறைகள் (Extra embryonic Membranes ) 
அல்லது முதிர் கருச் சவ்வுகள் 

( Foetal Membranes (or ) Adnexa ) 


முதுகெலும்பிகளை இரு பெரும் பிரிவுகளாகப் பிரிக்கலாம் : 
( 1 ) கருநீர்ப்பையிலிகள் ( Auniota) (எ.டு. ) மீன், தவளையினம் 
முதலியன ( 2 ) கருநீர்ப்பையுடையிகள் ( amniota ) (எ.டு. ) ஊர்வன 
( reptiles; aves ) பறவை , பாலூட்டிகள் (mammals ) பின் சொல்லப் 
பட்டுள்ள மூவகை விலங்குகளின் கருவைச் சூழ்ந்து ஒருவிதப் 
பாய்மம் உண்டு . இப் பாய்மம் ஒரு பையில் உள்ளது . இப் பைக்கு 
அம்னியன் ( amnion கரு நீர்ப்பை ) என்று பெயர் கொடுக்கப்பட் 
டுள்ளது . நீர் வாழ் மீன், ஈருடக வாசிகளின் கருவுக்கு இவ்விதப் 
பாதுகாப்புப் பை கிடையாது . ஆகையால் , இவ்விருவகை விலங்கு 
களையும் கரு சூழ் பையிலிகள் ( anamniota ) என்றழைக்கப்படு 


கின் றன . 


கருப்புறச் சவ்வுகளைப் பற்றி ஆய்வது ஒப்புமைக் கருவியலில் 
ஒரு கவர்ச்சியான செயலாகும் . இக்கருப்புறச் சவ்வுகள் தங்கள் 
அலுவல்களாலும் சூழலுக்கேற்ப ஒத்தமைவதாலும் உயிர் மலர்ச் 
சிக்கு ( evolution ) ஒரு விளக்கம் தருகின்றன . 


பறவைகளில் உள்ள கரு-புறச் சவ்வுகளே பாலூட்டிகளிலும் 
காணப்படுகின்றன . ஆனால் பாலூட்டிகளில் இச் சவ்வுகள் அதிக 
மாறுதல்களை யடைந்துள்ளன . பறவையின் கருபுறச் சவ்வுகளை 
நன்றாக ஆராய்ந்து கொள்வது , இக்கருபுறச் சவ்வுகளின் சம 
அனமப்புள்ள ( homologous ) பாலூட்டிகளது சவ்வுகளை ஆராய் 
வதற்கு ஆதாரமாகும் . 


கருப்புறச் சவ்வுகள் நான்கு வகையின : அவை ( 1 ) கரு , 
நுண்பை ( yolk sac ) இது கருவின் சீரண உறுப்பு ( digestive ) . 


கருப்புறச் சவ்வுகள் அல்லது உறைகள் 


181 


( 2 ) கரு கழி- உறுப்பு ( allantois ) இது பின் குடலுடன் இணைக்கப் 
பட்டுள்ளது . கரு வெளியேற்றும் யூரியா யூரிக் ஆசிட் முதலியன 
குஞ்சு பொரிக்கும் வரை இதில் சேர்த்துவைக்கப்படுகின்றன . 
இதன் இரண்டாவது வேலை சுவாசித்தல் . இவ்வுறுப்பிலுள்ள 
குருதிக் குழாய்கள் முட்டை ஓட்டுடன் நெருங்கிய தொடர்பு 
கொண்டுள்ளது . ஆகையால் , முட்டைக்கு வெளியே உள்ள 
உயிர்வளி ( oxygen ) இந்தக் குருதிக் குழாய்களுக்குள் கலந்து 
பரவுகிறது . அப்படியே கரியமிலவாயுவும் இக்கழிவகற்றுறுப்பு 
" வழியாய் வெளியே செல்கிறது . 


( 3 ) கருசூழ் நீர்ப்பை ( amnion ) , ( 4 ) கருசூழ் நீர்ப்பையின் 
வெளிப்பாசம் அல்லது போலிக் கருப்பை ( serosa or chorion or 
flaseampion ) இவற்றில் முதல் இரண்டு சவ்வுகளும் ஈருடகவாசி 
களில் (amphibia) அடிப்படைக் கூற்று நிலை அல்லது அதிகவளரா 
(redimentary ) நிலையிலேயே உண்டு . கடைசியிரண்டு சவ்வுகளும் 
(கரு சூழ் நீர்ப்பை , கரு நீர்ப்பை வெளியுறை ) கரு சூழ் நீர்ப்பை 
களில் ( amniotos ) புதிதாய் தோன்றியுள்ள ( neogenic ) சவ்வுகளும் 
பறவைகள் ஊர்வனவற்றிலிருந்து தோன்றியதால் புதிதாய்க் 
கிடைத்த இரு சவ்வுகளை வைத்துக் கொண்டன . பாலூட்டிகளும் 
ஊர்வனவற்றிலிருந்து தோன்றியதனால் அவற்றுள்ளும் இவ்விரு 
சவ்வுகளும் காணப்படுகின்றன . முட்டையிலிருந்து குஞ்சு வெளி 
வரும்போது கரு சூழ் நீர்ப்பையும் , கருநீர்ப்பை வெளியுறையும் 
முற்றிலும் களையப்படுகின்றன . கரு கழிவகற்றுறுப்பின் பெரும் 
பாகம் நீக்கப்படுகிறது . கரு உணவுப்பை சிறுகுடலோடு சேர்ந்து 
விடுகிறது . 


கரு சூழ் நீர்ப்பை இரு பாகங்களை யுடையது ( 1 ) உட்பாகம் 
( amnion ) , ( 2 ) வெளிப்பாகம் ( chorion or serosa or false amnion) 
போலிக்கரு சூழ் நீர்ப்பை . மேலே கூறப்பட்ட சவ்வுகள் கூட்டுச் 
சவ்வுகளே ( composite layers ) . ஏனெனில் , ஒவ்வொரு சவ்விலும் 
இரு கருமூல அடுக்குகள் ( germlayers ) உள . கரு சூழ் நீர்ப்பையில் 
வெளியடுக்கும் உள்ளது ; போலிக் கருநீர்ப் பையிலும் (chorion ) 
இரட்டையடுக்கு உண்டு. அதிலும் வெளியடுக்கும் நடுவடுக்கும் 
அடங்கியுள்ளன . இதே அமைப்பு கரு கழிவகற்றுறுப்பிலும் 
உண்டு . கரு உணவுப்பையில் உள்ளே உள்ளடுக்கும் வெளியே 
நடுவடுக்கும் உள்ளன . 


இவை தவிர , நெல்சன் ( பக் . 902) வேறு சில கருப்புறச் சவ்வு 
களைப் பற்றியும் சொல்கிறார் : தொண்டைப்பாக ( pharynx ) பக்கப் 
பை (diverticulun ) இது சில மச்சங்களிலும் ஈருடக வாசிகளிலும் 
காணப்படுகிறது. ( 2 ) சுறாமீனின் வெளிச் செவுள் நூல் போன்ற 


182 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பாகங்களும் இவ் வகையைச் சேர்ந்தவை . ( 3 ) பின்னும் ஈருடக 
வாசிகளின் உணவுக்குழல் முன் பாகத்தில் சுவாசிக்க ‘ தாய் - கரு 
இணைப்பு இழையங்கள் ( paryngeal placenta ) உண்டு . இவற் 
றையும் கருப்புறச் சவ்வுகள் எனலாம் . 


புறவையின் கருப்புறச் சவ்வுகள் : 

இச் சவ்வுகளின் தோற்றத்தில் முதற் கட்டம் கருவின் உடம்பு 
சுருக்கப்பட்டு உணவுப் பையினின்று பிரிக்கப்படுதல் ( constriction 
of embryo from yolk sac ) . கருவின் உடற்சுவர்க் கூட்டடுக்கும் 
( somato pleure ) குடற்சுவர்க் கூட்டடுக்கும் (splavchno pleure ) 
கருவின் உடம்பு அமைக்கப்படும் பரப்புக்கப்பால் பரவியுள்ளன . 
இவை ஒவ்வொன்றும் கூட்டடுக்கு ( compond layer ) எனப்படும் . 
ஏனெனில் , முன்ன தில் ( somato pleu re ) வெளியடுக்கும் உடற்சுவர் 
( somatic mesoderm ) நடுவடுக்கும் உண்டு. பின்னதில் ( splanch 
nopleure ) உள்ளடுக்கும் (endoderm ) குடற்சுவர் நடுவடுக்கும் 
(splaschnic mesoderm ) உள்ளன . இவை கருவுணவுப் புற எல்லை 
வரை பரவியிருக்கின்றன 


கருவின் உடம்புக்கப்பால் இருக்கும் கரு மூல அடுக்குகள் 
கருவுக்குப் புறச் சவ்வுகள் அல்லது அடுக்குகள் ( extra embryonic 
membranes) என்றழைக்கப்படுகின்றன . இந்நிலையில் உடம்பின் 
திட்டமான எல்லை வரையறுக்கப்படவில்லை . ஆகையால் , எந்த 
எல்லை வரை கருவின் மூல அடுக்குகள் உடம்பைச் சேர்ந்தவை , 
எங்கிருந்து கரு உடம்புக்குப் புறம்பான அடுக்குகள் தொடங்கு 
கின்றன வென்று அறுதியிட்டுக் கூறமுடியாது . கரு உடம்பு ஓர் 
உருவம் கொண்டவுடன் சில மடிப்புகள் கருவின் உடம்பைச் 
சுற்றிலும் உண்டாகின்றன . இம் மடிப்புகள் கரு உடம்பின் 
கீழேயும் செல்கின்றன . இறுதியில் இம்மடிப்புகள் கீழே உள்ள 
கரு உணவிலிருந்து கருவின் உடம்பை ஏறக்குறைய பிரித்து 
அதைத் தனிப்படுத்தி விடுகின்றன ; இதன் விளைவாக கரு 
உடம்பு பாகத்துக்கும் , கருப்புறப் பாகத்துக்கும் இடையில் கரு 
உடம்பின் எல்லை வரையறுக்கப்படுகிறது . இக் காரணத்தால் , 
இம்மடிப்புகள் ‘ கரு உடம்பு எல்லை மடிப்புகள் ( body limiting 
folds ) அல்லது உடம்பு மடிப்புகள் ( body - folds ) என்றழைக்கப்படு 


கின்றன . 


இம்மடிப்புகளில் முதலாவது தோன்றுவது தலையின் எல்லை 
யைத் தீர்மானிக்கும் மடிப்பு ( caphalic limiting fold ) . இது 
அடைகாத்தல் தொடங்கின 24 மணி நேரத்தில் , 
முன்னோக்கி வளர்கிறது . ஆகையால் , முந்தித் தலையின் எல்லை 


தலை 


கருப்புறச் சவ்வுகள் அல்லது உறைகள் 


188 


கிறது . 


யைக் குறித்த மடிப்பு , தலைக்கீழே போயிருப்பது போல் தோன்று 

தலைமடிப்பால் ஒரு நுண் பள்ளம் உண்டாகிறது . இப் 
பள்ளம் முன் நுனி தீர்மானிக்கும் பள்ளம் ( anterior limiting groove ) 
எனப்படும் . 


தலை மடிப்பு , பின் ( வால் நுனி) நோக்கித் தள்ளிக்கொண்டு 
போவதால் கருவின் இரு பக்கங்களிலும் ( sides ) இருக்கும். கரு. 
வட்டத்தின் பாகங்களும் ( blastoderm ) மடிப்பில் ஈடுபடுகின்றன . 
இதன் விளைவாக உண்டாகும் மடிப்புகளுக்குக் கருவின் பக்கங்களை 


பன்னீர்க்குடம் 
AMNION | 


6 


4. பன்னீர்க் குடக் கழிவு ( AMNIOTIC CAVITY ) 
2. கரு சூழ் நீர்ப்பை ( அ ) பன்னீர்க்கடம் 
3. போலிக்கரு சூழ நீர்ப்பை ( FALSE AMNION OR 

SEROSA OR CHORION ) 
4. பற்சுவர் நடுவடுக்கு ( SOMATICS MESOPERM ) 
5. உடற்பிற்பகுதி மக்கிய நாளம் 

( POSTERIOR CARDINAL VEIN) 
6. கரு உணவுப்பை ( இரத்தக்குழல்களுடன் ) 
7. முதுகுப்பக்க முககிய பாயகுழாய ( DORSAL AORTA ) 
8. இரண்டாம் நிலை கழிவுறுப்புக் குழாய் 
9. கருசூழ் நீர்ப்பையும் 

போலிக் கருசூழ் 
நீர்பபையும் சந்திக்கும் இடம் 
( SERO - AMNIOTIC CONNECTION ) 

படம் : 51 


184 


முது கெலும்பிகளது கருவியல் 


வரையறுக்கும் மடிப்புகள் (lateral limiting folds ) என்று பெயர் . 
இதனால் உண்டாகும் வரிப்பள்ளம் ‘ பக்கப்பள்ளம் ( lateral limiting 
groove or sulci ) என்றழைக்கப்படுகிறது . இப்பக்கங்களில் உள்ள 
நுண் பள்ளங்கள் , முன் நுனி வரையறுக்கும் பள்ளத்தோடு 
( anterior limiting groove ) தொடர்பு கொள்கிறது . கரு முன் நுனி 
வரையறுக்கும் பள்ளம் பின் கருவின் பின் நுனி நோக்கிச் செல்லும் 
போது இப் பள்ளமும் பக்கப் பள்ளமும் இணைந்து ஒரே பள்ளமாகி 
விடுகிறது . கருவின் பக்க மடிப்புகள் ஆழமாகக் கருவின் கீழே 
செல்கிறது . மூன்றாவது நாள் தோன்றும் வால் நுனி மடிப்பு ( candal 
fold ) வால் நுனியின் கீழ் நுழைந்து முன்னோக்கிச் செல்கிறது . 
இம்மடிப்புப் பின் நுனியை வரையறுக்கும் ஒரு பள்ளத்தை ( poste 
rior limiting groove ) உண்டாக்குகிறது . மடிப்புகளும் , அவற்றால் 


பன்னீர்க்குடம் உருவாதல் ( AMNION - FORMATION ) 


15 


14 . 


16 


13 


12 


I 


10 


1. உடல் பிற்பகுதி முககிய நாளம் ( POSTERIOR CARDINAL 

YEIN ) 
2. கருவின் பக்கங்களை வரையறுக்கும் வரிப்பள்ளம் 

(LATERAL LIMITING GROOVE ) 
3. வெளியடுக்கு ( ECTODERM ) 
4. உடற்சுவர் நடுவக்கு ( OMATIC MESODERM ) 
5. உடற்சுவர் கூட்டதிக்கு ( SOMATOPLEURE ) 
6. குடற்சுவர் நடுவடுக்டு ( SPLANCHNIC MESODERN ) 
7. உள்ளடுக்கு ( ENDODERM ) 
8 முதுகு பக்க முக்கிய பாய் குழாய் ( DORSAL AORTA ) 
9. கருவுணவுபபை ( VOLK SAC ) 
10. கடற்சவாக் கூட்டக்டு ( SPLAN ( HNIC MESOPERM ) 
11. கருப்புற உட்குழி ( EXTRAEMERYONIC ( OE LOM ) 
12. கருவின் பக்கங்களுக்கு அறுதியிடும் மடிப்பு 

( LATERAL AMNIOTIC FOLD ) 
3 இரண்டாம் நில கழிவுறுப்புக் குழாய் 

( ME SONEPHRIC DUCT) 
14. தோல் சார்ந்த தசைக் கூறு ( DERMATOME ) 
15. நரம்பு நாண் வரை ( NEURAL CREST ) 
16. தசைக கூறு ( MyoroME) 


படம் : 52 / 


கருப்புறச் சவ்வுகள் அல்லது உறைகள் 


185 


உண்டான பள்ளங்களும் கருவின் பாகத்தை நெருக்கி கரு உணவி 
னின்று ஏறக்குறைய பிரித்துவிடுகின்றன . 


இரண்டாவதாக இம் மடிப்புகள் கரு உடம்பின் அமைப்பையும் 
உருவரையறையையும் நிர்ணயிக்கின்றன . மூன்ருவதாக கருவின் 
உடம்புஉட்குழி (intra emprynic-coelom ) கருப்புற உடம்புக் குழி 
யையும் ( extra embryonic coelom ) அறுதியிடுகின்றது . 


கருப்புறச் சவ்வுகளில் குடல் சுவர்க் கூட்டடுக்கு ( splanchno 
pleure) கருவுணவைச் சுற்றிலும் வளர்ந்து அதற்கு ஓர் உறை 
போலாகின்றது . இக் கருப்புறம்பான சவ்வுகள் சிறிது காலத் 
திற்குச் செயலாற்றுகின்றன . அவை , கரு வளர்ந்து முட்டையி 
லிருந்து வெளியேறும்போது களையப்படுகின்றன 


கரு உணவுப்பை உண்டாதலும் கரு உணவுக்குழல் 

வரையறையும் ( Yolk Sac Formation ) 


கருவமைப்புக் கீற்று நிலையில் (primitive streak ) உணவுக் 
குழல் , கருவமைப்புக் கீற்றுக்குக் கீழே . தட்டையான வட்டக்குழி 
போலுள்ளது . குடல் சுவர் கூட்டடுக்கு அதன் முகடு ஆகி, 
கருவின் புற எல்லை வரை பரவியுள்ளது . 

24 மணி நேரக் கருவில் ஒரு நுண் குடற்பை (enteric pocket ) 
முன்னால் நீட்டிக் கொண்டிருக்கும் தலையுள் உண்டாகின்றது . 
இதுவே முன்குடல் (fore gut ) எனப்படும் . இது நடுவடுக்காலோ 
அல்லது நடுவடுக்குயிரணுத்திரளாலோ ( mesenchyme ) சூழப்படு 
கிறது . இதே முறையில் 48 மணி நேரக் கருவில் வால் முனையில் 
பை போன்ற பின் குடல் ( hind gut ) உண்டாகின்றது . இவை 
இரண்டிற்கு மிடையில் மாறுதலடையா இடைக்குடல் ( mid gut ) 
உண்டு . 


மேற்கூறிய தலை முனை மடிப்பு , வால் முனை 

மடிப்புகள் 
முறையே பின் நோக்கியும் முன்னோக்கியும் செல்வதால் குடல் சுவர் 
கூட்டடுக்கும் சேர்ந்திணைந்திழுக்கப்படுகிறது . இக் காரணத்தால் 
முன் குடலும் பின் குடலும் நீளமாகின்றன . இறுதியில் கரு , கரு 
உணவினின்று நெருக்கப்பட்டு அதனின்று தூக்கப்படும்போது 
நடுக்குடல் நீளம் குறைந்து கரு உணவுப் பையுடன் ஒரு சிறு துளை 
வழியாய்த் தொடர்பு கொண்டுள்ளது . இச் சிறு துளை கரு 
உணவுக்கால்வாய் ( yolk duct ) என்றழைக்கப்படுகிறது . 
துவாரத்தின் சுவர்களைக் கரு உணவுப்பைக் காம்பு ( yolk stalk ) 
என்பர் . 


186 


முதுகெலும்பிகளது கருவியல் 


( 1 ) கரு நீர்ப்பை ( பன்னீர்க் குடம் ) (அ ) அம்னியம் 3 ) அதன் 
வெளியடுக்கு ( அல்லது ) பொய் அம்னியன் போலி நீர்ப்பை 
( chorion ) இவை கருப்புறச் சவ்வுகள் . 


கருநீர்ப்பை , கருவுக்கு நல்ல உறையாகி , கருவை அதன் 
அருகிலுள்ள சூழலிலிருந்து அதைப் பிரித்து விடுகிறது . கருவுக்கும் 
அதன் உறைக்கும் இடையில் கருவெளியிடம் ( amniotic cavity ) 
இருக்கிறது . இவ்விடத்தைக் கருநீர் ( amaiotic fluid ) நிரப்பு 
கிறது . இச் சிறு குளத்திலே கரு தன் உருவத்தையும் இடத் 
தையும் மாற்ற முடியும் ; வெளி அமுக்கம் அதற்குத் தீங்கு விளை 
விக்காது . 

கருநீர்ப்பையின் வரியிலாத் தசை நார்கள் கருவை 
மெல்ல முன்னும் பின்னும் ஆட்டிக் கருவின் வளரும் பாகங்கள் 
ஒன்றோடொன்று ஒட்டி , அதனால் விகார உருவம் உண்டாகாதபடி 
தடுக்கின்றன . 


சுமார் 30 நேர அடைகாப்புக்குப் பின் கரு நீர்ப்பை உருவா 
கின்றது. கருவின் தலை , கரு உணவுக்குள் மூழ்குகிறது . கருவின் 
தலை முனையில் முதலாவது கருநீர்ப்பை உருவாகின்றது . அங்கு 
வெளியடுக்கும் உள்ளடுக் தம் சேர்ந்த ஒரு மடிப்பு தலை நுனிக்கு 
நீர்ப்பை மடிப்பு ( head fold of amnion) உண்டாகின்றது . மேலே 
இருந்து பார்த்தால் இம்மடிப்பின் ஓரம் ஒரு பிறை போலிருக்கிறது ; 
மடிப்பின் உட்குழிவு தலைப்பக்கம் நோக்குகிறது . சற்று பின்பு . இம் 
மடிப்பை யொத்த இன்னொரு மடிப்பு வால் நுனி நீர்ப்பை மடிப்பு 
( taild fold of amnion ) வால் நுனியில் உருவாகின்றது . இவ்விரு 
மடிப்புகளும் ஒன்றையொன்று அணுகி ஒன்றோடொன்று ஒட்டிக் 
கொள்கின்றன . பக்க நீர்ப்பை மடிப்புகளும் இதில் கலந்து கொள் 
கின்றன . இம்மடிப்புகள் கருவின் மேலும் கீழும் பரவி கருவைச் 
சூழும் இரட்டை உறையாகின்றது . இதுதான் கருநீர்ப்பை 
( amnion ) ஆகின்றது . இம்மடிப்புகள் சந்திக்கு மிடத்தில் தழும்பு 
போலுள்ள தடிப்பு உண்டாகின்றது . இத்தடிப்பு கருப்பை 
தழும்பு (amniotic raphae ) அல்லது பொய்க்கருப்பை - கருப்பை 
( sero- amniotic) தழும்பு எனப்படும். 


கருநீர்ப்பை இரு பாகங்களைக் கொண்டது : 

வெளிப்பாகம் ( outer layer of amaion ) வெளியே வெளியடுக் 
கையும் ( ecoderm ) உள்ளே உடற்சுவர் நடுவடுக்கையும் ( somatic 
mesoderm ) கொண்டுள்ளது . இந்த ஈரடுக்குகளும் சேர்ந்து ஒரு 
போலிக் கரு நீர்ப்பையை ( chorion or false amnion or serosa ) 
உண்டாக்குகின்றன . கரு நீர்ப்பையின் உட்பாகம் (inner fold or 
layer of amnion ) வெளியே உடற் சுவர் நடுவடுக்கையும் (somatic 


கருப்புறச் சவ்வுகள் அல்லது உறைகள் 

187 
mesoderm ) உள்ளே வெளியடுக்கையும் ( ectoderm ) கொண் 
டுள்ளது . கரு நீர்ப்பையின் ஈரடுக்குகளுக்கு இடையில் கருப்புற 
( extra embryonic) உட்குழி ( goelom ) உண்டு . வெளியடுக்கும் 
வெளியே அதாவது நடுவடுக்கு அதற்கு வெளியேயும் உண்டு . 
இப்பாகத்தையே கருசூழ் உறை என்பார்கள் . கரு சூழ் மடிப்பின் 
வெளிப்பாகத்தில் வெளியடுக்கு வெளியேயும் நடுவடுக்கு 
உள்ளேயும் அமைந்துள்ளன . இப்பாகமே கருசூழ் உறை 
மடிப்பின் வெளிப்பாகம் என்பார்கள் . 


கின்றது . 


கருசூழ் பை அல்லது உறை ( amnion ) இது கருவைச் சூழ்ந்து 
அதிர்ச்சி , உள்ளடங்கிய கருவைத் தாக்காதபடி பாதுகாக் 

இன்னும் கருவளர்வதற்கு வேண்டிய நீராலான 
சூழ்நிலையையும் ( aqueous environment ) கருவுக்கு அளிக்கின்றது . 
ஆகையால் , கருசூழ் நீர்ப்பையைக் கருவின் தனி உரிமையான 
குளம் (private pond ) என்பார்கள் . இக்கரு சூழ் நீர்ப்பையைத் 
தமிழ் மக்கள் ‘பன்னீர்க்குடம் என்றும் , அதிலடங்கியுள்ள நீரை 
பன்னீர் என்றும் அழைப்பதை ஈண்டு நோக்குக . ( 4 ) கருவுக்கு 
வெளியுறை (chorion or serosa ) இது பிற சவ்வுகளுக்கு வெளியே 
உள்ளது . இதன் எல்லாக் கருநீர்ப்பை மடிப்புகளிலும் உடற் 
சுவர்க் கூட்டடுக்கு (somatopleure ) இரட்டையாக மடிந்துள்ளது . 
அதில் உள்ளே இருக்கும் அடுக்கு , மட்டும் கருநீர்ப்பை உண்டா 
வதில் பங்கு கொள்கிறது . வெளியே உள்ள அடுக்கு போலிக் கரு 
நீர்ப்பை (falseaminion or chorion ) என்றழைக்கப்படுகிறது . இவ் 
விரண்டு அடுக்குகளுக்கும் இடையிலுள்ள கருப்புற உடற்குழி 
( extra embryonic coelom) என்பதை நாம் மறக்கக்கூடாது . 


கருவின் சுவாசக் கழிவுறுப்பு ( Allantois ) 

கரு நீர்ப்பை , போலிக் கருநீர்ப்பை கருவுடம்புக்குப் புறம்பான 
பாகங்களிலிருந்து உருவாகின்றன ; ஆனால் , கருக்கழிவுறுப்புக் கரு 
உடம்பின் உள்ளிருந்தே உருவாகின்றன . அதன் , உடல் மைய 
நோக்கும் பாகம் ( proximal part ) கரு உடலோடு ( intraembryonic ) 
இணைந்துள்ளது . மற்ற கருப்புறச் சவ்வுகளைப் போல இதுவும் 
முட்டை அடைகாப்புப் பருவத்தில் மாத்திரம் பயன்படுகின்றது . 
ஆகையால் , இது உடலோடு ஒன்றாகச் சேர்வதில்லை . அடை 
காக்கும் மூன்றாவது நாள் தோன்றும் இக்கழிவுறுப்புப் பின்குடலின் 
( hind gut ) வயிற்றுப்பக்க உள்ளடுக்குப்பைபோல் உருவாகிறது . 
ஆகையால் , அது குடற்சுவர்க் கூட்டடுக்கால் (splanchno pleure ) 
ஆனது . இதில் உந்திப் பாய்குழாய்களும் ( umbilical arteries) 
உந்தி வடிதழாய்களும் ( umbilical veins) உள . நான்காவது நாள் 
கருக் கழிவகற்றுறுப்பு உடம்பினின்று வெளியேறிக் கருப்புற உடற் 


188 


முதுகெலும்பிகளது கருவியல் 


குழிக்குள் செல்கிறது . அதன் உடல் மையம் நோக்குப்பாகம் 
கரு உணவுப் பைக்காம்புக்குப் பின்னால் ( yolk stalk) இருக்கிறது . 
இதன் குறுகியபாகம் கருக்கழிவுறுப்புக் காம்பு ( allantoicstalk ) எனப் 
படும் . இதன் பெருத்த பாகத்திற்குக் கழிவுறுப்புப்பை ( allantoic 


114 நாள் கரு ( 14 DAYS EMBRYO OF CHICK ) 


T2 


1 


ip . 


இ 


8 


1. கழிவுறுப்புக் குழிவு ( ALL ANTOIC < AVITY ) 
2. கருவுணவுப்பை ( YOLK SAC ) 
3. கருவுணவு ( YoLK ) 
4. கழிவுறுப்புக் காம்பு ( ALLANTOIC STALK ) 
3. முட்டை ஒரு 
6 : அல்புமின் ( ALBUMEN ) 
7. கருவுணவுச் சவ்வு ( VITELLINE MEMBRANE ) 
8. கரு நீர்ப்பைக்கும் போலிக்கருநீர்ப்பைக்கும் 

இடையிலுள்ள கழிவு ( SEROAMNIOTC CAVITY) 
9. கொப்புள் ( அ ) உந்திக்காம்பு ( BELLY STALK ) 
10 . கருசூழ் நீர்ப்பைக்குழி ( AMRIOTK CAVITY ) 
1. பன்னீர்க்கடம் ( அ ) கருநீர்ப்பை ( AMNION ) 
12. போலிக்ககு நீர்ப்பை ( CHORION + ( OR ) SEROSA ) 
13. ALL ANTAS 


படம் : 53 


*vesicite ) என்ற பெயர் தரப்பட்டுள்ளது . இப் பை விரைவில் 4-10 
நாளில் பெரிதாகி விரிவடைந்து போலிக் கருப்பை - கருப்பை ( sero 
amniotic ) வெளியிடத்தில் புகுந்து தட்டையாகிக் கருவையும் கரு 
உணவுப் பையையும் சூழ்ந்து விடுகிறது . இதன் விளைவாகக் கழி 


கருப்புறச் சவ்வுகள் அல்லது உறைகள் 


189 


வுறுப்பின் குடல் பக்க நடுவடுக்கும் (splanchnic mesoderm) 
போலிக் கருப்பையின் ( serosa or chorion ) உடல் சுவர்ப்பக்க 
நடுவடுக்கும் (romatic mesoderm ) இணைந்து 

ஓர் இரட்டை 
நடுவடுக்கு உண்டாகின்றது . இந்த இரட்டை யடுக்கு போலிக் 
கருப்பை - கருக்கழிவகற்றுச் சவ்வு ( chorio - allantoic membrane) 
எனப்படும் . இந்த இரட்டை அடுக்கில் சிறு கருக்களை இட்டு 
அவற்றின் மலர்ச்சி ஆற்றலை ( developing potencies ) ஆராய் 
கிறார்கள் . இரட்டை அடுக்கில் குருதிக் குழாய்ப் பின்னல் 
(vascular net work ) தோன்றுகிறது . இக்குருதிக் குழாய்ப் 
பின்னல் கருவின் குருதியோட்டத் தொகுதியுடன் கருக்கழிவகற்று 
றுப்பின் குருதிக்குழாய்களால் (allantoic vessels ) இணைக்கப் 
படுகிறது . 


கருக்கழிவகற்று உறுப்பின் வேலைகள் : 


1. நுண் துளைகளையுடைய ஓட்டுடன் நெருங்கியிருப்பதாலும் , 
குருதிக் குழாய்களை யுடையதா யிருப்பதாலும் கருக்கழிவகற்று 
றுப்புக் கருவுக்கு உயிர்வளியை (oxygen) அனுப்பவும் , அது , 
வெளிடும் கரியமிலவாயுவை வெளியேற்றவும் , உதவுகிறது . 


2. கருவில் நிகழும் வளர்சிதை மாற்றங்களால் எழும் யூரியா 
யூரிக் ஆசிட் முதலியவற்றைக் கரு, குஞ்சாகி முட்டையிலிருந்து 
வெளியேறும் வரை சேர்த்து வைக்கிறது , இக்கழிவகற்றுறுப்பு ; இச் 
செயலால் , இப்பொருட்களால் நேரிடும் தீங்கைத் தடுக்கிறது , 
கருக்கழிவகற்றுறுப்பும் . 


8. அடைகாப்பின் பிந்திய கட்டங்களில் , கழிவகற்றுறுப்பின் 
குருதியோட்டம் , முட்டை ஓட்டின் கால்சியத்தை உறிஞ்சி , இக் 
கால்சியத்தால் கருவின் எலும்புகளை உண்டாக்க (bane - formation ) 
உதவுகிறது . இக்கால்சியத்தால் கழிவகற்றுறுப்பு உறிஞ்சுவதால் , 
ஓடு மெல்லியதாகவும் எளிதில் உடையக் கூடியதாகவும் ஆகிறது . 
ஓட்டின் இம்மாறுதல்களால் , குஞ்சு பொரிக்கும்போது , முட்டை 
எளிதில் உடைந்து , குஞ்சை வெளியேற்றுகிறது . 


4. கழிவகற்றுறுப்புக் கரு அல்பூமினை ( albumen ) உறிஞ்சு 
வதில் உதவுகிறது . குஞ்சு பொரிக்கும் போது , கழிவகற்றுறுப்பின் 
காம்பு ( allantoic stalk ) உடைகிறது ; கழிவுறுப்புச் சுருங்கி சவ்வாக 
உடைந்த ஓட்டில் ஒட்டிக் கொண்டிருக்கிறது . 


190 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பாலூட்டிகளது கருப்புறச்சவ்வுகள் 
( Mammalian Extraem bryonic Membranes) 


பறவைகளிலிருப்பதுபோல் , பாலூட்டிகளிலும் நான்கு கருப் 
புறச் சவ்வுகளுண்டு . ஆனால் , பாலூட்டிகளின் அண்டத்தில் 
கருவுணவில்லை . கருவுணவிருந்தால் எவ்வாறு கரு உணவுப் 
பையுண்டாகுமோ அவ்வாறே கரு உணவுப்பை யுண்டு . பரிணாமக் 
கொள்கைப்படி ஒருறுப்பு தன் வேலையைச் செய்யாவிட்டால் அது 
சீர் குலைந்துவிடும் அல்லது அறவே ஒழிந்து விடும் . ஆனால் , 
கருவுணவுப்பையோ, அலுவலில்லாவிட்டாலும் நிலைத்துள்ளது ; 
அதன் குருதிக்குழாய்கள் கருவுணப்பை தன் வேலையைச் சரியாய்ச் 
செய்தால் எவ்வாறிருக்குமோ அவ்வாறே கருவுணப்பை வெறுமை 
யாய் இருந்தாலும் அவை கருப்பையோடு உறவு கொண்டுள்ளன . 
ஆகையால் , பேற்றன் சொல்வதுபோல் ஓருறுப்பின் அமைப்பு , 
அதன் அலுவலைவிட அதிக மாறாத் தன்மையுடையது என்ற 
முதுமொழிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது . பாலூட்டிகளைப் 
பொருத்தவரை இரண்டாவதாக , பறவைகளின் கருவுணப்பை 
முன்னுரைத்ததுபோல அடை காத்த 19 வது நாளில் உடம்பினுட் 
சென்று , அங்கு அதனுள்ளிருக்கும் உணவும் கரு உணவுப்பையும் 
மறைந்துவிடுகின்றன . ஆனால் , பாலூட்டிகளது வெறுமையான 
கருப்பை உடம்பு பல மடிப்புகளால் சரியான உருவமடைந்தாலும் 
அது உடம்பினுள் சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை . 


பன்றியின் கரு உணவுப்பை மிகப்பெரிது ; ஏனெனில் , அதன் 
கருக்கோளம் ( blastocyst ) அதிக நீளமானது . கரு உணவுப்பையின் 
காம்பு நீளமானது ; ஆகையால் , அது கருவின் தலைக்குக் கீழே 
வெகு தூரத்தில் நீட்டிக்கொண்டுள்ளது . இந்த நிலையில் கரு 
உணப்பை தனக்குள் உணவில்லாவிட்டாலும் தாயிடமுள்ள 
உணவு, உயிர்வளி (0 , ) தனது ஏராளமான குருதிக் குழாய் 
களால் உறிஞ்சி கருப்பை குருதிச் சுழற்சியின் ( vitelline 
circulation ) வழியே கருவுக்கு அனுப்புகிறது . ஆகவே , தன்னிடத் 
தில் உணவுப் பொருள் இல்லாவிடாலும் கடன் வாங்கியாகிலும் 
கருவுக்கு உணவு அனுப்புகிறது . இது மூன்றாவது வேறுபாடாகும் , 
ஆனால் , இது சிறிது காலவேலையே ; ஏனெனில் , கருக்கழிவுறுப்பு 
( allantois ) இந்த வேலையை ஏற்றுக்கொள்கிறது . 


கருநீர் உறை அம்னியன் ( amnion ) : இது நடுவடுக்கின் உ.டற் 
சுவர் நடுவடுக்கும் (somatic mesoderm ) வெளியடுக்கும் சேர்ந்த 
கூட்டடுக்கு . நடுவடுக்கு உடற்சுவர்க் கூட்டடுக்கால் (somato 
pleure ) ஆனது . இவ்வடுக்குக் கருவைச் சூழ்ந்து கொள்கிறது . 


கருப்புறச் சவ் வுகள் அல்லது உறைகள் 


191 


கரு நீர்ப்பை முற்றுப் பெற்றவுடன் அது ‘ பன்னீர் அல்லது கருப்பை 
நீரால் (amniotic fluid ) நிரப்பப்படுகிறது . இந்நீர் கோழியின் 
கருப்பை நீர் எவ்வாறு பயன்படுகிறதோ அவ்வாறே பாலூட்டி 
-யிலும் செயலாற்றுகின்றது . 


பாலூட்டிகளின் கருநீர்ப்பை கரு சரியான வளர்ச்சிப் பருவத் 
துக்கு முந்தியே தோன்றுகிறது . மனிதனின் கருநீர்ப்பை சரியான 
உருவம் அடையுமுன் அதன் பை உதிக்கிறது . இவ்வாறு பருவத் 
துக்கு முந்தியே கரு நீர்ப்பை நிலைநாட்டப்படுவதால் அதன் 
உருவாக்கம் மிக 

விரைவாக நடைபெறுகிறது . ஆகையால் , 
அவற்றை நுணுகி ஆராய்வது எளிதல்ல. எல்லாப் பாலூட்டி 
களிலும் கரு நீர்ப்பை கரு வளர்ச்சியின் தொடக்க நிலையிலே " ய 
தோன்றுகிறது . மனிதக்கருவில் , கருவுடம்புக்குத் திட்டமான 
உருவம் உண்டாகு முன்னமேயே கருநீர்பை ( amnion ) தோன்றி 
விடுகிறது . இவ்வாறு பருவம் வருமுன்னே கருநீர்ப்பை உண்டாவ 
தால் அதன் மலர்ச் சியைப் பகுத்தறிவது அரிது . ஆனால் , பன்றி 
யிலும் , பறவைகளிலும் ஊர்வனவற்றிலும் ( reptile ) கருநீர்ட்பை 
சாவதானமாக ( leisurely ) உண்டாகின்றது . 


கருநீர்ப்பை ( amnion ) கருநீர்பையின் வெளிப்பாகம் அல்லது 
போலிக்கருப்பை , முதலியவற்றின் தோற்றம் : ( Origin of 
Amnion and Sersosa ) : 

இவ்விரு சவ்வுகளின் வரலாறு மிகவும் வியக்கத்தக்கது . 
தொடக்க நிலையில் கருவிலே இரு பாகங்கள் உண்டு : ( 1 ) உள்ளு 
யிரணுத் திரள் ( ioner cellmass ) ( 2 ) வெளியுறை அல்லது 
ஊணுறுஞ்சடுக்கு ( trophoblast ) இந்த நிலையில் வேறு அடுக்கு 
இல்லையாதலால் இவ்வுறையைக் கருவட்ட உறை , கருவட்ட 
அடுக்கு என்று அழைக்கின்றார்கள் . இரண்டாவது கட்டத்தில் 
கரு மூல அடுக்குகள் ( germ layers) உண்டாகின்றன . அப்போது 
வெளியுறை கருவட்டத்தோடு தொடர்ச்சியாய் இருப்பதால் 
அதன் புறவடுக்காகிய ஊணுறுஞ்சடுக்கை , ஊணுறுஞ்சிப் புற 
வடுக்கு ( trophectoderm ) என்றழைக்கலாம் . ஏனெனில் , இவ் 
வடுக்கு , கருவுக்கு உணவளிக்கும் வேலையோடு அதன் வெளியடுக் 
காகவும் செயலாற்றுகின்றமையால் இப்பெயர் இந்நிலைமையில் 
மிகவும் பொருத்தமுடையது . இன்னும் கொஞ்ச நாட்கழித்து 
நடுவடுக்கும் உண்டாகின்றது . அப்போது அதன் உடற்சுவர்ப் 
பக்க அடுக்கு ( somatic mesoderm ) புறவடுக்கோடு சேர்ந்துவிட்ட 
மையால் ஊணுறிஞ்சுப் புறவடுக்கு என்ற பெயர் தகுதியுடைய 
தன்று . ஆகையால் , இது இந்த நிலைமையில் கருப்புற உடற்சுவர்க் 
கூட்டடுக்கு ( extra embryonic somato pleure ) என்றழைக்கப்படு 


192 


முதுகெலும்பிகளது கருவியல் 


கிறது . இவ்வுடற்சுவர்ப் புற நடுவடுக்கே, கரு நீர்ப்பையைக் 
கருவைச் சுற்றிலும் உண்டு பண்ணுகிறது . அதன் வெளிப்பாகமே 
கருநீர்ப்பை வெளிப்பாகம் அல்லது போலிக் கரு நீர்ப்பையாக 
( chorion or serosa ) அமைகிறது . 


கருக்கழிவுறுப்பு ( allantois ) : கருவால் முனை மடிப்பு உண்டான 
தும் கருவின் பின் குடல் தோன்றுகிறது . அப்போது பின் குடலி 
லிருந்து ஒரு பக்கப்பை உண்டாகிறது . அது குடற்சுவர் நடுவ 
டுக்குக் கூட்டடுக்களாலானது . இக்கழிவுறுப்புப் பெரிதாகிறபோது 
பின் குடலுடன் ஒட்டியிருக்கும் பாகம் ஒடுங்கி , கழிவு றுப்புக்காம்பு 
( allantoic stalk ) ஆகிறது . பிறைபோல் தோன்றிய இவ்வுறுப்பு, 
அரை நிலா வடிவடைந்து , வால் முனை பெரும்பாய்குழாயின் (caudal 
aorta ) கிளை களிலிருந்து உணவடைகிறது . கருவுணவுப்பை குருதி 
யோட்டம் சீர்குலைந்ததும் கழிவுறுப்புக் குருதிக்குழல் வலைப் 
பின்னல் (plexus of allantoicvessels ) அதிகமாகி கருவுக்கும் அதன் 
தாய்க்குமிடையே நிகழும் ஆதல்- அழிதல் ( metabolism ) மாற்ற 
அலுவல்களை ஏற்றுக் கொள் கிறது . 


கருநீர்ப்பை ( Amnion ) அநேக வழிகளில் உண்டாகலாம் : 


உடற்சுவர்க் கூட்டடுக்கின் (8omato pleure ) நீளப்பாங்கான 
மடிப்பினால் கருநீர்ப்பை உண்டாகலாம் ; இம்முறையில் தலைமுனை , 
வால்முனை , இருபக்கங்களிலும் உள்ள கருநீர்ப்பை மடிப்புகள் 
( amniotic folds ) முதுகுப்பக்கம் நோக்கிப் படர்ந்து ஒன்றோடொன்று : 
சேர்வதால் இக்கரு நீர்ப்பை உண்டாகின்றது . இம்முறை ஒப்பசம் 
( opossum ) பன்றி , முயல் முதலிய மிருகங்களில் காணப்படும் . 


குழிமுறை : ( cavitation method ) அதாவது உள்ளுயிரணுத் 
திரளில் (iaper cell mass ) ஒரு குழி உண்டாகின்றது . இதுவே 
கருவட்டம் (embryonic disc ) படம். இம்முறை மனிதன் , சுண்டெலி , 
எலி முதலியவற்றில் காணப்படுகிறது . குரங்கில் , குழிமுறைக்கும் 
நீளப்பாங்கான மடிப்பு முறைக்கும் இடைப்பட்ட முறையில் கரு 
நீர்ப்பை உண்டாகின்றது . ( நியைற்ற சின்னாள் வாழ்வுடைய , 
போலிக்கரு நீர்ப்பையின் நுண்ணறை யுண்டாவதால் இம்முறையில் 
கருவட்டம் அதிக ஆழத்தில் பதிந்து விடுகிறது . அவ்வாழத்தில் 
கருநீர்ப்பை வெளியுறை, கருநீர்ப்பை உண்டாகின்றன . மெய்ப் 
பாலூட்டிகளில் ( eutheria) கரு நீர்ப்பை உட்புழை ( amniotic cavity ) 
வெவ்வேறு வழிகளில் தோன்றினாலும் , கருநீர்ப்பையும் அதன் 
வெளிப்பாகமும் ( serosa or chorion ) அமைப்பில் முற்றுப் பெற்ற 
வுடன் , கருவுக்கும் இவ்விரண்டு பாகங்களுக்கும் உள்ள உறவு 
அல்லது தொடர்பு மாறுவதில்லை . 


கருப்புறச் சவ்வுகள் அல்லது உறைகள் 


198 


கரு சூழ்நீர்ப்பை ( அ ) பன்னீர்க்குடம் ( ARNION ) தோன்றும் முறைகள் 

( METHODS OF AMNIOGENESIS) : 


(CHORIOAHHOTE ros.ps ) 
- 

சுகப்புற உடற்கழி . 
EXTRAEBRYONIC 
COOLOM OR 
EXOCOELOM ) 


ஊட்டுறை 
( TROPHOBLAST) 


A. மடிப்புமுறையில் பன்னீர்க்குடம் ( கருநீர்ப்பை உண்டாதல் ) 

(AMNIOGENESIS BY POLDS ) 


உட்முறை.. 


B. குழி முறையில் பன்னீர்க்குடம் தோன்றல் 

(AMNIOGENESIS BY CAVITATION ) 


கோதியாக்கப்புக்குழிப்டை 
ECTOLORIONIE VST ) 


கருப்புற உடற்கழி 
( Raotatsa ) 


வட்டுறை 


ழ் நீகப்பை 


( ARATE CAVITY ) 


-4 - வுப் 
( Te 


C. கோரியனுக்குப்புறக்கழிப்பை ( creekoalaMe CrST ) முறையில் பன்னீர்க்கடம் தோன்றல் 

( ARNIOGENESIS BY IcrocHONIOHIC crar ) 


இடப்பக்கப் படங்கள் -சக்பப்பையின் recrer) 
உந்மசமாஜபாச அடையும் பரப்புகள் காட்டுறேன 


வலப்பக்கப்படங்கள் -0 மூக அமைப்புக்கள்( raan 
SNAK ) வெயில் மாறுபாரக் சட்செறன் 


* நருங்டுக்கு ( AssooERH ( கருப்பு ) 


அடர்த்தியாகபுச்ளியுடைய 
பாகங்கள் (OCTAFINION )) 


| 


உள்ள மக்க (ENDOORH ), 
பரவலாகப்புள்ளியுள்ள பாகம் 


கெளியகக்க 
ta 


படம் : 


54 


மு.க.- 18 


அது வால் 


184 

முதுகெலும்பிகளது கருவியல் 
பன்றியின் கருவிலும் முயலின் கருவிலும் கருவமைப்புக் கீற்று 
உண்டானவுடன் , ஊணுறிஞ்சடுக்குக் கருவட்டத்தின் ஓரத்தைச் 
சுற்றி மடிப்புகள் போல் எழும்பி கரு வட்டத்தின் மேலே கருவின் 
மையத்தை நோக்கி வளர்கின்றன . கரு பெரிதாய் வளரும்போது , 
அதன் வலையும், வாலும் இந்த மடிப்புகளுக்குள் ஆழமாகச் செல் 
கின்றன . 

இச்சுற்றுவட்ட மடிப்புகள் கருநீர்ப்பை மடிப்புகள் 
( amniotic folds) ஆகின்றன . கோழிக்குஞ்சி லிருப்பதுபோல் 
இங்கும் தலைமுனை மடிப்பு ( cephalic fold ) வால்முனை மடிப்பு 
( tail fold ) பக்க மடிப்புகள் -முதலிய மடிப்புகளைக் காணலாம் . 
முயலின் கருவில் தலைக் கருநீர்ப்பை ( bead fold ) வால் கருநீர்ப்பை 
மடிப்பைவிட ( amniotic fold ) பெரிதாயிருக்கிறது . 
மடிப்பைவிட அதிக விரைவாக வளர்கிறது . இம் மடிப்புகள் 
உடற்சுவர் - கூட்டடுக்கால் ( somato pleure ) ஆனது என்பது 
நாம் மறத்தல் கூடாது . இம்மடிப்புகள் யாவும் இறுதியில் கோழிக் 
குஞ்சில் நிகழ்வதுபோல் கருவின் முதுகுப் பக்கத்தில் ஒன்றோ 
டொன்று சேர்ந்து கலந்துவிடுகின்றன . இதன் பயனாக , கருநீர்ப் 
பையும் ( amnion ) அதன் வெளிப்பாகமும் ( chorion ) உண்டா 
கின்றன . கருநீர்ப்பையில் உள்ளடுக்கு அதாவது கருவை நோக்கி 
யுள்ளது . வெளியடுக்கும் ( ectoderm ) அதற்கு வெளியே உடற் 
சுவர் - பக்க நடுவடுக்கும் ( somatic mesoderm) உண்டு . அதன் 
வெளியுறையில் ( chorion ) கருவை நோக்கி உடற்சுவர்ப்பக்க 
நடுவடுக்கும் அதற்கப்பால் வெளியடுக்கும் உண்டு . பறவைக் 
கருவுக்கும் முயலின் கருவுக்கும் ஒரு வேறுபாடுண்டு ; முயலின் 
கருவில் தலைமுனை மடிப்புப் பெரிதாயிருக்கிறது . இதன் விளைவாக , 
கரு நீர்ப்பை - வெளியமைப்பை இணைப்பு ( sero amniotic conneclion) 
தலைமுனை அருகில் 

கரு நீர்ப்பை , கரு உடம்பின் 
வயிற்றுப்பக்கத்தில் கரு உணவுப்பைக் காம்பு பக்கத்தில் இணைக் 
கப்பட்டுள்ளது . கருவளரும்போது கருப்பையின் வயிற்றுப் பக்கத் 
துளை சிறிதாகி உந்தி வளையம் ( umbilical ring ) ஆகிறது. இதே 
நேரத்தில் கருவுணப்பைக்காம்பும் (yolk stalk ) கருக் கழிவுறுப்புக் 
காம்பும் ( allantoic stalk ) ஒன்றுக்கொன்று நெருங்கிவந்து தங்களு 
டைய குருதிக் குழாய்களுடன் ஒன்றோடொன்று சேர்ந்து வயிற்றுக் 
காம்பை ( belly stalk ) உண்டாக்குகின்றன . கருக்கழிவுறுப்புக் காம்பு 
என்பது கழிவுறுப்பு , கருவின் பின் குடலுடன் இணைக்கும் ஒடுங்கிய 
பாகமே . 


உள்ளது . 


கேள்விகள் 


1. கருப்புறச் சவ்வுகள் தோற்றமும் , அவற்றின் வேலையும் 

பற்றி எழுது. 
2. கருப்புறச் சவ்வுகளது இறுதி நிலை என்ன ? 


15. கருவின் வளர்பை - வாழ்க்கைக்குக் 
கருப்புறச் சவ்வுகள் சிறப்பு 

ஒத்தமைவு 
( Special Adaptations of Extraem bryonic 

Membranes to Tutro Uterine Life ) 


1. கருவட்டக் கோளத்தைக் ( blastodisc ) கருவளர்பையின் 
( uterus ) சுவரில் , அதாவது உணவூட்டும் அடி இழையத்துடன் 
ஒட்ட வைத்தல் இன்றியமையாததாகின்றது . இவ்வாறு கருக் 
கோளத்தை உணவு தரும் தாயின் அடி இழையப்பக்கத்தில் 
வைப்பதைப் பதித்தல் ( implantation ) என்கிறார்கள் . ஒட்ட 
வைப்புக்குக் கருப்புறச் சவ்வுகளில் (extraem bryonic membranes) 
சில நுண் மாறுதல்கள் இன்றியமையாதனவாகும் . கருக்கோள 
இணைப்பு கருவளர் பையுடன் அநேக வழிகளில் நிகழலாம் . கரு , 
கருவளர்பையில் இருக்கிறது ; ஆனால் , கருப்புறச் சவ்வுகள் கரு 
வளர்பையின் உள்ளுறையுடன் மேலீடான அல்லது ஆழமற்ற 
தொடர்பு கொள்ளுகின்றன . இதற்கு ஆழமற்ற பதித்தல் ( super 
ficial ) அல்லது மைய பதித்தல் (central implantat : on ) என்று 
பெயர் . இவ்வகை , கரு ஒட்ட வைப்புக் கீழ்நிலை முதுகெலும்பிகளில் 
காணலாம் . பையுடையிகளில் ( marspials ) பன்றி , மாடு செம்மறி 
யாடு , நாய் , பூனை முதலிவற்றில் இவ்வித மத்திய கரு ஒட்டவைப்பு 
உண்டு . 

சுண்டெலி , எலி போன்ற மிருகங்களில் கருக்கோள ஒட்ட 
வைப்பு மையத்தினின்று விலகிக் ( eccentri implantation ) காணப் 
படுகிறது . இங்குக் கருக்கோளம் கருவளர்பையின் மடிப்புகளுக் 
கிடையில் தங்கிக் கொள்ளுகிறது . மூன்றாவதாக 

மனிதன் 
சிம்பன்சிசு குரங்கு போன்ற விலங்குகளில் கருக்கோளத்தைக் கரு 
வளர்பையின் மடிப்புகள் முற்றிலும் சூழ்ந்து கொள்கின்றன . இது 
முழு -சிற்றிடை வெளிப்பதித்தல் (complete interstitial implanta 
tion ) எனப்படும் . 


கழிவுறுப்புவடிகுழாய் 


198 


STALK 


கருவுணவுப்பைமீதி கருநீர்ப்பைஅமக்க. 

(ANTON)| கழிவறுப்புக்சுவர் (WALLOFALLANTOIS) 


வயிற்றுக்காம்புஅல்லது உந்திக்காம்பு(BELLYSTALK) 

வெளியாக்கு குடற்சுவர்நம்வழக்கு குடற்சுவர்நடுவகக்கு TSPLANEHHICMEsooERM) உள்ளமக்க(ENDODERM) உள்ளாக்க(ENOODram) உள்ரூப்புநவமக்க (GPLANCHNICMEGODERM) உடந்சுவர்நடுவழக்க (SOMATICMESODERM) 


சேய்இணைப்பிழையம் (FOETALPLACENTA) 


கழிவுறுப்புச்சுவர் CALLANTOICWALL) ஊட்டுறையாக்கு. (TROPHODERM) மேலணியிழையம் கருதிக்குழல் இணைக்கும்தசை 


ஊட்மறைஅமக்கு (TROPHECTODERM) 


கருவளர்பையின்(UTERUS) உள்ளுறை(MUCOSA) தாய்இனப்பிறையம் (MATERNALPLACENTA) 


L S 


சுரப்பி 


கருவளர்பையின்சுவர் (UTERUSMUSCULARLAYERSOR 

UTERUSWALL) உள்ளுறுப்புஉறை (VISCERALPERITONEUM) 


முதுகெலும்பிகளது கருவியல் 


போலிக்கருநீர்ப்பைக்கம்((HORION)கருவளர்பை(UTERINE) சுவருக்கும்உள்ளஉறவு 


படம்55 


--கருவின் வளர்பை -வாழ்க்கைக்குக் கருப்புறச் சவ்வுகள் 


197 


அடுத்தபடியாக , கருப்புறச் சவ்வுகளுக்கும் கருவளர்பைச் 
சுவர்களுக்கும் இடையில் பின்னிய செயல் விளைவும் ( interaction) 
தொடர்பும் ஏற்படுகின்றது . இவ்வாறு தாயின் தசைகளும் கருவின் 
சவ்வுகளும் ஒன்றோடொன்று நெருங்கிப் பிணைக்கப்படும்போது 
அதனால் உண்டான செறிவுற்ற குருதியுள்ள இழையத்திற்குத் 
தாய் - கரு இணைப்புத்தசை அல்லது நஞ்சு என்று பெயர் . இதைத் 
தமிழர் நஞ்சுக்கொடி என்றும் அழைப்பார்கள் . ஆகவே பரஸ்பர 
பண்ட மாற்றுக்காகப் பின்னிப்பிணைந்திருக்கும் தாயின் இழைய 
மும் அதாவது கரு வளர்பையின் இழையமும் ( maternal placenta) , 
கருவின் இழையமும் ( foetal placenta ) சேர்ந்து தாய் - கரு கூட்டி 
ழையம் ( placenta ) என்று அழைக்கப்படுகிறது. இங்கு தாயின் 
குருதியும் கருவின் குருதியும் மிகவும் அண்மையிலே இருக்கலாம் . 


தாய் - கரு கூட்டிழையத்தில் பங்கு கொள்ளும் கருப்புற 
இழையத்தை அடிப்படையாகக் கொண்டு தாய் - கரு கூட்டிழையம் 
இருவகைப்படுவன : ( 1 ) எல்லா முதுகெலும்பிகளது கருக்களிலும் 
கருப்புற உடற்பக்கக் கூட்டடுக்கு ( cxtra - embryonic somato pleare ) 
கரு வளர்பையின் உள்ளுறையோடு இணைந்து தாய் - கரு இணைப்பு 
இழையத்தை உண்டாக்குகிறது . ஆனால் , கரு உணவுப்பை 
இணைப்பிழையத்தில் ( yolk sac placenta ) நடுக்குடலின் தொடர்ச்சி 
யான கரு உணவு சூழ் குடற் பக்கக் கூட்டடுக்கு ( splanchno 
pleure ) கருப்புற உடற்சுவர்ப்பக்கக் கூட்டடுக்கோடு ( somato 
pleure) ஒன்று சேர்ந்து விடுகிறது . (எ.டு. ) சுறா. ஆனால் , கருப்பை 
வெளி மடிப்பு - கரு கழிவுறுப்பு- இணைப்பிழையத்தில் ( chorio 
allantoic placenta ) கரு கழிவுறுப்பின் புற வளர்ச்சியும் கருப்புற 
உடற்சுவர்ப் பக்கக் கூட்டடுக்கும் ( அதாவது சுரு நீர்ப்பையின் 
வெளிப்பாகத்துடன் ) ஒன்று சேர்ந்து விடுகிறது . ( எ.டு. ) அரணை 
(chalcides tridactylus ) . மெய்ப் பாலூட்டிகள் ( eutheria). 


எனினும் மேற்கூறப்பட்ட இரு வகை இணைப்பிழையங் 
களுக்கும் விதிவிலக்கு உண்டு . ‘ தாய் - கரு இணைப்பு . இழையங் 
களில் நிகழும் அரிப்பு அல்லது தேய்வை (erosion ) , அடிப்படை 
யாக வைத்து அவற்றைப் பாகுபாடு செய்யலாம் . கீழே கூறப் 
படும் இணைப் பிழையங்களின் வரிசை முறை அதிகரித்துக் 
கொண்டு செல்லும் தேய்வு அல்லது அரிப்பின் அளவையும் 
காண்பிக்கும் . 


மேலணியிழைய - போலிக் கரு நீர்ப்பை இழைய 

இணைப் 
பிழையம் ( epithelio - chorial type ) இதில் தாயின் கரு வளர்ப் 
பையின் உள்ளுறை தேய்வதில்லை ; ஆகையால் , கருவின் இணைப் 


198 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பிழையம் கருவளர்பையின் மேலணியிழையத்துடன் நெருங்கிய 
தொடர்பு கொள்கிறது . ஆகையால் , இந்த இணைப்பிழையத்தை 
மேலணியிழைய - போலிக் கருப்பை இழைய இணைப்பு ( epithelio 
chorial placenta ) என்பார்கள் . (எ.டு. ) சுறாமீன் ( austelus ) . 
இணைக்கும் இழைய - போலிக் கருநீர்ப்பை இணைப்பிழையம் ( synd 
esmocharial placenta) . இந்த இணைப்பிழையத்தில் தாயின் கரு 
வளர்பையின் மேலணியிழையம் மறைகிறது . ஆகையால் , கருவின் 
இணைப்பிழையம் தாயின் இணைக்கும் இழையத்தோடு ( connective 
tissue ) தொடர்பு கொள்கிறது . இது அசைபோடுபவை களிடம் 
காணப்படுகின்றது . 


( 3 ) உள்ளணியிழைய -போலிக் கருநீர்ப்பை இணைப் 
பிழையம் ( endothelio- chorial type ) (நஞ்சு ) : இந்தத் தாய் - சேய் 


I 


CUTERINE BLOOD VESSE ) 
கருவளர்பை குருதிக்குழல் 


தாயின் நினைக்குந்தசை 


தாயின் 
இணைக்குந்தசை 


ஊட்டுறையின் உறிஞ்சி 
CTROPHOBLASTIG VILLUS ) 


கருவளர்பை 
மேலணியிழையம் 
-ககுக் குருதிக்குழல் 
வாட்டுறை 
( TROPHOBLAST ) 


ககு கழிவுறுப்பு 
CALLUNTOIS ) 


பன்றி மேலணியிழைய - போலிக் 
கருப்பை இழைய 

இணப்பிழையம் 
( EPITHELIO - CHORIAL PLACENTA ) 


I 


கருவளர்பை 
சுரப்பி 


கருவளர்பை கருதிக்குழாய் 
CUTERINE BLOOD VESSEL ) 


ஊட்டுறை 

கரு கருதிக்குழாய் 
கரு கழிவுறுப்பு 

((EMBRYONIC BLOODVESSEL ) 
(ALLANTOIS ) 

பூண உள்ளணியிழைய போலிக் 
கருநீர்பையிழை இணைப்பின் ) 
( ENDOTHELIO CHORIAL PLACENTA ) 


பாடகம் 


கருவின் வளர்பை - வாழ்க்கைக்குக் கருப்புற சவ்சவுகள் 


199 


IT 


கருவளர்பை . 
கருதிக்குழல் 
தாயின் இயக்குந் 
S 


கருவளந்யை பேவணி 
wangurio(UTERINE - 
EPITHELIUM ) 
கட்டுறை 
( TROPwoeEAST ) 

ஊட்கறை உறிஞ்சி 
CTROPHOBLASTIC VILLUS ) 

கருக்குத்திக்குழல் 
கரு கழிவுவப்பு 
( ALLANTOIS ) 

அ: கருவளர்பை மேலணி இழையும் 

தேய்ந்து அழிந்து விட்ட 
பசுபிணக்கும் இழைய - போலிர் 
கருநீர்ப்பையினழயஇப்பிழை 
(SYNDESMOCHORIAL PLACERTA) 


IV 


நருவருக்க 


கருமார்பை குறிக்கழாங்கள் 
( UTERINE BLOOD VESSELS ) 


கோரிய ronoA ) சல்பை போலிக் 
தேநீர்பையின் சுவர் 


கருவளர்வை சுரப்பிகள் 
CUTERINEGLANDS ) 


உயிராறு கேட்டுறை 
(croproGLAST) 


ஊட்டுறை உறிஞ்சி 
(rayாதரும் ) 


DECIDUA BASALIG 


உறிந்தேரிடையேயுள்ள 
இடைவெளி ( 4-5 
VILLS) 


மனித தாய்- கரு இனைப்பிழையும் (அ )நஞ்சு 

( HUMAN PLACENTA ) 
HALMOCHORIAL PLACENTA 
நாய்ககுதிக்கழல்- போலிக்கருநீர்ப்பையிழைய 
இணப்பிழையம் (அ ) நஞ்சுக்கொடி 

படம் 56 


இணைப்பிழையத்தில் தாயின் கருவளர் பையின் ( uterus ) சளிச் 
சவ்வும் ( mucosa ) இணைக்குமிழையமும் மறைகின்றன . ஆகையால் , 
போலிக் கருநீர்ப்பை (chorion ) தாயின் குருதிக் குழாயின் 
உள்ளணி இழையத்தோடு நேர்த் தொடர்பு கொள்ளுகிறது . 
( எ.டு. ) நாய் , பூனை முதலிய புலாலுண்ணிகள் . 

( 4 ) தாய்க்குருதி - போலிக் கருநீர்ப்பை இணைப்பிழையம் 
( haemochorial placenta ) : தாயின் கரு வளர்பையின் உள்ளுறை 
முற்றிலும் ஒழிகிறது . ஆகையால் , கருவின் போலிக் கருநீர்ப் 
பையின் பிசிறு ( viili of chorion ) தாயின் இரத்தத்தால் சூழப்படு 
கிறது . ( எ.டு. ) உச்சவுயிர்ப்பாலூட்டிகளாகிய ( primates ) கீழ்த் 
தரக் கொறிப்பன ( lower rodents) பூச்சியுண்ணிகள் ( insectivores 
வௌவால் முதலியன . 


200 


முதுகெலும்பிகளது கருவியல் 


(5 ) கரு குருதிக் குழாய் - தாய்க் குருதி இணைப்பிழையம் 
( haemendothetial type) . இவ்வகை ‘ நஞ்சில் ( placenta ) பிசிறு 
களின் போலிக் கருப்பை ( chorion ) பாகங்கள் மேலுறைகள் 
ஒழிகின்றன . ஆகையால் , கரு இரத்தக் குழாயின் உள்ளணி 
மாத்திரம் கரு இரத்தத்தைத் தாயின் இரத்தத்தினின்று பிரிக் 
கிறது. (எ.டு. ) உயர் நிலைக் கொறிப்பவையாகிய ( higher rodents) 
சீமைப்பெருச்சாளி ( guinea pig ) எலி. 


தாய் - கரு இணைப்பிழையம் திறமையுடன் செயலாற்ற வேண்டு 
மானால் தாயின் குருதியோட்டத்திற்கும் கருவின் குருதியோட்டத் 
திற்கும் இடையில் குறைந்த அளவான இழையங்கள் இருத்தல் 
இன்றியமையாதது . தாயின் குருதியிலிருந்து கருவின் இரத்தத் 
திற்குப் பொருள்கள் செல்லும் ஆற்றல் , எவ்வளவுக் கெவ்வளவு 
இடை அடுக்குகளின் எண்ணிக்கை குறைகிறதோ அவ்வளவுக் 
கவ்வளவு 

அதிகரிக்கின்றது . பொருள்கள் ஊடுருவிச் செல்லு 
தலின் ஆற்றல் எவ்வரிசை முறையில் அதிகரிக்கின்றதோ அவ் 
வரிசை முறையில் மேற்கூறிய இணைப்பிழைய வகைகள் வர்ணிக் 
கப்பட்டிருக்கின்றன . ( எ.டு. ) சோடியத்தை மாற்றும் ஆற்றல் 
பன்றியின் தாய் - கரு இணைப்பிழையங்களில் இருப்பதைவிட 
மனித இணைப்பிழையங்களின் 250 மடங்கு அதிகரிக்கிறது . ஒரு 
வேளை , தாய் - கரு இணைப்பிழையத்தடையில் ( barrier ) தேய்வு 
படிப்படியாக அதிகரிக்கும் அமைப்பு விலங்கு வரிசை , அவற்றின் 
பரிணாம வரிசையைக் காட்டலாம் என்கிறார் . ஆனால், இது முற்றி 
லும் உண்மையாகாது . ஏனெனில் , மேலணியிழையை - கருநீர்ப்பை 
வெளிப்பாகம் ( chorion ) இணைப்பிழையங்கள் பிறவழிகளில் முற் 
போக்கானவை என்று கருதப்படும் விலங்குகளிலும் மேற்கூறப் 
பட்ட மேலணியிழைய - போலிக் கருநீர்ப்பை இணைப்பிழையம் 
( epitheliochorial placenta ) காணப்படுகிறது . 


தாய் - கரு இணைப்பிழைய உருவு ( Shape of placenta ) 

ஒரு தாய் - கரு இணைப்பிழைய ( நச்சுக்கொடி ) உருவு , பருமன் 
அதின் மயிரிழை யுறிஞ்சியின் பிசிறு பரப்பீட்டு (distribution) 
முறையையும் சார்ந்துள்ளன . இந்த அடிப்படையில் நான்கு 
முக்கிய வகைகளுண்டு ; ( 1 ) பரவலான உறிஞ்சுகளுள்ள இணைப் 
பிழையம் ( diffuse placenta ) இதில் நுண்ணுறிஞ்சிகள் கருநீர்ப்பை 
வெளிப்பாகத்தில் சீராகப் பரவியுள்ளன (எ.டு. ) பன்றி , பசு , 
செம்மறியாடு , மான் , குதிரை . 


2. கொத்தான நுண்ணுறிஞ்சிகளுடைய தாய் -கரு இணைப் 
பிழையம் ( cotyledonary placenta ) இதில் நுண்ணுறிஞ்சிகள் (villi) 


கருவின் வளர்பை - வாழ்க்கைக்குக் கருப்புறச் சவ்வுகள் 


201 


சீராகப் பரவியிராது . சில குறிப்பிட்ட இடங்களில் மாத்திரம் 
கொத்தாகக் காணப்படுகின்றன . ( எ.டு. ) பசு , செம்மறியாடு , 
மான் . 


4 


1 


2 


படம் 57 


3. இடைப்பட்ட வகை தாய் - கரு இணைப்பிழையம் ( interme 
drate placentar ) : இது மேலே குறிப்பிட்ட இரு இணைப்பிழையங் 
களைப் போல் 

சாதாரணமாகக் காணப்படுவதில்லை . 
ஒட்டகச் சிவிங்கியின் கருவில் காணலாம் . அதன் பெயர்க்கொப்ப 
கொத்தான நுண்ணுறிஞ்சிகளையும் பரவலான நுண்ணுறிஞ்சி 
களையும் இங்கும் அங்குமாகக் காணலாம் . 


மேலே சொல்லிய 

மூவகை தாய் - கரு இணைப்பிழையங் 
களிலும் கரு வெளியே வந்தபின் கரு வளர் பையின் உள்ளுறை 
( uterine mucosa ) வெளியே தள்ளப்படுவதில்லை . ஆகையால் , 
இவ்விணைப்பிழையங்கள் கரு வளர்பை வெளியே விழாத இணைப் 
பிழையங்கள் ( indeciduate placentae ) எனப்படும் . 


4. நுண்ணுறிஞ்சிகள் கருப்பையின் வெளிப்பாகத்தில் ( cho 
vrion) அரைக்கச்சை 

போன்ற மண்டலத்திலுள்ளன . இது 
மண்டல இணைப்பிழையம் ( zonary placenta ) எனப்படும் . ( எ.டு. ) 
( carnivores ) புலாலுண்ணிகள் உண்டு . 


5 . வட்டமான இடத்தில் நுண்ணறிஞ்சிகள் உள்ள நச்சுக் 
கொடி வட்ட இணைப்பிழையம் (discoidal placenta ) என்றழைக் 
கப்படு பிறது . 


மேலே கூறப்பட்ட இரு தாய் - கரு இணைப்பிழையங்களிலும் 
சிசு தாயின் கரு வளர் பையிலிருந்து வெளியுலகுக்கு வந்த பிறகு 


202 


முதுகெலும்பிகளது கருவியல் 


தாயின் வளர் பையின் ( uterus ) உள்ளுறையும் வெளியே வந்து , 
விடுகிறது . இவ்வகை தாய் -கரு இணைப்பிழையங்கள் கருப்பை 
உள்ளுறை வெளியே விழும் ( deciduate plaenta ) எனப்படும் . 


இனி தாய் - கரு இணைப்பிழைய ( நச்சுக் கொடியின் ) வேலை 
யைக் கவனிப்போம் : தாய் - கரு இணைப்பிழையம் முன்பு சொன்ன 
படி தாய்க்கும் கருவுக்கும் இடையே கொண்டு கொடுக்கும் பண்ட 
மாற்றங்கள் நிகழ்வதற்கு உதவுகின்றது . அவையாவன : 


1 . கரி நீரகைகள் (carbohydratcs ) புரதப் பொருள் கொழுப்பு 
கரியமில உப்புக்கள் (inorganic salts ) முதலிய தாயின் குருதியி 
லிருந்து கருவுக்குச் செல்கின்றன . 


2. தாய் - கரு இணைப்பிழையம் அல்லது நச்சுக் கொடி , 
தாயின் குருதியில் கலந்துள்ள உயிர்வளியைக் ( oxygen ) கருவுக்கு 
அனுப்புகின்றது . பின்பு கருவிலுள்ள கரியமிலவாயுவை எதிர்த் 
திசையில் தாய் இரத்தத்தில் அனுப்புகிறது . 


3. பிற கழிவுப் பொருள்களை அகற்றவும் நச்சுக்கொடி 
( placenta ) உதவுகின்றது . கருவின் ஆதலழிதல் மாற்றங்களால் 
( metabolism ) உண்டாகும் பாய்மக் கழிவுப் பொருள்கள் ( fluid 
wastes) நச்சுக் கொடி வெளியேற்ற உதவுகின்றன . 


4. நஞ்சு அல்லது தாய் - கரு இணைப்பிழையம் ( placenta ) 
குறிப்பிட்ட பொருட்களை ஊடுருவிச் செல்ல முடியாதபடி தடை 
செய்கின்றது . அண்மையில் ( Rugh ) செய்த ஆராய்ச்சியில் அணு 
கதிர்வீச்சுப் பொருட்கள் (radio - active substances ) தாய் - கரு 
இணைப்பிழையத்தை அல்லது நஞ்சைக் கடந்து ( placenta ) செல்ல 
முடியாது என்று கண்டார் . 

பாக்டிரியாக்களும் , வைரங்களும் 
நச்சுக் கொடியைக் கடந்து செல்ல முடியா . 


( 5 ) வேதியல் இணைப்பாக்கத்திலும் ( synthesis ) நச்சுக்கொடி 
ஈடுபாடுடையது . ஊக்கிப் பொருள்கள் உட்சுரப்பி ஊக்கிகளாகிய 
( hormones) எஸ்ற்றோஜன் ( eslrogen , progesterone ) ப்ரோஜஸ்ற் 
ரோன் இனப்பெருக்க அங்கங்க ஊக்கியைக் கோணடோ 
ட்ராஃபின் (gonado trophin ) நச்சுக்கொடி ( placenta) உண்டாக்கு 
கின்றது . இந்நச்சுக்கொடி கருவைப் பொருந்தவரை , ஊணுறிஞ்சி 
கள் ( villi) வேண்டாப் பொருட்களைத் தடுத்துப் பண்ட மாற்றங்கள் 
முதலியவற்றில் செயலாற்றுகின்றன . 


நஞ்சுக்கொடிஅல்லதுதாய்-கருஇணைப்பிழைங்கள்(Placentae)பாகுபாடு: 


(கருஉணவுப்பையும்(Yolksac) கருநீர்ப்பையும்(Choran)சேர்த்த இணைப்பிழையம்(Yolksacplacenta) (எ.டு)பையுடையி(Marsupial) 

dasyurus 


கருக்கழிவுறுப்பும்(Allantois) கருநீர்ப்பையும்(Chorion) சேர்ந்தஇணைப்பிழையம் 


மூலாதாகழிவுறுப்புஇணைப்பிழையம் (Primitiveallantoicplacenta) (எ.0)பையுடைபி(Marsupial) 

parameles 


முன்னேற்றக்கழிவுறுப்புஇணைப்பிழையம் 

(Allantoicplacente) 


கருவின் வளர்பை - வாழ்க்கைக்குக் கருப்புறச் சவ்வுகள் 


தாய்கருப்பைஉள்ளுறைவெளியே (விழாததள்ளப்படாத)இணைப்பிழையம் 

(Indeciduateplacenta) 


தாய்கருப்பைஉள்ளுறை(Uterine mucose)வெளியேவிழும்(தள்ளப்படும்) இணைப்பிழையம்(Deciduate 

placenta) 


நுண்ணுறிஞ்சிகள் பாவலாகும் இணைப்பிழையா பன்றி 

(Diffuse placenta) மேலணியிழைய. 

போலிக்க நீர்ப்பைஇணைப் (Epithelio chorialtype 


இடைப்பட்ட இணைப்பிழையா (எடு)ஒட்டகச் 

சிவிங்கி (Giraffi| ஒட்டகம் 


போலிக்கு 


நுண்ணுறிஞ்சிகள் கொத்துகளாக உள்ளவை(எ.டு.) ஆடு,மாடுமாள் இணைக்கும்இழைய நீர்ப்பைஇணைப் 

பிழையம் ((Syndesmocho rialtype) 


பட்டைகளில் உறிஞ்சிகள்உள 

(Lonary placenta) புலாலுண்ணிகள் (Carniuores 
endothelio 

type) 
உளணியிழைய. நீர்ப்பைஇணைப் 

பிழையம் 


உறிஞ்சிகள்ஒருஅல்லதுஇருவட்டப் பரப்பில்உள.இதுவட்டஇணைப் பிழையம்(DiscoidPlacenta: Haemendothelialtype) கருதகுதிக் பழாய்-தாய்க்குருதி இணைப்பிழையம்(எ0) 

முயல 2தாய்க்தருதி-போலிக்கருநீர்ப்பை இணைப்பிழையம்(எ.டு.)பூசியுன் பாலூட்டிகள்(Insectivora) வௌவால்(Chiroptera) 


பிழையம் 


போலிக்கரு 


803 


204 


முதுகெலும்பிகளது கருவியல் 


கின்றது . 


கருப்பம் நீடிக்கும்போது நச்சுக்கொடியின் எடை குறை 

ஆனால் , அதன் அலுவல்கள் அதிகரிக்கின்றன . 
அப்போது நுண்ணுறிஞ்சிகளது { villous branches) நுண்கிளைகள் 
உண்டாகின்றன . கருப்பம் முற்றப் பெற்றபோது நுண்ணுறிஞ்சி 
களது , உறிஞ்சும் மொத்தப் பரப்பளவு 140 ச . அடியாக மாறு 
கின்றது . அதாவது பிறந்த குழந்தையின் தோலின் பரப்பைப் 
போல் 50 மடங்காகும் . கருப்பகாலத்தின் பின் பகுதியில், நுண்ணு 
றிஞ்சிகளது சவ்வைப் பொருள்கள் ஊடுருவிச் செல்லும் ஆற்றல் 
அதிகரிக்கின்றது . எடுத்துக்காட்டாக கரு - தாய் இணைப்பிழையம் 
சோடியம் ஊடுருவும் வேகம் 70 மடங்கு அதிகமாயிருக்கின்றது . 
சில பெண் விலங்குகட்கு அவற்றின் நச்சுக்கொடி நல்ல உணவா 


கின்றது . 


நுண்ணுறிஞ்சிகளிலும் ( villi) போலிக்கருப்பை ( chorion ) 
உந்தி நாணிலும் ( umbilical cord ) நரம்புகள் ( nerves ) கிடையா . 


கேள்விகள் 


1. தாய் - சேய் இணைப்பிழையம் அமைப்பையும் அலுவடையும் 

எழுதுக . 


2. பற்பலவித தாய் - சேய் இணைப்பிழையம் (நஞ்சு ) பற்றி 

ஒரு கட்டுரை வரைக . 


16. வேற்றிளவுயிர்களும் அவற்றின் 

உட்கருத்தும் 
(( Larvae and Significonce ) 


சில விலங்குகளின் கருக்கள் , (embryos ) மலர்ச்சியின் தொடக்க 
நிலையிலேயே முட்டையிலிருந்து வெளியே வருகின்றன . 
ஆகையால் , அவ்விளவுயிர்களுக்கும் அவற்றின் பெற்றோர்களுக்கும் 
உருவிலும் பருமனிலும் உணவிலும் , சில சமயங்களில் 

உறை 
விடத்திலும் வேறுபாடுகள் உள்ளமையால் அவ்விளவுயிர்கள் 
வேற்றிள உயிர்கள் ( larvae ) என்றழைக்கப்படுகின்றன . சில 
இளவுயிர்கள் தங்கள் தொடக்க நிலைகளைத் தாயினுடம்பிலும் எய்தி 
இளமைப் பருவத்தில் ( juveniles ) வெளியுலகுக்கு வருகின்றன . 
இவற்றுக்கும் , இவற்றின் பெற்றோருக்கும் பருமன் வேறுபாடு 
உண்டு ; இவ்வேற்றிள வுயிர்களின் பாலணுக்கள் ( sex cells ) முதிர 
வேண்டியுள்ளது . இவ்விரண்டு உச்ச எல்லைகளுக்கு இடையே 
அநேக இடைப்பட்ட நிலைகள் ( intermediate stages) உண்டு . 


முட்டைகள் ஒவ்வொன்றாகவோ , அல்லது 

சளிபோன்ற 
பொருளால் சேர்க்கப்பட்டத் திரளாகவோ ( masses ), அல்லது 
உறைகளிலோ இடப்படுகின்றன. நீரில் இடப்பட்ட முட்டைகள் 
மிதக்கின்றன . அல்லது நீர் நிலையின் அடித்தளத்திலே செடிகளில் 
ஒட்ட வைக்கப்படுகின்றன . ஆனால் . கடற்கரையோரவாசிகளில் 
ஒரே சாதியைச் (genus ) சேர்ந்த விலங்குகள் ஒன்றுக்கு மேற்பட்ட 
இளவுயிர்களை 

உண்டாக்குகின்றன . ( எ.டு. ) 
( littorina ) லிட்டோரைனா என்ற சாதியைச் சேர்ந்த நத்தை 
களில் மூன்று விதமான இளவுயிர்கள் ண்டு . ( littorina ) 
வேற்றிளவுயிர் நிலையுள்ள இளவுயிர் உண்டு . இது நான்கு வாரங் 
களுக்கு அதிகமான காலத்தை மிதவை நுண்ணுயிராக ( plankton ) 
கழிக்கிறது . ( littorina littoralis ) இதன் இளவுயிர் முட்டையுறைக் 
குள்ளேயே ( direct development) நேர்முக வளர்ச்சியுடையது .. 


வகைகளான 


208 


முதுகெலும்பிகளது கருவியல் . 


ஒரு வேளை 


இவற்றில் வேற்றிளவுயிர் நிலை இல்லை . ( littorina rudis ) முட்டை 
யிடுவது இல்லை . இதன் இளவுயிர் தாயினுடம்பிலிருந்து வெளி 
யேறும் போதே பெற்றோரைப்போல 

உள்ளது . 
கரைப்பக்கத்தி லிருக்கிறபடியால் உயிருடன் பிறப்பது ( viviparity) 
ஓர் அனுகூலமாய் இருக்குமென்று நாம் எண்ணலாம் . அப்படி 
யன்று ; ஏனெனில் ( littorina rudis) அலைகளிடையே வசித்தாலும் 
அது முட்டையிடுவதில்லை ; ஆனால் , அது குட்டி போடும் ( vivi 
parous , littorina neritoides ) நீர்வாரியடிப்புத் திவலை ( splash zone ) 
பாகத்தில் வசித்தாலும் அதற்கு மிதவை நுண்ம வேற்றிளவுயிர் 
( planktoni larva ) உண்டு . 


உணவு அடிப்படையில் மூன்றுவித வேற்றிளவுயிர்கள் உண்டு ! 

கருவுணவு ( yolk ) உண்ணும் வேற்றிளவுயிர் (lecithotophic 
larva ) இதற்கு அண்டத்திலுள்ள கருவுணவு மாத்திரம் உணவா 
கின்றது . வெளியுலகிலிருந்து அதற்கு வேறு உணவு கிடையாது . 
இவ்வித வேற்றிளவுயி : அதிக நாட்களாக மிதவை உயிரியாக 
( plankton ) வாழ்கிறது . இவை பூமியின் மிதச்சூடான அல்லது 
சூடான பாகங்களிலுள்ள விலங்கினங்களில் 10 % ஆகும். 


மிதவை 


சில வேற்றிள வுயிர்களது 

உணவு 

விரைவில் 
உண்ணப்பட்டு மறைகிறது ; ஆகையால் , இவ்வேற்றிளவுயிர்கள் 
பிற 

மிதவை நுண்ணுயிர்களை உண்ண வேண்டியுள்ளது . 
ஆகையால் , இவை நீண்டகாலத்திற்கு நீந்துவதற்கு வேண்டிய 
அமைப்புகள் 

உடையன . இக்காரணத்தால் இவை 
நு ண்மம் உண்ணும் வேற்றிள உயிர் ( planktotrophic larva ) 
என்றழைக்கப்படுகின்றன ; இவை மேற்சொன்னவற்றை விட 
அதிகச் சாதாரணமானவை . இவை கடல் வாழ் உலகின் வடபாதி 
யில் உள்ள விலங்கினங்களில் 55 % விலங்கினங்களில் இந்த 
வேற்றிள உயிர்கள் காணப்படுகின்றன . தென்கடல் வாழ் விலங் 
கினங்களில் 80-55 % இவ்வித வேற்றிளவுயிர்கள் காணப்படு 


கின்றன . 


சில மிதவை நுண்ணிய உயிர்களை யுண்ணும் வேற்றிள 
வுயிர்கள் , கொஞ்சகாலத்திற்கு நீந்தக்கூடியன . இவை 5 % கடல் 
வாழ் இனங்களிற் காணப்படுகின்றன . இவ்வித மிதவை 
வேற்றிளவுயிர்கள் ( planktonic larvae ) ஏறக்குறைய எல்லா கடல் 
வாழ் முதுகுத்தண்டிலிகளில் (invertebrates ) காணப்படுகின்றன ; 
கடற்பஞ்சு முதல் முள்தோலிகள் ( echinoderm ) ஈறாக உள்ள 
வற்றிலும் காணப்படுகின்றன . ஆனால் , நன்னீரில் ( fresh water ) 
வாசிகளில் மிதவை வேற்றிளவுயிர்களைக் காண்பதரிது ( எ.டு.) 


வேற்றிளவுயிர்களும் அவற்றின் உட்கருத்தும் 


207 


பாலிசோவாவிலும் ( polyzoa ) மெல்லுடலிகளில் ( mollusca ) 
ட்ரெய்ஸென்ஸியாவிலும் ( drcissensia polymorpha ) வேற்றிளவு 
யிர்களுண்டு . 


எல்லா வேற்றிளவுயிர்களிலும் , சிற்சில சூழலுக்கொத்த 
அமைப்புகள் உள்ளன : அவற்றின் உடம்புகள் ஒளியூடுருவக் 
கூடியன ; இவற்றின் உடம்பில் நீட்சி பல திசைகளிலும் நீட்டிக் 
கொண்டிருப்பதால் வேற்றிளவுயிர் நீரில் மூழ்குவதைத் தடுக்கும். 
அவற்றின் சட்டம் இலேசாக இருக்கிறது ; இவை சாதாரணமாக 
நீரோட்டங்களால் பல இடங்களுக்குப் பரப்பப் படுகின்றன . 
எனினும் இவற்றுக்கு இடம் பெயர் உறுப்புக்களும் உண்டு . குறிப் 
பிட்ட கோடுகளில் , அல்லது பட்டைகளில் ( bands ) அமைந்த 
நுண்முள் மயிர்களே ( cllia ) இவற்றின் இடம் பெயர் உறுப்புகள் 
நுண்முள் மயிரிழைகள் உணவையடைவதற்கும் உதவுகின்றன. 


மேற்சொன்ன வேற்றிள உயிர்களில் சிலவற்றைப் படிக்கலாம் : 

1. முள் மயிர்ச்சக்கரக் கோளம் ( trochophore ) (படம் 58 ) 
அல்லது இதற்கு எடுத்துக்காட்டு பாலிகார்டியஸ் ( polygordius ) 
வேற்றிளவுயிர் . இது ஒரு பேரிக்காய் வடிவமுடையது . இதன் 
மேல் துருவத்தில் தடித்த வெளியடுக்காலான உச்சித்தகடு 
( apical -plate ) உண்டு . அதில் அநேக புலனுறுப்புகளான நுண் 
முள் மயிர் போன்றவையும் சில சமயங்களில் இரு கண் புள்ளிகளும் 
( eye spois ) இருப்பதால் , அது புலனுறுப்புப் பாளம் (sensory plate) 
என்றும் அழைக்கப்படும் . 

உடம்பின் மத்திக்கோட்டில் இரு நுண் 
வட்டங்களில் நுண்முள் மயிர்கள் (setae ) உண்டு . இவற்றிற் 
கிடையில் வாய் உண்டு . ஆகையால் , வாய்க்கு முன்னுள்ள முள் 
மயிர் வட்டத்தை வாய் - முன் நுண்முள் மயிர் வட்டம் ( preoral 
circlet , or prototroch ) என்றும் வாய்க்குப்பின் உள்ள நுண்முள் 
மயிர் வட்டத்தை வாய் -பின் நுண்முள் மயிர் வட்டம் (post oral 
circlet or metatroch ) என்றும் அழைக்கிறார்கள் . சிலட்ரோகோ 
ஃபோரில் மல வாயைச்சுற்றிலும் இன்னொரு நுண்முள் மயிர் 
வட்டம் மலவாயைச் சுற்றிலும் உண்டு. இந்த நுண்முள் மயிர்கள் 
இடம் பெயர்வதற்கும் உணவையடைவதற்கும் பயன்படுகின்றன . 
உணவுக் கால்வாயில் வாய் உணவுக்குழல் ( oesophagur ) இரைப்பை 
( stomach ) குடல் ( intestine ) மலவாய் 

குடலின் முதற் 
பாகமும் கடைப்பாகமும் வெளியடுக்கை உள்ளுறையாகக் 
கொண்டுள்ளன . ஆகையால் , இவ்விரு பாகங்களும் முறையே 
முதல் முன் குடல் பின் குடல் என்றழைக்கப் படுகின்றன . உணவுக் 
குழலுக்கும் உடற்சுவருக்கும் இடையில் உள்ள பாகம் உடற்குழி 
யன்று ( coelom ) . இது கருக்கோளக்குழியே ( blastopore ) . இக் 


உள . 


208 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பலமுள்- காலிகளின் ( POLYCHAETA ) வேற்றிளவுயிர்கள் 


மயிர்ச்சக்கரக்கோள வேற்றிள உயிர் 

TROCHOPHORE LARVA ) 


ப 
(APICAL PLATE ) 

வாய் - முன் நுண்மயிர்ப்பட்டை 

( PROORAL BAND OF CILIA ) 
பெயரால் 
வாய் 

வாய்- பின் நுண்மயிர்ப்பட்டை . 
MINISTRIMIT (POSTORAL BAND 

OF CILIA ) 
கழிவகற்றுறுப்பு 
(94oTONE.PAADIA ) 

உணவுப்புை 

(STOMACH ) | 
கடல் 
(INTESTINE ) மல வாய் 


பலமயிர்ப்பட்டையுடை வேற்றிளவுயிர் 

(POLYTROCHAL LARVA OF OPHRYOTROCHA) 


--தாடைகள் 


1000 


குடல் 


உள்ளடுக்கு 
(ENDOPERM ) 


மயிர்ப்பட்டையிலா வேற்றிளவுயிர் 
(ATROCHAL LARVA OF STERNASPIS ) 


தலைக்கவச வேற்றிளஉயிர் 
(MITRARIA LARVA ) 
உச்சித்தகடு . 


வாய் 


நமையமமிர்ப்பட்டை 


வாய் 


Trum 


மலவாய் 


மலவாய் 


மைய மயிர்ப்பட்டை வேற்றிளவுயிர் 

(MESOTROCHAL LARVA ) 


படம் .58) 


வேற்றிளவுயிர்களும் அவற்றின் உட்கருத்தும் 


209 


கருக்கோளக்குழியில் ஒரு சோடி மூல முதலான கழிவுறுப்புகள் 
( protonephridia ) வேற்றிளவுயிர்த் தசைகள் (larval muscles) 
நடுவடுக்குப்பொருள் ( mesenchyme ) முதலியன காணப்படுகின்றன . 
ஒவ்வொரு கழிவுறுப்பும் நுண் துளையையுடைய கொழுந்து 
அல்லது சுவாலை உயிரணுக்களாலும் ( flame cells ) கழிவகற்றும் 
கால்வாயாலும் ஆனது . 


பின்பு ட்ரோக்கோஃபோரின் பின்பாகம் வளர்ந்து நீள்கிறது . 
பின்பு இப்பாகம் அநேக ஆக்கக்கூறுகளாகப் ( segments ) பிரிகிறது . 


பல நுண் முள் மயிருடைய வளையப்புழுக்களின் ( polychaeta ) 
வேற்றிள உயிர்களை அவற்றின் உடம்பிலுள்ள நுண்மயிர் முள் 
மயிர் வட்டங்களை அடிப்படையாக வைத்து : ( 1 ) நுண்முள் மயிர் 
உடம்பு முழுவதும் பரவியுள்ள வேற்றிளவுயிர் ( atrocha ) ( எ . டு. ) 
( lumbriconereis ) ( 2 ) கடை நுண்முள் மயிர் வட்டமுடையன , 
அதாவது மலவாய் சூழ் மயிர் வட்டமுடைய வேற்றிளவுயிர் 
( telotrocha ). ( 3 ) உடலின் நடுப்பாகத்தில் முள் மயிர்வட்ட 
முடைய வேற்றிளவுயிர் ( mesotrochal larva ) . ( 4 ) பல நுண் முள் 
மயிர் 

வட்டங்களுடைய வேற்றிள வுயிர் ( polytrocha larva ). 
( 5 ) நீளம் மெல்லிய முள் மயிரிழையுடைய தலைக்கவச ( mitraria ) 
வேற்றிளவுயிர் என்று பாகுபாடு செய்கிறார்கள் . முள் மயிர் 
சக்கரக் கோள வேற்றிள உயிர் ( trochophore) ட்ரோக்கோஃபோர் 
விலங்குத் தொகுதிகளது உறவைப் பற்றிச் சிந்திக்கும்போது மிக 
முக்கியத்துவம் வாய்ந்தது . ஏனெனில் , இது அநேகப் பெருந் 
தொகுதிகளில் ( phyla ) காணப்படுகிறது . ஆக்கக்கூறுகளாலான 
ஒரு வளையப்புழுவுக்கும் ( annelida ) ஒரு நத்தைக்கும் சம்பந்தம் 
என்ன என்று ஆச்சரியப்படலாம் . ஆயினும் இவற்றின் தொடக்க 
மலர்ச்சியில் ( development) அதிக ஒற்றுமைகளுண்டு : 
விலங்குகளிலும் நடுவடுக்கு ( mesoderm) ஒரே மாதிரியாகத்தான் 
தோன்றுகின்றன . இரண்டு விலங்குகளின் கரு மலர்ச்சியில் 
( embryonic development ) ஒவ்வோர் அணுவின் வரலாறு அல்லது 
அதன் மரபு வழியைப் (lineage ) பார்க்கும்போது இவ்விரு விலங்கு 
களிலும் நடுவடுக்கு 4d என்ற ஒரே உயிரணுவிலிருந்தே தோன்று 
கிறது . என்ன ஆச்சரியம் ! மேலே சொல்லிய 4d என்ற உயிரணு 
பின்பு இரண்டாகப் பிரிகிறது . இவ்விரண்டு உயிரணுக்களும் 
மூலாதார ( primitive) நடுவடுக்கு உயிரணுக்களாகின்றன . இவை 
ட்ரோக்கோஃபோரின் கழிவுறுப்புகளையும் பக்கத்தில் உணவுக் 
குழலைத் தொட்டுக்கொண்டு இருக்கின்றன . 

பின்பு இவ்விரு 
உயிரணுக்களும் பல்கிப்பெருகி நடுவடுக்குப் பட்டைகளாகின்றன . 
இறுதியில் இந்நடுவடுக்குப் பட்டைகளில் ( meso derm bands) 

மு.ச. - 14 


210 


முதுகெலும்பிகளது கருவியல் 


உட்புழல் (உட்குழி ) தோன்றுகிறது . இக்குழி உடற்குழி (coelom) 
யாகிறது . அடுத்தபடியாக , க்லாக்கிடியம் ( glochidium ) வேற்றிள 
உயிர் ( glochis - arrow point ; spines ) இரு ஓடு மெல்லுடைகளின் 
( bivalves ) முள்ளுடை வேற்றிளவுயிர் ( glochidium larva) . 

அநேக மெல்லுடலிகளில் ( mollusca ) அண்டங்களும் விந்த 
ணுக்களும் நீரில் விடப்பட்டு ஆங்கு ஒன்றையொன்று சந்திப்பதால் 
கருவுறல் ( fertilization ) நிகழ்கின்றது . ஆனால் , சுத்த நீர் மட்டியில் 
( fresh water mussel ) அண்டப்பையிலிருந்து விடுபட்ட அண்டங் 
கள் இருபக்கப் புறத்தோல் மடிப்புகளின் ( mantle lobes) இடை 
வெளியில் ( mantle cavity ) விழுந்து அங்கிருந்து மேற்செவுளறை 
( suprobran chial chamber ) வழியாகச் செல்கின்றன . நீரில் 
விடப்பட்ட விந்தணுக்கள் உள் நோக்கு நீரோட்டக்குழாய் வழி 
யாகப் (inhalent siphon ) புறத்தோல் மடிப்பிடை வெளியடைந்து 
( manilecavity ) அங்கிருந்து மேற் செவுளறை (suprabranchial 
cavity) வழியாகக் கழிவறை செல்கின்றன . கழிவறையில் கருவுறல் 
நடைபெறுகின்றது . இணையுயிர் ( zygote ), செவுள் அடுக்குகளுக்கு 
(gill lamella ) இடையிற் சென்று மலர்ச்சியைத் (development ) 
தொடங்குகிறது . இந்த வேற்றிளவுயிர்க்கு முள்ளுடை வேற்றிள 
வுயிர் ( glochidium larva ) என்ற பெயர் தரப்பட்டுள்ளது . இதற்கு 
இணையுயிர் சமமில்லா பிளவீட்டால் ( unequal cleavage ) சிறு 
உயிரணுக்களையும் ( micromeres ) பெரும் உயிரணுக்களையும் 
( macromeres ) 

உட்புழலற்ற கோளத்தையுண்டு 
பண்ணுகிறது . பின்பு பெரும் உயிரணுக்கள் அடுக்கு சிறு 
உயிரணுக்களுக்குள் மடிந்து ( invaginale) ஈரடுக்குயிரி ( gastrula ) 
ஆகின்றது . ஆகவே , இந்த ஈரடுக்குயிரியால் சிற்றுயிரணுக்கள் 
வெளியடுக்காகவும் ( ectoderm ) பேருயிரணுக்கள் ( macromeres ) 
உள்ளடுக்காகவும் ( endoderm ) உள்ளன . மூல உணவுக்குழல் 
சிறிதாயிருக்கிறது , ஈரடுக்குயிரி விட்டலைன் சவ்வால் ( vitelline 
membrane ) மூடப்பட்டுள்ளது . பின்பு கருக்கோளக்குழியில் சில 
உயிரணுக்கள் தோன்றுகின்றன . இவை பிற்கால நடுவடுக்கு 
( mesoderm ) ஆகும் . மறுபடியும் ஓடு சுரக்கும் சுரப்பி ( shell 
gland ) ஓர் ஆழ்ந்த உள்புடைப்புபோல் ( invagination ) தோன்று 
கிறது . ஓட்டுச் சுரப்பி கருக்கோளத் துளைக்கு ( blastopore ) 
எதிர்த்திசையில் தோன்றி மெல்லிய சவ்வை ( pellicle ) 
உண்டாக்குகிறது . இச்சவ்வு சமச்சீரான இடங்களில் சுண்ணத் 
தால் கடினமாக்கப்பட்டு , இரு ஓடுகளை உண்டு பண்ணுகிறது . 
இவ்வோட்டின் முதுகுப்பக்க நடுக்கோடுப்பாகம் கடினமாக்கப் 
படாமல் இருக்கிறது . இப்பாகம் இரு ஓடுகளையும் இணைக்கும் 
நார் ( hinge ligament ) ஆகிற சு . கருவின் வால் முனையில் நீண்ட 
மயிரிழைகள் ( cilia ) தோல் , இன்றன . பின்பு முந்திய ஓடு 


உடைய 


சுத்தநீர்மட்டியின்வேற்றிளவுயிர்(LARVAOFFRESHWATERMUSSEL) 


புலனுறுப்புகள் (SENSEORGANS) 


வேற்றிளவுயிர்களும் அவற்றின் உட்கருத்தும் 


ஓட்டுச்சுரப்பி (SHELLGLAND) (நடுவழக்கு) MESODERM முதலுணவுக்குழல் 

(ARCHENTERON) நுண்மயிரிழைகள் 

(CILIA) 


நுண்மயிரிழைகள் 


சுத்தநீர்மட்டியின்மலர்ச்சியில்இருநிலைகள் (FRESHWATERMUSSELOFANODONTA 

படம்59 


211 


212 


முதுகெலும்பிகளது கருவியல் 


களுக்குப் பதிலாக இரு முக்கோண வடிவ ஓடுகள் தோன்று 
கின்றன . ஓட்டின் கீழ்ப்பாகங்கள் வளைந்து கொக்கிகளாகின்றன . 
அனோடான்டா ( anodonta ) லாமல்லிடன்ஸ் ( lamellidens ) போன்ற 
ஈரோடுடையிகளின் ( bivalves ) ஓடுகளில் முட்கள் உண்டு . ஆனால் , 
அநேக நன்னீர் வாழ் ( fresh water bivalves ) ஈரோடுடையிகளில் 
கொக்கிகள் கிடையா . கரு நுண்மத்திப் பள்ளத்தால் இருபாகமாகப் 
பிரிக்கப்பட்டுப் புறத்தோல் போர்வையும் ( mantle ) தோன்றுகிறது . 
நடுவடுக்கு இரு ஓடுகளுக்கிடையில் ஓடுகளை மையம் நோக்கி 
இருக்கும் தசையை ( adductor ) உண்டு பண்ணுகிறது , 

பின்பு 
உடம்பில் மெல்லிழை சுரப்பி தோன்றி மெல்லிழைகளைச் (byssus ) 


சுத்தநீர்மட்டி (FRESH WATER PUSSEL ) உருமாற்றம் 


தற்காலிக நூல் 
(BYSSUS ) 


ஒருகலாக் கூட்டும் 
தசை 


வாய் 
( GIOUTH) 


புலனுறுப்புகள் 


உணவுக் கால்வாய் 


பக்கக்குழி 
( LATERAL PIT ) 


" நுண் மயிரிழை 


வாய் 


கால் (FOOT ) 


FOOT 


செவுள்கள் ( GILLS) 
ஓடுகணாக்கூடிவரச்செய்யும் 
நசை ( ADDUCTORMUSCLE )) 

சுத்த நீர்மட்டி உரு மாற்றத்தின் நிலைகள் 
(FRESH WATER MUSSEL OFANODONTA ) 


படம் 60 ) 


வேற்றிளவுயிர்களும் அவற்றின் உட்கருத்தும் 


218 


சுரக்கின்றது . செவுள்கள் (gills) நுண்ணிழைகளாக ( filaments ) 
உடலின் பின்பாகத்தில் , பின்பாகத்திலிருந்து முன்னோக்கி ஒன்றன் 
பின் ஒன்றாகத் தோன்றுகின்றன . இது முள்ளுடைய வேற்றிளவுயிர் 
( golchidium ) எனப்படும் . இவ்வேற்றிள உயிர் தன் ஓட்டின் 


கற்காலிக சால் 


-முகன் 


-புலவறுப்புகள் 


கொக்கிகள் 
புலவறுப்புகள் 

வே 
பக்கேரியன் 

ஆன்மயிரிழைகள் 
முற்போக்கான 

மாறுதல்கள் . 
அடைய வேற்றிவுையிர் 


மையம் நோக்தேக 
இழுத்தம் ந pைpumy 


நாயே நீந்தும் சம்புளி 
( 64ecipm ) வேற்றியவுயிர் 


படம் 6 


முட்களால் மீனின் செவுள் அல்லது தோலில் வெளி ஒட்டுண்ணி 
போல் ஒட்டி , 10 வாரங்களைக் கழித்து , பின்பு உருமாற்றம் 
( metamorphosis ) அடைகிறது . வயிற்றுக்காலியின் ( gcstrcpoda 
காஸ்ட்ரோபோடா ) வேற்றிள உயிர்கள் . 


இவற்றிலே இருவித வேற்றிளவுயிர்கள் உண்டு : 

1. மயிர்ச்சக்கரக்கோளம் ( trochophore ) 2. கப்பல் பாய் 
உறுப்பு ( velumor sail ) உடைய ( veliger ) வேற்றிளவுயிர் . இப் 
பாய்மர (sail) உறுப்பு 2 , 4 அல்லது 8 நீள் வளர்ச்சிகளால் 
( processes ) ஆனது . வயிற்றுக்காலிகளது மயிர்ச்சக்கரக்கோள 
மும் பல முன்காலிகளின் ( polychaeta ) மயிர்ச்சக்கரக்கோளமும் 
பல வழிகளில் ஒன்றையொன்று ஒத்துள்ளது . ஆனால் , பெரும் 
வேறுபாடு என்னவென்றால் பலமுள் மயிருடை வளையப் ( poly 
chaeta ) புழுக்களின் மயிர் வட்டக்கோளங்களிலே ஒட்டுச் 
சுரப்பிகள் இல்லை . ஆனால், மெல்லுடலிகளில் பெற்றல்லா ( patella ) 
மயிர்ச்சக்கரக்கோளம் (trochophore ) நல்ல சிறப்பு 

வளர்ச்சி 
யுடையது ; இது மற்ற சில மெல்லுடைகளிலும் உண்டு . ஆனால், 
கரு முட்டை ஓட்டினால் சூழப்பப்படுவதனாலும் அதனுள் அதிக 
உணவுப்பொருள் இருப்பதாலும் அநேக வேறுபாடுகள் உண்டு. 
கருக்கோளத்துளை மலவாயாகிறது . சிலவற்றில் புதுவாய் 
விலங்கின் முன் நுனியில் திறக்கின்றது . ஆனால் , பெரும்பாலான 
வயிற்றுக்காலிகளில் வாய் - முன் மயிர் வட்டம் அல்லது ( pre 
oralcirlet of clia ) பாகம் நெடுக வளர்ந்து நீண்டு , 2 , 4 , அல்லது 


214 


முதுகெலும்பிகளது கருவியல் 


8 பாகங்களுள்ள கப்பற் பாய்மரம் போன்ற உறுப்பு ( sailor 
velum ) ஆகிறது . மென் தாள் போன்ற கப்பற் பாய்மர உறுப்பு 
( sailor velum ) பயனுறுதியுடைய இடம் பெயர் உறுப்பு ஆகிறது . 
இந்த விதம் நன்றாக வளர்ச்சி யடைந்தவுடன் விலங்கு வெலிஜர் 
( veliger ) தானாக நீந்தும் ( free swimming) நிலைமையை அடை 
கிறது . இந்நிலையில் அதன் ஓடு பெரிதாகின்றது . திருகுகள் 
அல்லது புரிகளும் (spirals ) தோன்றுகின்றன . வலப்பக்க வெளிப் 
போர்வையின் ஓரத்தில் பிளவு போன்ற பள்ளம் மூலாதாரப் 


பாய் (SAIL ) உள்ள வேற்றிள உயிர் 


கப்பல் பாய் (SAIL ) உறுப்பு 


நன் 


கால் 


வேற்றின உயிர் 
( LAAVA ) 


தொடு கருவி 
(TENTACLE ) | 


மூடி 


OPERCULUM 


இளவேற்றிளவுயிர் 
( YOUNG LARVA ) 


படம் 62 


போர்வைக்குழியாகின்றது ( mastl cavity ). இக்குழியில் செவுள்கள் 
பின்னால் வளர்கின்றன . பின்பு மலவாய் சமச்சீராகத் (symmetrical ) 
தோன்றுறது . சீக்கிரத்தில் அது வலப்பக்கமாகவோ , முன்பக்க 
மாகவோ முதுகுப்பக்கமாகவோ இடம் மாற்றுகிறது . ஒரு சோடி 
உடற்குழிக் கால்வாய்கள் . ( coelomo ducts ) தோன்றுகின்றன . 
இவை பாலிகிற்றின் வேற்றிளவுயிர் கழிவுறுப்பை ஒத்துள்ளன ; 
ஆனால் , இவை நடுவடுக்கிலிருந்து தோன்றுகின்றன . ஒவ்வோர் 
உடற்குழிக் கால்வாயிலும் நீண்ட அல்லது குட்டையான குழல் 
உண்டு. 

உயிரணுக்களைத் துளைத்து அவற்றினுள்ளே 
செல்லக்கூடியது . ( intracellular ) , இக்குழல் வெளியுலகுடன் 
தொடர்பு கொண்டுள்ளது , 


வேற்றிளவுயிர்களும் அவற்றின் உட்கருத்தும் 


215 


அதன் 


கால்வெலிஜர் நிலையில் நன்றாக வளர்ந்துள்ளது . 
பின் முனையிலும் முதுகுப் பக்கத்திலும் மூடி ( operculum ) ஒன்று 
தோன்றுகிறது . பாய்மர உறுப்பின் பரப்பில் இரு சிறிய நீட்சிகள் 
தோன்றிப் பரிசக் கருவிகளாக ( lentacles ) வளர்கின்றன . 
அவற்றின் அடிப்பகுதியில் கண்களும் தோன்றுகின்றன . காலும் 
பிற அங்கங்களும் வளரும்போது , கப்பற்பாய் உறுப்பு சிறிதாகி 
இறுதியில் மறைந்துவிடுகிறது ; ஆனால் , சில நத்தைகளில் வாய்ப் 
பக்கத்தில் உதட்டுப் பரிசக் கருவிகளாகவோ அல்லது உணர்ச்சிக் 
கருவிக் கீழ்ப்பகுதியாகவோ ( lobe ) நீடிக்கிறது . உருமாற்றம் : 
முதலாவது வெலிஜர் இருபக்கச் சமச்சீர் உள்ளது . வாய் முன் 
நுனியிலும் மலவாய் உடம்பின் பின் நுனியிலும் அமைந்துள்ளன . 
ஓடு முதுகுப்பக்கம் 

உள்ளது . கால் வயிற்றுப்பக்க முள்ளது . 
ஆனால் , அதன் மலர்ச்சியில் (development ) முன்னேறும்போது 
அதன் சீரணக்குழல் கீழ்நோக்கியும் முன்னோக்கியும் வளைவதால் 
பின் நிகழ்ச்சிகள் இவ்விலங்குக்கே உரிய தனிப்பண்புகளென 
லாம் . தலையும் காலும் இடம் மாறாதிருக்கையில் , உள்ளுறுப்புத் 
தொகுதி 80 பாகையில் ( degrees ) தன் உடம்பின் அச்சைச் 
சுற்றிச் சுழல்கிறது ( rotates ). இதன் விளைவாக , வாய் போர்வைக் 
குழி ( mantle cavity) உடம்பின் முது குப்பாகத்திற்கு வந்து சேர் 
கின்றன . பின்னும் , உடம்பின் ஒருபக்க உறுப்புகள் வளர்வ 
தில்லை . சமமிலா ( unequal ) வளர்ச்சியால் , உள்ளுறுப்புத் தொகுதி , 
போர்வை ( mantle) , ஓடு முதலியவை திருகுச் சுருள் ( spiral ) 
ஆகின்றன . அநேக வயிற்றுக்காலிகளில் (gastropoda ) அதிக 
இடப்பக்க உறுப்புகள் சீர்குலைகின்றன . முதிர் விலங்கின் வலப் 
பக்கக் கழிவுறுப்பு ( kidney ) , செவுள் இதயத்தில் ஓர் அறை ( ஏற் 
றுப்பை ) மறைகின்றன . நரம்புத்தொகுதி திருகி 8 வடிவமாகிறது . 


பரிணாமத்தில் பின் தங்கிய ( primitive ) மெல்லுடலிகள் 
மாத்திரம் தானீந்து ( free swimming ) மயிர்ச்சக்கரக்கோளம் 
( trochophore ) நிலையுண்டு . பெரும்பாலான கடல்வாழ் வயிற்றுக் 
காலிகள் ( gastropoda ) ட்ரோக்கோஃ போர் நிலையை அண்டத் 
துள்ளேயே அன ந்து , அண்டம் , அண்ட உறையில் (egg 
capsule ) இடப்படும்போது அவை வெலிஜராகவே வெளிவரு 
கிறது . சில வயிற்றுக்காலிகள் வெலிஜர் நிலையையும் அண்ட 
வுறையிலிருக்கும்போது , கடந்து இள விலங்குகளாகவே வெளி 
யேறுகின்றன . நிலம் வாழ் , நன்னீர்வாழ் ( terrestricd , f . w . ) 
வயிற்றுக்காலிகளில் வெலிஜர் நிலையே கிடையாது ; சில விலங்கு 
கள் முட்டையிடுவதுமில்லை . வேற்றிள உயிர் தாய் வயிற்றிலே 
முழு வளர்ச்சியடைந்து நுண்முதிர் விலங்காக வெளிவருகிறது . 
(எ . டு . ) ( paludinidae ) . 


216 


முதுகெலும்பிகளது கருவியல் 


ஓடுடையிகளின் வேற்றிளவுயிர்கள் ( Crustacean larvae ) : 
( படம் 63 , 64. ) 

ஓடுடையிகளை ( crustacea ) இரு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் ; 
( 1 ) நுண்ணோடுடையிகள் (eatomostraca) . ( 2) பேரோடுடையி 

நாப்லியஸ் வேற்றிள உயிர் 

(NAUPLIUS LARVA ) 


முதல் உணர்கருவி 
( I ANTENNA ) 


கண் 


இரண்டாம் 
உணர்கருவி 
( IANTENNA ) | 


காடை 
(MANDIB )) 


நீந்த உதவும் 
மயிர்க்கால்கள் 


படம் 63 


கள் ( malacostraca ) . இப்பாகுபாடு அவற்றின் பருமனையும் இன்னும் 
சில சிறப்புத்தன்மைகளையும் காரணமாகக் கொண்டு செய்யப் 
பட்டுள்ளது . 

(Nauplius) நாப்லியஸ் என்ற வேற்றிளவுயிர் , ஓடுடையி 
களில் ( crustacea ) அவற்றின் முதிர் விலங்குகள் எப்படியிருந் 
தாலும் - எல்லா முக்கியத் தொகுதிகளிலும் ( groups ) உண்டு . 
எபஸ் (apus ) விலங்கின் நாப்பிலியசில் தலை , முண்டம் , வால் 
என்ற மூன்று பாகங்கள் உள . இதன் உடம்பு சிறு ஆக்கக் 
கூறுகளாகப் (segments) பிரிக்கப்படவில்லை . இதன் உடம்பு 
முட்டை வடிவம் ; முன்பக்கம் அகன்றும் பின்பக்கம் குறுகியும் 
இருக்கிறது . மூன்று சோடி பக்க உறுப்புகள் அல்லது இணை 
யுறுப்புகள் ( appendages ) உண்டு . உடம்பின் பின் நுனியி 
லிருந்து ஒரு சோடி முள்மயிர்கள் ( setae ) நீட்டிக்கொண்டிருக் 


வேற்றிளவுயிர்களும் அவற்றின் உட்கருத்தும் 


217 


கின்றன . முதற் சோடி உணர்கொம்புகள் (antennules) வாய் 
முன்னால் இருக்கின்றன . இவற்றுக்குக் கிளைகள் கிடையா . 
ஆனால், பின்னுள்ள இருசோடி இணையுறுப்புகளில் இரு கிளைகள் 
உள. ஆகையால் , அவற்றை இருகிளைப் பக்க உறுப்புகள் அல்லது 
இணையுறுப்புகள் ( biramous appendages ) என்பார்கள் . இரண் 
டாவது உணர்கொம்புகள் வாயின் பக்கங்களில் ( paroral ) 
அமைந்துள்ளன . இவற்றின் ஒவ்வொன்றிலும் அரைக்கும் உட் 


ஒருடையிகளின் (CRUSTACEAN ) LARVA 


நுண்ணுணர்ச்சி கருதி 
( ARTENNULE ) 


حملهبهمن. 


(DORSALSPIN ) 


முன்முள் 
( FRONTAL SPINE ) 
காம்புள்ள கண் 
(STALKED EYE ) 


முதல் உணர்ச்சிக் கருவிகள் 
FIRST ANTENNAE ) 


வயிற்றுப் பாகம் 
( ABoomen ) 


Pon மார்பு இணயுறுப்புகள் 
( THORACIC APPENDAGES ) 


இறுதிப்பாகம் 
( TELSON ) 


சோயியா வேற்றிளவுயிர் 
( ZOEA LARVA ) 


உணர்ச்சிக் கருவிகள் 
(ANTENNA ) 

காம்புக் கண் 
(STALKED EYE ) 
மார்புப்பாக இணையுறுப்புகள் 
(( THORACIC APPENDAGES ) 
- வயிற்றுப்பாக 
ஆக்கக் கூறுகள் 
(( ABDOMINAL SEGMENTO ) 


பிந்திய நிலைமை 


படம் 64 


218 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பகுதி ( endites ) உண்டு . ஆனால் , மூன்றாவது இணையுறுப்புகளில் 
தாடைகளில் (mandibles) அரைக்கும் உட்பகுதி (endites) இல்லை . 
வாயின் முன்னால் ஒரு பெரிய மேலுதடு உண்டு . ஒரே ஒரு 
மையக்கண் உண்டு . உணவுக்குழலில் , உணவுக்குழல் முன் 
பாகம் ( oesophagus ) , நடுக்குடல் , பின் குடல் ( midgut , huid gut ) 
போன்ற பாகங்கள் 

இதயம் இன்னும் உண்டாகவில்லை . 
இது தன் மூன்று இணையுறுப்புகளை நன்றாக வீசி ( visgorous. 
strokes ) நீந்தி இடம் பெயர்கின்றது . 


உள . 


நாப்லியஸ் நிலை , ஒட்டுண்ணி ( parasite) சாக்குலைனாவிலும் 
(sacculina ) , இடம் பெயரா ( sedentany) பார்னக்கிளிலும் (barna 
cles , ஏபஸ் ( apus) , ஸைப்ரஸ் ( cyprus ) , பேரோடுடையிகளிலும் 
(malacostraca ) யூஃபேசியா (euphasia ) , லூசிஃபர் (lucifer ) 
முதலியவற்றிலும் உண்டு . 


ஏப்சின் ( apus) வேற்றிளவுயிரில் அநேக தோலுரிப்புகள் 
( moults) நிகழ்வதால் உடம்பு ( trunk ) நீள்கிறது . முதலிரண்டு 
இணையுறுப்புகள் ( appendages ) சற்றுப் பின்னால் போகின்றன. 
நான்காவது உறுப்புகள் ( appendages ) தோன்றுகின்றன . ஒரு 
புதிய சோடி புலனுறுப்புகளும் தோன்றுகின்றன . 


இன்னும் இரு தோலுரிப்புகளுக்குப் பிறகு புது , உடம்பு 
ஆக்கக்கூறுகளும் ( seqments ) அவற்றின் மூட்டுக்கால்களும் 
தோன்றுகின்றன . முதுகு ( carapace ) பெரியதாகிறது . 
மென்மேலும் தோலுரிக்கப்படும்போது புது ஆக்கக்கூறுகளும் 
அவற்றின் இணையுறுப்புகளும் தோன்றுகின்றன . இந்நிலையில் 
அதை (metanauplius ) ( நாப்லியசுக்கு அடுத்த நிலை ) என்றே 
சொல்லவேண்டும் . ஏனெனில் , நாப்லியசில் முண்டப்பாகம் (trunk 
region) ஆக்கக்கூறாகப் பிரிக்கப்படுவதில்லை . பேரோடுடையி 
களில் ( malacostrocs ) யூஃபேஸியாவில் ( euphasia ) கரு ( embryo ) 
தானிந்து நாப்லியசாக முட்டையிலிருந்து வெளியேறுகிறது . 
பின்பு இது ப்ரொடோசோயியா ( protozoaea ) நிலையடைகிறது . 
இந்நிலையில் இந்த வேற்றிளவுயிரின் வயிற்றுப்பாகம் நீண்ட 
ஆக்கக்கூறுகளாகப் பிரிக்கப்படாமலும் , ( ansegmented ) இணை 
யுறுப்புகள் இல்லாமலும் இருக்கின்றது . 

இந்நிலையின் 
சிறப்புப் பண்பு ஆகும் . 


கூனிகளில் ( prawDS ) கரு , நாப்லியஸாக வெளியேறுகிறது . 
ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும் தோலுரிப்புகளுக்குப் (ecdyses) 
பின் அது ப்ரொட்டோசோயியா நிலைமையடைகிறது ; பிற்பாடு 
அது சோயியா ( zoaea ) நிலையடைகிறது . இந்நிலையில் வயிற் 


வேற்றிளவுயிர்களும் அவற்றின் உட்கருத்தும் 


219 


றுப்பக்கம் ஆக்கக்கூறுகளாகப் ( seqments ) பிரிக்கப்பட்டிருக்கிறது . 
ஆனால் , அதில் இணையுறுப்புகள் கிடையா . பின்பு அது மைஸிஸ் 
( mysis ) நிலையடைகிறது . 

நண்டுகளில் நாப்லியஸ் நிலை அண்டத்திலேயே நடந்து 
விடுகிறது ; ஆகையால் , வேற்றிளவுயிர் (zoaea ) சோயியா நிலை 
யில் முட்டையிலிருந்து வெளியேறுகிறது . ஆனால் , இதன் தலை 
மார்பு ( cephalothorax ) கூட்டுப்பாகம் மிகப் பெரியதாயிருக் 
கிறது . இப்பாகத்தில் முட்கள் தோன்றுகின்றன . ஒன்றன்பின் 
ஒன்றாக நிகழும் தோலுரிப்புகளுக்குப் பின்னர் megalopastage 
நிலையடைகிறது . அதன் வயிற்றுப்பாகம் நீண்டு எல்லா நீந்துங் 
கால்கள் உண்டாகிவிட்டன . இன்னுஞ் சில தோலுரிப்புகளின் 
பிறகு முதிர் விலங்காகிறது . நாப்லியஸ் வேற்றிள வுயிர் சிற்றோடு 
டையிகளில் ( entomostraca ) பெரும்பாலானவற்றிலும் பேரோடு 
டையிகளில் ( malacostraca ) சிலவற்றிலும் காணப்படுகின்றன . 
ஆகையால் , அநேக விலங்கு நூல் அறிஞர்கள் ஓடுடையிகளின் 
( crustacea) வகுப்புக்கே ( class ) ஒரு மூல முன்னோராக (racial 
form ) இருந்திருக்கவேண்டும் என்றும் இம்மாதிரியான ஒரு 
விலங்கினின்று பிற ஓடுடையிகள் படிப்படியாக மாறித் தோன்றி 
யிருக்கவேண்டும் என்று நினைத்தார்கள் . ஆனால் , இதற்கு 
ஆதாரமே இல்லை . ஏனெனில் , அண்மைக்கடந்த காலத்திலோ 
( recent past ) நாப்பிலியஸ் , ( nauplius zoea ) சோயியாப் போன்ற 
முதிர் விலங்கு இருந்ததில்லை . அவற்றைப்போல் கற்படிவுருவமும் 
( fossil forms ) , இதுவரை கிடைத்ததில்லை . இப்போதுள்ள சான் 
றுகளை ஆதாரமாக வைத்து ஓடுடையிகளின் ( crustacea ) ஆதித் 
தோற்றத்தை ஆராய்ந்தால் இவற்றின் மூல விலங்கு , முச்சோடி 
இணையுறுப்புகள் ( appendages ) 2 sirom நாப்லியஸாக இருந் 
திருக்க முடியாதென்றும் , அது மூல விலங்கு அநேக உடம்பு 
ஆக்கக்கூறுகள் உள்ள ( multi -seqmcnted ) வளையப் புழுக்களைப் 
போன்ற விலங்காய் இருந்திருக்க வேண்டும் என்றும் முடிவுக்கு 
வரவேண்டியுள்ளது . 

வளையப்புழுக்களது (annelida ) வேற்றிளவுயிர் ட்ரோக்கோ 
போருக்கும் ( trochophore) , மொலஸ்கா ( mollusca- மென்னுடலி) 
வேற்றுயிர் வெலிஜர்லார்வாவுக்கும் ( veliger larva ) அதிக ஒற் 
றுமையுண்டு . ஏனெனில் , வெலிஜர் என்பது மாறுபட்ட ட்ரோக் 
கோபோர்ஃ என்பது அதன் அமைப்பிலிருந்தும் கரு நிலை மலாச் 
சியிலிருந்தும் ( embryonic development ) நாம் அறியலாம் . 
( bipinnaria larva ) இரு நுண் முள் மயிர் பட்டை வேற்றிள 
வுயிர் படம் 65 . 

asterina gibbosa என்ற நட்சத்திர 
மீனின் ( star fish ) வேற்றிளவுயிர் . இணையுயிர் ( zygote ) அநேக 


: 220 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பிளவுகளுக்குப் ( fission ) பிறகு , ஓரடுக்குயிரணுக்கள் உள்ள 
கருக்கோளம் ( balastyla) ஆகிறது . அதன் உள்ளிடம் கருக் 
கோளக் குழி ( blastocoel ) எனப்படும் . உயிரணுக்கள் மயிரிழை 
(cilia ) உடையன . அண்டத்தின் சவ்விலிருந்து (egg membranes ) 
வெளியேறி , இவ்வேற்றிளவுயிர் தான் - நீந்து நிலையடைகிறது . 
பின்பு உருண்டையாயிருந்த வேற்றிளவுயிரின் ஒருபக்கம் தட்டை 
யாகிறது . அப்பக்க உயிரணுக்கள் பெரிய தாய் வளர்கின்றன . 


.இருபக்கச் சமச் சீர்ப்பகுதிகளில் மயிரிழையுடை வேற்றிளவுயிர் 

( BIPINNARIA LARVA ) 


-POST ORAL LOOP ) 
தலைப்பக்க கொளுவி ( அ ) மடிப்பு 


மயிரிழையுடைய பட்டைகள் 
( CILIATES BANDS ) 


PREDRAL LOOP 
வாய் - முன்மடிப்பு 


வேற்றிளவுயிர்க் கரங்கள். 
( LARVALARA ) 


POSTORAL LOOP 
வாய் - பின் கொளுவி ( அ ) 
மடிப்பு 


மலவாய் 


இதய அறை 
( PLAICARDIUM ) 


வாய் 


முதிர்விலங்கில் . 
முன் பாகத்தின் 
( RUDIMENT ) 


மூலம் 


உடற்குழிப்பைகள் 
(COELOMIC SACS) 


மலவாய் 
டார்னேரியா 
வேற்றிசாவுயிரியின் 
நீளவெட்டுத் தோற்றம் 


டார்னேரியா வேற்றிள உயிர் 
( TORNARIA LARVA ) 


படம் 65 


உட்பிதுக்கம் அல்லது உள் மடிதலால் ( invagination ) இது ஈரடுக் 
குயிரி ( gastrula ) ஆகிறது . புதியதாய் உண்டான குழி மூலா தார 
உணவுக்குழல் ( archenteron ) கருக்கோளத்துளை ( blastopore ) 
வழியாக வெளியுலகுடன் தொடர்பு கொள்கிறது . உள் மலர்ச்சி 
நிகழ்ந்து கொண்டிருக்கும்போது வேற்றிளவுயிர் நீள்கிறது . பொது 
(general ) உட்பரப்பில் உள்ள மயிரிழைகள் ( cilia ) குறைகின்றது . 
ஆனால் , அவை குறிப்பிட்ட பட்டை ( bands) போன்ற மண்டலங் 
களில் 

அதிகரிக்கின்றன . இப்போது கருக்கோள மூலாதார 


வேற்றிளவுயிர்களும் அவற்றின் உட்கருத்தும் 


221 


உணவுக் குழலிலிருந்து உண்டாகும் நடுவடுக்குப் பொருளால் 
( mesenchyme ) நிறைகிறது . இவ்வுயிரணுக்களிலிருந்து வன் 
சட்டம் ( skeleton ) இழையங்கள் தோன்றுகின்றன . மூலாதார 
வுணவுக்குழலின் துளையில்லா முனையிலிருந்து இடது வலது 
மூலாதார வுணவுக்குழற் பைகள் ( enterocoelic pouches ) தோன்று 
கின்றன . இவற்றிலிருந்து உடற்குழியும் ( coelgm ) நீர்க்குழாய்த் 
தொகுதியும் ( water vascular system ) தோன்றுகின்றன . எஞ்சிய 
மூலாதாரவுணவுக்குழல் வேற்றிளவுயிர் உணவுக் குழலாகிறது . 
இதுவரையிலும் வேற்றிளவுயிர் இருபக்கச் சமச்சீர் ( bilateral 
symmetry )) உடையதாயிருக்கிறது . மூலா தார வுணவுக்குழல் 
பைகள் ( enterocoelic pouches) உணவுக்குழலிலிருந்து பிரிகின்றன . 
இப்போது உடற்குழி பிரிக்கப்படாமல் நடு முன் உடற்குழியும் 
( anterior coelom ) வலது இடது உணவுக்குழிப் பைகளும் ( entero 
coelic pouches ) உண்டு . ஆனால், இடது பை வலது பையை விட 
விரைவாக வளர்கிறது . அதில் ஐந்து பகுதிகளுள்ள ஒரு புற 
வளர்ச்சி தோன்றுகிறது . இப்புற வளர்ச்சி ஹைட்ரோகீல் 
( hydrocoel ) பிற்கால நீர்க் குழாய்த்திட்டத்துக்கு ( water vascular 
system ) ஆதாரம் ஆகிறது . 


வேற்றிளவுயிரின் வயிற்றுப்பக்கத்தில் உள்ள உள்ளுறையுள்ள 
வாய்க்குழி (stomodaeum ) தோன்றுகிறது . இதுவே வேற்றிள 
வுயிர் வாய் . இவ்வாறு இரைப்பை , மலவாயுள்ள உணவுக்குழல் 
உண்டாகிறது . 


வாய் உண்டாகும்போது இடது முன் உடற்குழியிலிருந்து 
குழாய் போன்ற புறவளர்ச்சி முன் வயிற்றுக் குழியிலிருந்து புறப் 
பட்டு முதுகுப்பக்கத்தில் ஒரு நுண் துளை வழியாகச் சற்று இடப் 
பக்கத்தில் உடம்புக்கு வெளியே திறக்கின்றது . இத்துளையே 
முதல் நிலை நுண்துளை ( primary madre poric pore ) என்றழைக்கப் 
படுகிறது . இதுவே பிற்கால நுண்துளைக் கால்வாய் ஆகிறது 
( madre poric canal ) . இக்குழாயின் மயிரிழைகள் (cilia ) உட்குழிக் 
குள் நீரை வரவழைக்கின்றன . 

இடது நீர்க்குழி வேற்றிள வுயிர் வாயைச் சூழ்கிறது . அக் 
கால்வாயின் வட்டபாகமே வட்டக்கால்வாய் ( ring canal) 
ஆகிறது . வலநீர்க்குழி மறைகின்றது . வல , இட உணவுக்குழற் 
பைகள் ( enterocoelic pouches ) உள்ளுறுப்பைச் சூழும் உடற்குழி 
யைத் ( perivisceral cavity ) தோற்றுவிக்கின்றன . 


முன் சொன்ன நுண்மயிருடைப்பட்டை இரண்டு பட்டை 
களாகப் 

பிரிகிறது : வாய் முன்பட்டை ( preoral band ) 


-222 


முதுகெலும்பிகளது கருவியல் 


( 2) வாய் -பின் பட்டை ( postoral band ) . இவை இரண்டும் விரிந்து 
பல பகுதிகள் (lobes ) ஆகின்றன . இவ்வாறு இரு மயிரிழைப் 
பட்டையுள்ள வேற்றிளவுயிரை • இரு மயிரிழைப்பட்டை யுள்ள 
வேற்றிளவுயிர் ( bipinnaria ) என்பார்கள் . இப்பட்டைகள் வேற்றி 
ளவுயிர் நீந்த உதவுகின்றன . 


எல்லா முள்தோலிகளுக்கும் ( echinoderms ) பொதுவான தன் 
மைகள் உண்டு. அவை எல்லாம் இருபக்கச்சீர் ( bilateral synme 
try ) உடையன . நீளவச வளைவுகளில் அமைந்த மயிரிழைப் 
பட்டைகளால் நீந்துகின்றன . ஒரே வித உணவுக்குழல் உண்டு . 
அவற்றின் உடற்குழி ( coelom ) மேற்பரப்பு ஒரு குழாய் மூலமாகத் 
தொடர்பு கொண்டுள்ளது . ஆகையால் , உயிரியற் புலவர்கள் முள் 
தோலிகளுக்கு ஒரு பொதுவான முன்னோர் இருந்திருக்க வேண்டும் 
என்ற தற் முடிவுக்கு வந்தனர். இப்புனைவு கோள் சார்பான 
வேற்றிளவுயிர்க்கு ( hypothetical) இருபக்க வேற்றிளவுயிர் (dipl 
eurula ) என்று பெயரிட்டனர் . இவ்வேற்றிளவுயிரி தட்டைப்புழு 
மெல்லுடலி வளையப்புழு (fatworm - mollusc- annelid ) கூட்டத்தி 
லுள்ள சக்கரக்கோள (trochophore ) வேற்றிளவுயிரிலிருந்து அதிக 
மாக வேறுபடுகிறது . 


இரு நுண் மயிர்ப்பட்டை வேற்றிளவுயிர் (meta morphosis ) 
உருமாற்றம் : இருபக்க வேற்றிளவுயிர் திண்மையான பொருள் 
மீது தற்காலிகமாக ஒட்டிக் கொள்கிறது . இடப்பக்க , வலப்பக்க 
பின் உடற்குழிப் பைகள் ( coelomic pouches ) முதிர்விலங்கின் 
உடற்குழியாகிறது . வேற்றிளவுயிரின் வாயும் மலவாயும் மூடிவிடு 
கின்றன . புதுவாய் ஒன்று பழைய இடது பக்கம் உண்டாகின்றன . 
புது மலவாய் பழைய வலப்பக்கம் உண்டாகின்றது . ஆகையால் , 
முதிர்விலங்கின் ஊடச்சு வேற்றிளவுயிரின் ஊடச்சுக்குச் செங் 
கோணத்திலிருக்கிறது . ஆரக்கால்வாய்களும் ( radial canals ) 
குழாய்க் கால்வாய்களும் ( tube feet ) தோன்றுகின்றன . 

வெளி 
யடுக்கின்மேல் சில புடைப்புகள் முதிர்விலங்கின் உடம்பின் அறி 
குறிகளாகின்றன . 


இப்போதுள்ள சீர் ( symmetry ) இரண்டாவது நிலை சீர் (secon 
dary symmetry) . ஏனெனில், இரு பக்க விலங்கு ( bilateral ) ஆர 
வடிவ ( radial ) விலங்காக மாறியிருக்கிறது . 


இருபக்க விலங்கு உருமாறும்போது தற்காலிகமாக ஓரிடத்தில் 
ஒட்டிக் கொண்டிருப்பது முன்னோர்களது வழக்கமாயிருக்கலாம் . 
ஏனெனில் , தெரிந்த ஆதிகால முள்தோலிகள் ( echinoderms) கற் 
படிவுருவங்களிலிருந்து (fossils ) அவை இடம்பெயரா விலங்குகளா 


வேற்றிளவுயிர்களும் அவற்றின் உட்கருத்தும் 


228 


யிருந்திருக்க வேண்டுமென்பது நாம் ஊகிக்க வேண்டியிருக்கிறது . 
இக்காலத்துக் கடல் லில்லி ( sealily antedon ) - முள் தோலியின் ஒரு 
பிரிவு - இடம் பெயராது . ஒரே இடத்தில் ஒட்டியிருப்பது மேற் 
சொன்ன கருத்தை வலியுறுத்துகிறது . 


டார்னேரியா (Tornaria ) வேற்றிளவுயிர் 


முதுகு நாணுடையிகளை ( chordates ) நாண் நீளம் , அல்லது 
அதன் இருப்பிடத்திற்கு ஏற்ப நான்கு வகையாகப் பிரிக்கலாம் : 
( 1 ) தலை நுனியிலிருந்து வால் நுனிவரை முதுகு நாணுடையிகள் 
( cephalochorda ) , ( 2 ) மறைந்த நாணுடையிகள் ( adelochorda ) 
அல்லது உடம்பின் குறிப்பிட்ட பாகம் வரை முதுகு நாணுடை 
யிகள் ( hemichorda ) , ( 3 ) வாலில் மாத்திரம் நாணுடையிகள் 

rochorda ) , ( 4 ) முதுகு நாணுக்குப் பதிலாக முருந்து அல்லது 
எலும்பாலான முது குக்கோவையுடையவை ( vertebrata) . 


இவற்றில் டார்னேரியா வேற்றிளவுயிர் , பாதி நாணுடைய 
பலனோக்லாஸஸ் ( balanoglossus) என்பதின் வேற்றிளவுயிர் . 


உயிர் 


பலனோக்லாஸஸில் சில இனங்களின் அண்டம் பெரிது ; இப் 
படிப்பட்ட அண்டத்துள்ளிருக்கும் கரு நேர்முகமாகவே , வேற்றிள 

நிலையில்லாமலே மலர்ச்சியடைகின்றன . சிலவற்றில் 
அண்டங்கள் சிறியவை ; இவற்றில் உருமாற்றம் உண்டு , வேற்றிள 
வுயிர் நிலையுண்டு . இவ்வேற்றிள வுயிருக்குத்தான் டார்னேரியா 
வேற்றிளவுயிர் ( tornaria larva ) என்று பெயர் . 


இது ஓர் ஒளியூடுருவத் தக்க வேற்றிளவுயிர் ; ஒரு மிதவை 
நுண்ம உயிரி ( plankton ) ; இது முட்டை போன்ற உருவமுடையது : 
வயிற்றுப்பக்கம் வாயும் வால் நுனியில் மலவாயும் உடையது . 
உணவுக்கால்வாய் , முன் உணவுக்குழல் , இரைப்பை , குடல் என்ற 
மூன்று பாகங்களாலானது . இது முள் மயிர்ப்பட்டைகளையுடையது . 
ஒன்று வாய் முன்பட்டை ( preoral band) , இன்னொன்று வாய் - பின் 
( post or alband ) முள் மயிர்ப்பட்டை . இவ்விரு பட்டைகளும் 
முதுகுப் பக்கமும் முன்னுனியிலும் ஒன்றையொன்று தொடு 
கின்றன . இவை தொடுமிடத்தில் வெளியடுக்குத் தடித்து உச்சித் 
தகடு ( apical plate) ஆகிறது . உச்சித் தகட்டில் நரம்பு நார்களும் 
நரம்புயிரணுத் திரளும் ( ganglion ) உண்டு . அங்கு இயங்கா முள் 
மயிர்களும் உண்டு . உள்ளே அகன்ற கருக்கோளக்குழி ( blasto 
coel ) உண்டு . உடம்பின் முன்பாகத்தில் நீர்ப்பையுண்டு ( water 
sac ) . இது உடம்பின் முன்பாகக் குழியின் ( proboscis coelom ) 


224 


முதுகெலும்பிகளது கருவியல் 


மூலமாகும் . இது உணவுக்குழல் முதற்பாகத்தின் பின் பாகத்தி 
லுள்ளது . இப்பை உச்சித் தகட்டுடன் தசைப்பட்டையால் 
இணைக்கப்பட்டு முதுகுப் பாகத்தில் வெளியுலகுக்கு நுண்மயிரிழை 
யுடைய புனலால் வெளியே திறக்கின்றது . 


இதய நுண்பை , முன்பாகத் துளைக்கு வலப்பக்கம் உள்ளது . 
இப்பை விரைவாக மேற்பரப்பைவிட்டு உள்ளே 

செல்கிறது . 
சில அறிஞர்கள் இதை வலது முன்பாகம் (right proboscis) எனக் 
கருதுகிறார்கள் . பின்னர் , மலவாயைச் சுற்றி ஒரு முள் மயிரிழை 
வளையம் உண்டாகின்றது . சில வேளைகளில் அதற்குப் பின்னால் 
இன்னொரு தெளிவாகத் தெரியாத வளையம் உண்டாகின்றது . 


பின்னால் நிகழும் மலர்ச்சியால் நன்கு வளர்ந்த நபரின் 
உருவம் உண்டாகின்றது . நுண்மயிரிழைப் பட்டைகள் (ciliated 
bands) மறைகின்றன . இருசோடிப் பின்பாக உடற்குழிப் பைகள் 
தோன்றுகின்றன . கழுத்துப்பட்டை ( collar ) நரம்புச் செவுள் 
துளைகள் முதலியவையும் நேர்முக மலர்ச்சியின்போது எவ்வாறு 
உண்டாகின்றனவோ அவ்வாறே இங்கும் தோன்றுகின்றன . 


1. அதன் தோற்றத்திலும் 2. நுண் மயிரிழைப்பட்டை 
அமைப்பிலும் ஏற்பாட்டிலும் , 8. நீர்ப்பையிலும் அதன் முதுகுப் 
பக்கத் துளையிலும் டார்மேனியா முள் தோலிகளது வேற்றிளவுயிர் 
இரு நுண் மயிரிழைப்பட்டை வேற்றிளவுயிரியை ( bipinnaria 
larva ) அதிகமாக ஒத்திருக்கிறது . இக்காரணங்களால் டார்னேரியா 
முள் தோலிகளின் குழுவைச் சேர்ந்ததென்று நினைத்தார்கள் . 
ஆனால் , டார்னேரியா சற்று வேறுபட்டாலும் ( டார்மேனியாவுக்கு 
உச்சிப் பாளம் ( apical plate ) கண் புள்ளிகள் ( eye spots ) உண்டு . ) 
பாதி நாணுடையிகள் ( hemichorda ) முதுகெலும்பிகளோடு (verte 
brata) நெருங்கிய உறவுள்ளன என்று கருதுகிறார்கள் . 

நாணுடையனவற்றின் குலமரபு ( ancestry ) பற்றிய அநேக 
கொள்கைள் உண்டு . அவற்றில் ( 1 ) முள் தோலிக் கொள்கை 
( echinoderm theory ) , ( 2 ) வளையப் புழுக் கொள்கை (annelidan) 

1. நாணுடையன ( chordates ) முள் தோலிகள் ( echinoderms ) 
பலனோக்லாஸிட்ஸ் முதலியவற்றிலிருந்து தோன்றியிருக்க 
வேண்டும் . இதற்கு நான்கு காரணங்கள் உண்டு . 


நாணுடையிகளிலும் , பலனோக்லாஸஸ் முட்தோலி 
களிலும் , மலவாய் கருக்கோளத் துளை எங்கு மூடுகிறதோ 
அங்கேயே தோன்றுகிறது . அதாவது இவை எல்லாம் இரண் 
டாம் நிலை வாயுடைய (deuterostomia ) விலங்குகள் . (ஆ ) உட்குழி 


வேற்றிளவுயிர்களும் அவற்றின் உட்கருத்தும் 


225 


மூன்று சோடிப் பைகளாகப் பிரிகின்றன . ( இ) டார்மேனியா , 
ஒன்றையொன்று ஒத்திருக்கின்றன . (ஈ) பலனோக்லாஸஸ் செவுள் 
களை யுடையது . 


இரண்டாவதாக வளையப்புழுத் தோற்றக் கொள்கைக்கு 
( annelidan theory ) இரு சான்றுகள் உள : ( அ) வளையப் புழுக் 
களிலும் நாணுடையவற்றிலும் சமக்கூற்றுத் தொடர்பு ( metamerie 
segmentation ) உண்டு . ( ஆ ) வளையப் புழுக்களிலும் ஆம்ஃபி 
யாக்ஸ்ஸிலும் நுண்கழிவகற்றுக் கால்வாய்கள் ( nephridia ) உண்டு . 
( இ ) இவற்றுக்குச் செண்டு உருவ குழியுள்ள கால்வாய்களும் 
( solenocytes ) உண்டு . (ஈ ) இவற்றுக்கு நரம்பு - தசை அசைவு 
( neuromus cular mechanism) குருதிச் சுற்றோட்டத் தொகுதியும் 
( cireculatory system ) உண்டு . ஆகவே , நாணுடையிகளின் 
குலமரபு பற்றி அறுதியிட்ட கருத்துத் தெரிவிப்பது எளிதன்று . 


கேள்விகள் 


1. வேற்றிளவுயிரி என்றால் என்ன பொருள் ? 
2 . வளையப் புழுக்களது வேற்றிளவுயிர்களைப் படம் வரைந்து 

விளக்குக . 


3. சுத்த நீர்மட்டியின் (fresh water mussel ) மலர்ச்சியைப் 

பற்றி எழுது ? 


4. இரு நுண்பட்டை வேற்றிளவுயிரியையும் , டார்னேரியா 

வேற்றிளவுயிரியையும் ஒப்பிடுக . 


மு.க. -15 ) 


17. ஊடச்சியலான ஏற்ற இறக்க 

வாட்டம் 

( Axial ) 
கடல் ஊமத்தை (sea urchin ) என்பது முள் -தோலி ( echinodro 
mata ) என்ற பெருந்தொகுதியைச் ( phylum ) சேர்ந்த கடல் 
ஊமத்தை வகுப்பைச் ( class echinoidea ) சேர்ந்தது . இது ஊமத் 
தைக் காயை உருவத்திலும் அதன் மேற் பரப்பிலுள்ள முள்ளிலும் 
ஒத்திருப்பதால் கடல் ஊமத்தை என்று பெயரிட்டார்கள் போலும் . 
பாராஸென்ரோட்ட ஸ் லிவிடஸ் ( paracentrotus lividus ) கருவின் 
18 உயிரணு நிலையிலே ( 18 cell stage) விலங்குத் (animal pole) 
துருவத்தில் 8 மீ . அளவான உயிரணுக்கள் உண்டு . 
நடுத்தர அளவான உயிரணுக்கள் ( mesomeres ) வேற்றிளவுயிரின் 
வெளியடுக்கை ( ectoderm ) உண்டாக்குவன ; உணவு முனையில் 
( vegetal pole ) 4 பெரிய ( meres ) உயிரணுக்களும் ( mdcromeres ) 
4 நுண்ணணுக்களும் ( micromeres) உண்டு . 

இப்பெரிய உயிர 
ணுக்களில் வெளியடுக்கை உண்டாக்க அதிகப் பொருளும் 
உள்ளடுக்கை ( endoderm ) யுண்டு பண்ண எல்லாப் பொருளு 
முடையன . பின்னால் நிகழும் அணுப் பிரிவுகளின்போது பிற்கால 
வெளியடுக்கும் கருவின் நடுக்கோட்டுக்குக் கீழ் உள்ளடுக்கும் 
உணவு முனையில் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து தத்தம் இடங் 
களில் அமர்கின்றன . கரு நடுக்கோட்டுக்குக் கீழுள்ள பெரிய உயிர 
ணுக்கள் வெளியடுக்குப் பொருளைக் கொண்டவை . கீழ் வரிசை 
பெரியணுக்கள் உள்ளடுக்குப் பொருளை ( endodermal material ) 

நுண்ணுயிரணுக்கள் ( micromeres ) நடுவடுக்குப் 
பொருளை ( mesenchyme ) உண்டாக்குவன : இவை கடலூமத்தை 
யின்வன் சட்டம் (skeleton ) அமைக்கின்றன . பெரிய உயிரணுக் 
களின் ஸைற்றோப்லாசத்தின் செந்நிறப் பொருளிலிருந்து அவற்றை 
எளிதில் அடையாளம் காணலாம் . இச் செந்நிறப் பொருள் 
உயிரணுவின் மத்திக்கோட்டுக்குக் கீழ் (subequatonial ) 
இருக்கிறது . 


உடையவை . 


ஊடச்சியலான ஏற்ற இறக்க வாட்டம் 


227 


கருக்கோள நிலையிலும் மேலே கூறப்பட்ட பொருட்கள் 
இதே இடங்களில்தான் இருக்கின்றன . பின்பு நுண்ணுயிரணுக் 
களின் சந்ததிகள் கருக் கோளக்குழிக்குள் சென்று வன்சட்டத்தின் 
நுண் முட் பகுதிகளையுண்டு ( spicules ) பண்ணுகின்றன . கீழ் 
வரிசை பேருயிரணுக்கள் ( macromeres ) உள் மடிந்து மூலாதார 
உணவுக்குழல் ஆகின்றன . வெளியடுக்கு மயிரிழையுள்ள 
பட்டையை யுண்டுபண்ணுகிறது . இதுவே இடம் பெயர் உதவும் 
உறுப்பு . விலங்குத் துருவத்தில் சற்று விறைப்பான மரியிழைக் 
கொத்து ( ciliary tuft ) உண்டு . வெளியடுக்கும் கருக் கோளத்துட் 
சென்று முன் குடல் பகுதியோடு தொடர்பு கொண்டு வாய்ப்பகுதிக் 
குழாயை (stomodaeum ) உண்டுபண்ணுகிறது . பழைய கருக் 
கோளத்துளை ( blastopore) கருவின் மலவாய் (Anus ) ஆகிறது . 
இவ்வாறு , கரு ப்ளூட்டியஸ் ( pluteus) . வேற்றிளவுயிர் (larva ) 
ஆகிறது . 


கடலூமத்தைக் கருவின் 2 அல்லது 4 உயிரணுக்கள் 
நிலையில் ஓருயிரணுவை எடுத்து விட்டால் எடுக்கப்பட்ட உயிரணு 
நுண்ணிய முழு ( pluteus ) வேற்றிளவுயிர் ஆகிறது . ஏனெனில் , 
முதலிரு பிளவுகளும் நெடுக்கையில் ( meridian ) அண்டத்தின் 
முக்கிய அச்சை ஊடுருவி நிகழ்கிறது . ஆகையால் , எடுக்கப்பட்ட 
ஒவ்வோர் உயிரணுவும் வெளியடுக்கு உள்ளடுக்கு நடுவடுக்கு 
இவற்றில் சமபாகம் அடைந்தது . ஆனால் , மூன்றாவது பிளவுக்குப் 
பின் கருவை , விலங்குப்பாதி ( animal hall ) உணவுப் பாதி ( vegetal 
half ) என சமமாகப் பிரித்தால் விலங்குப் பாதி வெளியடுக்காலான 
நுண் கலனை (ectodermal vesicle ) உண்டு பண்ணியது . ஆனால் , 
உணவுக் குழல் உண்டாக வில்லை . வெளியடுக்குச் சம்பந்தமான 
பாகங்களின்கூடு விகாரமாய் இருக்கின்றது . மயிரிழைப் பட்டை 
( ciliary band ) தோன்றவில்லை . ஆனால், துருவ மயிரிழைக் கொத்து 
நன்றாக வளர்ந்தது . 


உணவுத் துருவப் பாதி ஒரு முட்டையுருவ கருவையுண்டாக் 
கியது . ஆனால் , அதன் உணவுக் குழல் மிக நீண்டது ; வாய் 
கிடையாது ; வன்சட்ட முட்களுண்டு ( spicules ) . ஆனால் , ஆரப் 
பாகங்கள் (arms ) இல் . 


கடலூமத்தையினது உயிரணுக்கொத்தில் ( morula ) பாதிக்குக் 
கீழ் வெட்டப்பட்ட பாகம் 

வெளியடுக்கினாலான 

ஒரு நுண் 
பையும் உள்ளடுக்காலான endodermal ) வெளிப்பிதுக்கமான 
உணவுக் குழலும் உண்டு . கருவின் உணவுக் குழல் வெளி 
யடுக்குப் பையினுட் செல்வதற்குப் பதிலாகப் பிதுங்கி வெளியே 


228 

முதுகெலும்பிகளது கருவியல் 
வந்து விடுகிறது . இதை வெளிப்பிதுக்கக் குடலியாதல் ( exogas 
tvulation ) என்பார்கள் . 


மேற் சொன்ன ஆய்வுகளிலிருந்து ஓருண்மையை அறியலாம் . 
ஒவ்வொரு பாதியிலும் அடுத்த பாதியிலில்லாத பொருள் உண்டு . 
ஆனாலும், ஒவ்வொரு பாதியும் சாதாரணமாய் என்ன பாகங்களை 
யுண்டாக்க முடியுமோ அப்பாகங்களை யுண்டாக்குவதற்குப் பதிலாக 
சில பாகங்களைப் பெருமிதப் படுத்தி உண்டாக்கின . விலங்குத் 
துருவத்தில் ( animal pole) இயல்பு கடந்த மயிரிழைக் கொத்து 
இதற்கு எடுத்துக் காட்டாகும் . கடலூமத்தை அண்டம் (egg) 
லித்தியம் ( lithium) கலந்த கடல் நீரில் இடப்பட்டால் குடல் 
அதிகப் பெரிதாக வளர்ந்து வெளிப்பிதுக்கமாகி விடுகிறது . 


மேற்கூறிய நிகழ்ச்சிகளுக்குக் காரணம் இதுதான் : கடல் 
ஊமத்தையின் அண்டத்தில் ஒன்றுக்கொன்று எதிர்தன்மையுள்ள 
இரு பொருள்கள் உண்டு . ஆயினும் அவை எதிரெதிர் செயலில் 
(interaction ) ஈடுபடுகின்றன . சாதாரண மலர்ச்சி ( development ) 
இரு பொருள்களும் சமமான நிலையில் (cquilibrium ) செயலாற்றி 
னால் நடக்கின்றது . ஒவ்வொரு பொருளும் ஒரு துருவத்தில் அதிக 
ஆதிக்க முடையதாயிருக்கின்றது . ஆனால் , அதன் ஆற்றல் 
துருவத்திலிருந்து அடுத்த துருவத்தை நோக்கிச் செல்கையில் 
படிப்படியாகக் குறைந்து கொண்டே போகிறது . ஆகவே , ஒவ் 
வொரு பொருளுக்கும் ஓர் ஏற்ற இறக்க வாட்டம் ( gradient ) 
உண்டு. ஆனால் , இரு பொருள்களின் ஏற்ற இறக்கவாட்டம் 
எதிர்த் திசையில் அமைந்துள்ளது . பொருள் ( அ) விலங்குத் 
துருவத்தில் அதிகமாயுள்ளது . அங்கிருந்து கீழ்நோக்கி , உணவுத் 
துருவத்தை நோக்கி வர வர அதன் அளவு குறைகிறது . ஆற்றலும் 
குறைகிறது . அஃதே போல் பொருள் ( ஆ ) உணவுத் துருவத்தில் 
அதிகமாயுள்ளது . ஆனால் , விலங்குத் துருவத்தை நோக்கிச் 
செல்லும்போது அதன் அளவு குறைகிறது . ( படம் ) ஆற்றலும் 
குறைகிறது . இப்பொருள்களின் அலுவலின் - பரப்பீட்டை ( distri 
bution of activities) பார்த்தபோது அப்பொருள்களையே ஏற்ற 
இறக்கச் சரிவாட்டம் என்று அழைக்கலானார்கள் . ( p.108 Balinsky ) 
ஆகவே , இரு ஏற்ற இறக்கச் சரிவாட்டங்கள் உண்டு . அவற்றுக்கு 
விலங்குத்துருவ ஏற்ற - இறக்கச் சரிவாட்டம் ( animal gradient ) 
உணவுத்துருவ ஏற்ற இறக்கச் சரிவாட்டம் ( vegetal gradient ) 

பெயர் . எடுத்துக்காட்டாக , கடலூமத்தையில் , கருக் 
கேள நிலைமையிலும் முந்திய மூவடுக்குயிரி நிலைமையிலும் 
விலங்குத் துருவ உயிரணுக்களில் எண்ணிக்கையில் 

அதிக . 
மாகவும் , உணவுத் துருவத்தில் குறைவாகவும் இருப்பதை 


என்று 


ஊடச்சியலான ஏற்ற இறக்க வாட்டம் 

229 
ஈண்டு நோக்கற்பாலது . பின்னும் விலங்குத் துருவப் பாகங்களை 
மலர்வித்தல் ( animalization ) சில உலோகங்களாலும் , புரதப் 
பொருளை மாற்றும் நொதிப் பொருள்களாலும் ( proteolytic enzymes ) 
சாத்தியப் படலாம். இவான்ஸ் ப்ளு ( evans blue ) 1 : 50000 
-கரைசலில் மேற்கூறிய பணியை ஆற்ற முடியும் . 


சாதாரண மலர்ச்சி , இரு ஏற்ற - இறக்கச் சரிவாட்டங்களின் 
சரிசம அலுவலைச் சார்ந்துள்ளது . விலங்குத் துருவத்து ஏற்ற 
இறக்கச்சரி வாட்டம் பலவீனமானால் அடுத்த உணவுத் துருவச் 
சரிவாட்டம் அதிக ஆற்றலுள்ள தாகின்றது . 


இவ்விரண்டு ஏற்ற இறக்கச் சரிவாட்டங்களுக்கு இடையே 
உள்ள சம நிலையை நீக்கி விடலாம் . விலங்குத்துருவ ஏற்ற இறக் 
கத்தை , லிதியம் உப்புகளாலும் அல்லது விலங்குத் துருவத்திலுள்ள 
உயிரணுக்களை எடுத்துவிடுவதாலும் நீக்கிவிடலாம் . உணவுத் 
துருவ ஏற்ற இறக்கச் சரிவாட்டத்தைச் சோடியம் தியோஸை 
னோற்றாலும் ( sodiumthiosulphate ) அல்லது அச்சரிவாட்டப் 
பொருளின் அலுவல்மையத்தை மாற்றுவதாலும் நீக்கி விடலாம் . 


இது வரையில் அண்டத்தின் ஏற்ற இறக்கச் சரிவாட்டத்தை 
ஆராய்ந்தோம் . வேறு ஏற்ற இறக்கச் சரிவாட்டங்களும் உண்டு : 
( 1 ) முதுகுப் பக்க - வயிற்றுப்பக்க ( dorsoventral ) ஏற்ற இறக்கச் சரி 
வாட்டம் , ( 2 ) முன் நுனி -பின்னுனி ( antero - posterior) ஏற்ற 
இறக்கச் சரிவாட்டம் . ( 3 ) இரசாயனப் பொருளால் எளிதில் 
பாதிக்கப்படுதல் ஏற்ற இறக்கச் சரிவாட்டம் ( susceptibility 
gradient) . 


முன் - பின் நுனி ஏற்ற இறக்கச் சரிவாட்டம் : 

விலங்கின் முன் நுனி , மாற்றங்களும் ( dynamic ) , அதிக 
வளர் -சிதை மாற்றமும் உடையது . அதிகச் சிறுப்புத் தன்மையும் 
வேறுபாடும் உள்ள மண்டலம் . பின்னுனி அதிகக் குறைந்த 
இயக்க ஆற்றலும் , குறைந்த வருத்துதலை உணர்தலும் ( less 
susceptible) உடையது . ஆகையால் , வால்பாகம் முன்னுனியால் 
ஆளப்படுகிறது . ஆகையால் , ஒன்றன்பின் ஒன்றாக உறுப்புகள் 
உடம்பின் ஊடச்சில் அமர்ந்து அலுவலாற்றலுக்கும் அவை 
கருவில் ஒன்றன்பின் ஒன்றாகத் தோன்றுவதற்கும் ஒப்புமை அல்லது 
பொருத்தம் உண்டு . முதலாவது தலை வேறுபாடடைகின்றது . 
தலை பிறபாகங்களின் செயல்களைக் கட்டுப்படுத்துகிறது . தொடக்க 
நிலையில் முது கெலும்பின் கருவில் தலைதான் பெரிய பாகம் , உடல் 
மிகச் சிறிது ; அது தலையிலிருந்து வளர்வது போல் தோன்றும் . 


230 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இறுதியில் அடிப்பாகம் அல்லது வால் பாகம் மலர்கின்றது . இந்தச் 
சரிவாட்டம் , முதலாவது மூளை வேறுபாட்டை அடைவதற்கும் 
பிற்பாடு நரம்புத் தொகுதி வேறுபாட்டை அடைவதற்கும் பயன் 
படுகிறது . தலைப்பாகத்தில் வளர் -சிதை மாற்றம் அதிகம் . தலைப் 
பாகத்துக்கு அண்மையில் இருக்கும் பாகம் சற்றுக் குறைந்த 
வளர் -சிதை மாற்றம் 

உள்ளது . 

trashiros biometer 6T SOTO 
கருவியால் நரம்பு வெளியிடும் அதி நுண்ணளவான கரியமில 
வாயுவை அளந்தால் , அதன் முன் பாகம் அதிக வளர் -சிதை 
மாற்றமும் அதன் பின் நுனி குறைந்த வவர்சிதை மாற்றமும் 
உடையது என்பது தெளிவாகும் . ஒரு தட்டைப் 
ப்ளேனேரியாவை ( planaria ) 0.01 M. K. C. N. கரைசலில் 
இட்டால் ( இக்கரை சல் இழையங்களை மாத்திரம் சீர்குலையச் 
செய்யும் ) அப்பொருள் முதலாவது புழுவின் முன் நுனியிலுள்ள 
வெளியடுக்கைச் சீர் குலையைச் செய்கிறது . பின்பு ஓர் அலைபோல் 
படிப்படியாக உடம்பின் பிறபாகங்களது வெளியடுக்குச் ( ectoderm ) 
சீர்குலைகிறது . இம்மாதிரியான வருத்துதல் உணர்தல் ஏற்ற 
இறக்க வாட்டம் சீரண சுழற்சி வளைகள் தட்டைப் புழு , வளையப் 
புழுக்களிலும் உண்டு . ஈருடகவாசிகளது அண்டங்களிலும் 
( ova) கூட விலங்குத் துருவத்தில் அதிக வளர்சிதை மாற்றங் 
கள் நிகழ்கின்றன . 


புழுவான 


தட்டைப் புழுவில் முன் நுனி ஓங்கி நிற்கும் (dominant ) பாகம் . 
இப்பா கமே அதிகச் செயலாற்றும் பாகம் ; முன் நுனியிலிருந்து 
பின்னாற் போகப் போகச் செயலாற்றுதல் குறையும் என்பது : 
( 1 ) மாறுபடும் ( வேதியற் பொருளால் ) வருத்துதலையுணர்தல் 
( differential susceptibility) , ( 2 ) வருத்துதலாலுண்டான சீர் 
குலைவிலிருந்து பழைய நிலைமையடைதல் ( differential recovery ) , 
( 8 ) வேதியற் பொருளால் கொடுக்கப்படும் இடர்களைச் சகித்தல் 
( diferential tolerance ) என்று ஆய்வுகளால் அறியப்பட்டுள்ளன . 


இவ்விலங்கின் தலையை (முன் நுனியை ) நீக்கிவிட்டால் பின் 
நுனியிலிருந்து சிறு பாகங்கள் பிண்டு , நுண் பிராணியாக மாறு 
கிறது . ஆனால், இவ்வாறு பிள்ளுதல் , முன் நுனியின் கட்டுப்பாடு 
குறைந்தாலும் , உடலலுவலில் பிள்ளும் பாகம் முன் பாகத்தின் 
கட்டுப்பாடில்லாததாலும் சாத்தியப்படுகிறது . 


இறுதியாக , முதுகுப்பக்க - வயிற்றுப்பக்க ஏற்ற இறக்கச் 
சரிவாட்டமும் உண்டு . முதுகுப்பக்க - வயிற்றுப் பக்க அச்சில் சில 
பாகங்கள் அமைந்துள்ளன . முதுகுப் பக்கம் நரம்புப் பாளம் ( med 
ullary plate ) முதலாவது உண்டாகி சிறப்பு வேறுபாடு அடை 
கின்றது . பின்பு நரம்பிப் பாளத்திற்கு அடுத்துள்ள நரம்பு வரைகள் 


ஊடச்சியலான ஏற்ற இறக்க வாட்டம் 


231 


(neuralcrests) வேறுபாட்டை அடைகின்றன . பிற்பாடு தலையில் 
மூக்கு , காது , தோன்றி வேறுபாட்டுக்குட்படுகின்றன . இனப் 
பெருக்க உறுப்புகள் பின்பு வேறுபாட்டை அடைகின்றன . ஹைட் 
ராவில் ( pelmatohydra ) ஏற்ற இறக்கச் சரிவாட்டம் செயலாற்று 
கின்றது . அதன் உச்சிப் பாகத்தைவிடக் கீழ் இருக்கும் பாகத்தில் 
உண்டாகும் தொடு (tentacles ) கருவிகள் எண்ணிக்கையும் 
உண்டாகும் வேகமும் குறையும் . இப்பாகத்திற்குக் கீழே இருக்கும் 
பாகத்தில் உண்டாகும் தொடு கருவிகளது எண்ணிக்கையும் 
வேகமும் இன்னும் குறையும் . ஏனெனில் , ஹைட்ராவின் உச்சியில் 
அதிக வளர் சிதை மாற்றம் உண்டு . கீழிருக்கும் பாகங்களில் 
அது குறைந்து கொண்டே வரும் . அதற்கேற்பத் தொடு கருவி 
களின் எண்ணிக்கையும் குறைகின்றன . 


கேள்வி 


ஊடச்சு விலங்குகளின் மலர்ச்சியில் கொள்ளும் பங்கு யாது ? 


18. சிறப்பு வேறுபாடு 
டிஃபரென்ஷியேஷன் ( Differentiation ) 


தங்களுக்கென்று குறிக்கப்பட்ட தனி வேலையைச் செய்யும் 
பொருட்டு ஒரு விலங்கின் உயிரணுக்கள் , அல்லது பாகங்கள் 
அடையும் சிறப்புத் தன்மை அல்லது சிறப்பு ஆற்றலுக்குக் காரண 
மான செயற்பாங்கு அல்லது வழிக்கு, வேறுபாடு ( differentiation ) 
என்று பெயர் . 


இவ்வேறுபாடு அண்டத்திலுள்ள உயிர்ப் பொருளில் ( cytop 
lasm ) நிகழலாம் . உயிர் முதற் பொருள் வேதியலான அமைப்பின் 
வேறுபாடு எனலாம் ; அல்லது வேதியலான வேறுபாடு ( chemo 
differentiation ) எனலாம் ; அல்லது இவ்வேறுபாட்டினால் இழையங் 
கள் வேறுபாடு அடையலாம் . இதை இழைய வேறுபாடு ( histo 
logical differentiation ) எனலாம் . இழைய வேறுபாட்டினால் கருவின் 
உறுப்புகளது உருவம் வேறுபாடடையலாம் . இதை உரு அமைப்பு 
வேறுபாடு ( morphological differentiation ) என்று சொல்லலாம் . 
எல்லாவித வேறுபாட்டுக்கும் வேதியலான வேறுபாடு அடிப்படை 
யாகும் . 


வேதியலான வேறுபாடு ( Chemodifferentiation ) : 

அண்டமும் விந்தணுவும் ஒன்றுதல் ( fusion ) கரு மலர் தலைத் 
(development) தொடக்கி வைக்கிறது . இதுவரை உயிரணுவின் 
உயிர்ப் பொருளின் பற்பல பொருள்கள் சமமாகப் பரவியிருந்தன . 
எல்லாப் பாகங்களும் ஒன்றுக்கொன்று சமமான அமைப்பை 
யுடையதாயிருந்தன . ஆயினும், அண்டத்தின் ஊடச்சும் ( axis) 
துருவங்களும் ( poles ) சமச்சீரும் ( symmetry ) நிர்ணயிக்கப்பட்டு 
விட்டன . துருவத்தன்மையும் ( polarity ) சமச்சீரும் திண்மையான 
அண்டத்தின் புறப்பகுதியில் ( cortex ) இருக்கலாம் . 


சிறப்பு வேறுபாடு - டிஃபரென்ஷியேஷன் 


238 


பின்பு அண்ட உயிர்ப் பொருளின் சிற்சில நிர்ணயிக்கும் 
பொருட்கள் ( determining substances ) . சில குறிப்பிட்ட எல்லை 
களுக்குள் அமர்கின்றன . ஆகையால் , முன்னர் ஒரே தன்மை 
யுள்ள (homogenous ) அண்டம் இப்போது பல்வேறான முரண் கூறு 
களைக் கொண்டதாக ( helerogenous ) , மாறுகிறது . இவ்வாறாக 
உயிர்ப்பொருள் கதம்பத் தன்மையுடையதாதலை வேதிலான 
வேறுபாடு ( chemodifereotation ) என்பார்கள் . இவ்வாறு வேறு 
பட்ட வேதியலான மாறுபாடுகள் , உயிர்ப் பொருளின் வளர்சிதை 
(meta bolism ) மாற்றத்தையும் , பொருள்களை உட்புகவிடல் ( per 
meability ) முதலிய தன்மைகளையும் மாற்றுகின்றன . ஆகையால் , 
அண்டம் இடஞ்சார்ந்த பல்வகை வேறுபாட்டுத் தன்மை 
( spatial multiplicity ) உடையதாகின்றது . அதாவது அண்டத்தின் 
ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு தன்மையுடையதாகின்றது . இந் 
நிலையில் உட்கருவில் ( nucleus) உள்ள மரபிகளும் ( genes ) செயற் 
படத் தொடங்குகின்றன . இணையுயிரின் உட்கரு ( zygote nucleus) 
பிளவு படுதலால் உண்டாகும் உட்கருக்கள் ( segmentation nuclei ) 
உயிரணுவின் உயிர்ப் பொருளில் ( cytoplasm ) பற்பல இடங் 
களுக்குச் செல்கின்றன . ஒவ்வோர் இடத்திலிருக்கும் உயிர்ப் 
பொருள் வெவ்வேறு வேதியலான மாறுபாடுடையது . ஆகைால் , 
அங்குள்ள உட்கருவில் உள்ள மரபிகள் சில தூண்டப் படலாம் ; 
சில செயலாற்றாது இருக்கலாம் . பிளவு உட்கருவுக்கும் ( segment 
ation nucle ) அதைச் சூழ்ந்துள்ள உயிர்ப் பொருளுக்கும் 
எதிரெதிர் (interaction ) செயலால் உண்டாகும் பொருளில் 
கொஞ்சம் அதே உயிரணுவில் இருந்து அதன் 

பிற்கால 
நிலைமையை நிர்ணயிக்கிறது ; கொஞ்சப் பொருள் விலங்கின் 
பிற பாகங்களைப் பாதிக்கலாம் . இவ்விரண்டாவது வகைப் 
பொருளை மரபி ஊக்கிகள் ( gene hormone) என்று சொல்வார்கள் . 
படிப்படியாக அதிகரிக்கும் வேதியலான வேறுபாடுகளால் 
ஒவ்வோர் அணுக் குழுவின் உயிர்ப் பொருளிலும் வேறுபாடுகள் 
தோன்றுகின்றன . இவ்வாறு கருக்கோளப் ( blastula ) பாகங் 
களின் உயிர்ப் பொருள் வேற்றுமையடையலாம் . இவ்வாறு வெவ் 
வேறு உயிரணுத் திரள்கள் இடம் பெயர்ந்து குறித்த தத்தம் இடத் 
திற்குச் சென்று , பிற்கால அங்க மூலாதாரங்கள் ( primordia) 
ஆகின்றன . இவ்வேதியலான வேறுபாடுள்ள உயிரணுத் திரள் 
ஒன்றையொன்று தூண்டுகின்றள . 


இவ்வாறு தொடக்க நிலையில் உயிரணுவில் பரவலாக இருந்து 
பின்பு உயிரணு உயிர்ப் பொருளில் குறிப்பிட்ட பாகங்களில் வந்து 
திரளும் பொருளை அங்கம் உண்டாக்கும் பொருட்கள் ( organ 
forming substances ) என்றார்கள் . ஆனால் , இந்த அபிப்பிராயம் 


234 


முதுகெலும்பிகளது கருவியல் 


மாற்றப்பட்டு இப்பொருள்களை அங்கம் நிர்ணயிக்கும் பொருட்கள் 
( organ determining substances ) என்கிறார்கள் . ஏனெனில் , இப் 
பொருட்களிலிருந்து அங்கங்கள் தோன்றுவதில்லை . ஆனால், இப் 
பொருள்கள் அங்கங்கள் தோன்றுவதற்குத் தூண்டுகோலாக 
இருக்கின்றன . 


எ.டு. tubifex என்ற வளையப்புழுவின் ( annelid ) அண்டம் 
கருவுற்றவுடன் (fertilized ) உயிர்ப் பொருளிலுள்ள சில சிறப்புப் 
பொருட்கள் ( protoplasmic substances ) அண்டத்தின் விலங்குத் 
துருவத்திலும் கரு உணவுத்துருவத்திலும் கூடுகின்றன . அண் 
டத்தின் வெளிப்புறப் பாகத்தின் ( cortex ) ஈர்ப்பால் ( attraction ) 
மேற்சொன்ன பொருட்கள் கூடுகின்றன வென்கிறார்கள் . விலங்குத் 
துருவத்திலுள்ள சிறப்புப் பொருளை விலங்குத் துருவப் பொருள் 
( animal pole plasm ) என்றும் , உணவுத் துருவத்தில் இருக்கும் 
பொருளை உணவுத்துருவப் பொருள் ( vegetative pole plasm ) 
என்றும் அழைக்கிறார்கள் . படம் 11. பார்க்க புறநோக்கு விசைக் 
குட்படுத் தப்பட்ட ( centrifuged ) அண்டங்களில் சிறப்புப் பொருள்கள் 
தத்தம் இடத்தைவிட்டுச் சிதறடிக்கப்பட்டாலும் அவை மறுபடியும் 
பழைய துருவங்களுக்கே வந்து சேர்கின்றன . துருவப் பொருளில் 
பிற உயிர்ப் பொருளில்லாத செயலூக்கிகளான ( oxidases ) ஆக்ஸி 
டே ஸஸ் உண்டு . பின்னால் நிகழும் மலர்ச்சியில் ( development ) 
இரு துருவங்களிலுமுள்ள பொருள்கள் அண்டத்தின் நடுப் 
பாகத்தில் சந்திக்கின்றன . வளையப் புழுக்களிலும் ( annelida ) , 
மெல்லுடலிகளிலும் ( mollusca ) , அண்டம் இரண்டாகப் பிரிந்து 
இவ்விரண்டு உயிரணுக்களும் இரண்டாகப் பிளந்து நான்கு பிளவு 
உயிரணுக்கள் ( blastomeres ) ஆகின்றன . இவை ஒவ்வொன்றும் 
தத்தம் துருவத்தை நோக்கி நான்கு சிறிய உயிரணுக்களை ( micro 
meres) உண்டாக்குகின்றன . இவ்வாறாகப் பல நான்கு நுண்ணுயி 
ரணுத் தொகுதி ( micromere quartete ) விலங்குத் துருவத்தில் ஒரு 
திருகு ஒழுங்கில் ( spiral arrangement ) அமைகின்றன . முதலாவது 
துருவப் பொருள் நான்குயிரணுத் தொகுதியிலுள்ள ஓரணுவில் 
இருக்கிறது . பின்பு இப்பொருள் மேற்சொன்ன உயிரணுவி 
லிருந்து உண்டாகும் ஈருயிரணுக் கருக்களுக்குப் பங்கிடப் 
படுகிறது . இவ்விரு சிற்றுயிரணுக்களும் சற்றுப் பெரியவையா 
யிருக்கின்றன . 

இவை முதலாவது இரண்டாவது உடம்புயி 
ரணுக்கள் ( somato blasts ) என்றழைக்கப்படுகின்றன . முதல் உடம் 
புயிரணு இரண்டாகப் பிரிகிறது . இவை ஒவ்வொன்றும் அநேக 
பெரிய இறுதி உயிரணுக்களாக ( teloblasts ) ஆகின்றன . இந்த 
இறுதி உயிரணுக்களின் சந்ததியணுக்கள் கரு உண்டாவதற்கு . 
மூலா தாரமாயிருக்கின்றன . 


சிறப்பு வேறுபாடு - டிஃபரென்ஷியேஷன் 


235 


* அல்ட்ராவயலட் கதிர்களால் சில அணுக்களைக் கொன்று 
பென்னர்ஸ் ( Penners ) என்பார் பிளவுபடும் உயிரணுக்களின் மேல் 
சோதனை ( experiment ) வாயிலாகத் துருவப் பொருள் கருமலர்ச்சி 
யடைய இன்றியமையாத பொருள் என்று நிரூபித்தார் . துருவப் 
பொருள் ( poleplasm ) உள்ள உயிரணுக்கள் இறந்துபோனால் , 
அண்டத்தின் எஞ்சிய பாகம் கருவை உண்டாக்கவே முடிய 
வில்லை . முதல் உடலணு (somatoblast ) இல்லாவிடில் 

வெளி 
யடுக்குப் பாளம் (ectoderm germ band ) உண்டாக முடியாது . 
ஆனால் , நடுவடுக்குப்பாளம் ( mesodermal germ band ) உண்டா 
கிறது . இரண்டாவது உடம்புயிரணுவைக் கொன்றால் எதிர் 
மாறான விளைவு நிகழ்கின்றது . 

சூட்டினால் அண்டப் பிளவுகளில் ஏற்படும் மாறுதல்களால் , 
துருவப் பொருள் , முதற் பிளவில் உண்டாகும் இரண்டு உயிரணுக் 
களுக்கும் பங்கிடப்படுகிறது . ஆகையால் , இவ்விரண்டு உயிரணுக் 
களும் முதலாவது இரண்டாவது உடம்புயிரணுக்களை ( somatob 
lasts ) உண்டு பண்ணுகின்றன . ஆகவே , இக் கருவிலிருந்து 
இரட்டைக் கரு உண்டாகின்றது . ஆகையால் , கரு மலர்ச்சியடை 
வதற்குத் துருவப் பொருள் ( poleplasm) இன்றியமையாதது . 
ஆனால் , லேமன் (Lehaman ) துருவப் பொருள் கரு மலர்ச்சியை 
நிர்ணயிக்கிறது ; அதோடு வேறு காரணங்களும் இருக்கலாம் 
என்கிறார் . 

வளையப் புழுக்களிலும் மெல்லுடலிகளிலும் துருவப்பொருள் 
துருவபாகம் ( polarlobe ) என்ற தனிப் பகுதியாகவே அண்டத்தி 
லுண்டு . துருவப்பொருள் எல்லாம் இத் துருவப் பகுதிக்குச் 
சென்றுவிடுகிறது . இப் பகுதியை எடுத்துவிட்டால் அநேக 
கோளாறுகள் ஏற்படுகின்றன . ( படம் 11 பார்க்க ) 


இழைய வேறுபாடு ( Histological Differentiation ) : 

தங்களுக்கென்று குறிப்பிட்ட வேலையைச் செய்ய விலங்கினங் 
களின் இழையங்கள் அடையும் தனி ஆற்றல் அல்லது அமைப்பை 
* இழைய வேறுபாடு எனலாம் . பல்லணுயிர்களிலே ( multice 
llular animals ) அவற்றின் உயிரணுக்களே மேற்சொன்ன பாகங் 
கள் என்றழைக்கலாம் . எல்லா உயிரணுக்களும் தூண்டலுக்கு 
உயிர்ப்பியக்கம் ( irritability ) , வளர்சிதை மாற்றம் ( metabolism ) , 
போன்ற தன்மைகள் பொதுவானவை . ஆனால் , சிறப்பு வேறு 
பாடடைந்த உயிரணுக்கள் பிற உயிரணுக்கள் செய்ய முடியாத 
சில சிறப்பு வேலைகளைச் செய்கின்றன . நரம்பணுக்கள் நிற 
உயிரணுக்கள் ( melanophores ) கல்லீரலணுக்கள் ஒவ்வொன்றும் 
தனிச் சிறப்பான வேலையைச் செய்கின்றன . 


-288 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இத் தனிச் சிறப்புவினை (அலுவல்) ஆற்றல் சிறப்பு அமைப்பும் 
உண்டு . ( எ . டு . ) தசையணுக்கள், மிக நுண் நார்கள் ( mrofibrils ). 
மூச்சுக் குழாயில் ( trachea ) , நுண்மயிரிழைகளும் ( cilia ) நரம் 
பணுக்களில் நீண்ட நீட்சிகளும் ( process ) உண்டு . 


முன்னர் சொன்னபடி சிறப்பு வேறுபாடுகள் உயிரணுப் 
பொருள்கள் ( cyto plasm) அடிப்படையாகும் . உயிரணுக்களின் 
உட்கரு மாறுவதில்லை . சிறப்பு வேறுபாடுள்ள உயிரணுக்கள் பிற 
உயிரணுக்களைப் போலவே நிறவுடலிகளும் மரபிகளும் ( chromo 
somes and genes ) உடையன . ஆனால் , உயிரணுவின் புரதத்துக் 
கும் ( proteins) , D.N.A க்கு முள்ள விகிதம் மாறுகிறது . பின்னும் 
ஒர் அண்டத்தின் உட்கருவுக்கும் ( nucleus ) அண்டத்தினின்று 
தோன்றும் கருவின் உட்கருவுக்கும் ( embryonic nucleus) வித்தி 
யாசங்கள் உண்டு . 


சிறப்பு வேறுபாடடைந்த உயிரணுக்கள் ஒன்றுக்கொன்று 
எவ்வளவு வித்தியாசமாய் இருக்கலாமென்பது பின் வரும் 
சோதனைகளிலிருந்து தெளிவாகும் . பறவைக் கருவின் குருத் 
தெலும்பு ( cartilage ) இழையத்தின் உயிரணுக்கள் ஒரு நொதிப் 
பொருளாலால் பிரிக்கப்பட்டன . தனித்தனியான உயிரணுக்கள் 
உணவுப் பொருளுள்ள கண்ணாடிப் பாத்திரத்தில் இடப்பட்டன . 
நிகழ்ந்ததென்ன ? இவ்வுயிரணுக்கள் ஒன்று சேர்ந்து , ஒட்டி முற்றுப் 
பெற்ற முருந்தை ( cartilage ) உண்டாக்கின . பின்பு மேற்சொன்ன 
வாறு பிரிக்கப்பட்ட சிறுநீர்ப் பிரித்தியின் ( kidney ) உயிரணுக்களை 
யும் பிரித்து , பிரிக்கப்பட்ட முருந்து உயிரணுக்களையும் ஒன்றாகக் 
கலந்து ஒரே பாத்திரத்திலிட்டார்கள் . முருந்து உயிரணுக்கள் 
தனியாகச் 

சேர்ந்து முருந்துண்டாக்கின . சிறுநீர்ப் பிரித்தி 
உயிரணுக்கள் தனிமையாய் சேர்ந்து ஏறக்குறைய ஒரு சிறு நீர்ப் 
பிரிதிதியை உண்டு பண்ணின . ஆகவே , முருந்து உயிரணுக் 
களும் . சிறு நீர்ப்பிரித்தி உயிரணுக்களும் தங்களது வேறுபாட்டை 
யுணர்ந்து ஒன்றோடொன்று சேர மறுத்துவிட்டன . பின்பு , 
பறவையின் பிரிக்கப்பட்ட முருந்து உயிரணுக்களும் சுண்டெலியின் 
பிரிக்கப்பட்ட முருந்து உயிரணுக்களும் உணவுள்ள ஒரு பாத்திரத் 
திலிடப் பட்டபோது அவை ஒன்றோடொன்று சேர்ந்து ஒரு 
முருந்து உண்டு பண்ணின . அதில் பறவையின் முருந்து உயிர 
ணுக்களும் சுண்டெலியின் முருந்து உயிரணுக்களும் எடைக் 
கெடையே காணப்பட்டன . சுண்டெலியின் சிறு நீர்ப்பிரித்தி 
உயிரணுக்களும் ஒன்று சேரவில்லை . 


மேலே சொல்லப்பட்ட ஆய்வுகளிலிருந்து இரு முடிவுகள் 
தெளிவாகின்றன : 1. பறவையின் முருந்து உயிரணுக்களும் சுண் 


சிறப்பு வேறுபாடு - டிஃபரென்ஷியேஷன் 


287 


டெலியின் முருந்து உயிரணுக்களும் ஒன்றையொன்று ஒத்திருக் 
கின்றன . ஆனால், இவ்வுயிரணுக்கள் பறவையின் சிறுநீர்ப் 
பிரித்தியின் உயிரணுக்களிலிருந்து வேறுபடுகின்றன . ஆகவே , 
பறவையின் முருந்து ; சிறு நீர்ப் பிரித்தி இவற்றின் உயிரணுக்கள் 
வேறுபட்டாலும் இவையிரண்டிற்குமுள்ள பரிணாம வித்தியா 
சத்தைப் பொருட்படுத்தாமல் இவையிரண்டின் சிறுநீர்ப் பிரித்தி 
உயிரணுக்களோ , அல்லது இவையிரண்டின் முருந்துயிரணுக் 
களோ ஒன்று சேர்கின்றன . 


2 . இரு உயிரணுக்கள் எவ்வாறு ஒன்றோடொன்று ஒட்டிக் 
கொள்கின்றனவென்பது இன்றும் நன்கு விளங்கவில்லை . 


கேள்வி 


வேதியல் வேறுபாட்டை விளக்குக . 


19. அங்க -இழைய ஊக்கி ஆர்கனைஸர் 

( Organizer ) - 


இடை நிலையான ஒரு பகுதி அல்லது பாகத்தைத் தூண்டி 
யக்கும் கருவின் பாகம் ஊக்கி எனப்படும் . கருக்கோளத் துளை 
யின் முதுகுப்பாக உதடு (dorsallip of blastopore ) இன்னொரு 
விலங்கினுள் மாற்றி நடப்பட்டால் கருக் கோளத்துளை உதடு 
அங்குள்ள வெளியடுக்கை ஊக்கி நரம்புப் பாளத்தை (neural ) 
உண்டாக்குகிறது . பின்னும் நடுவடுக்கையும் உள்ளடுக்கையும் 
இது தூண்டுகிறது . மாற்றிப் பொருத்தப்பட்ட பாகத்திலிருந்து 
( graft ) உண்டாகும் உறுப்புகளில் சாதாரணமாக ஓம்புநரின் 
( host ) சில பாகங்களும் சேர்ந்து நிறைவாக்குகின்றன . இந்த 
இரண்டாவது விளைவாக ஏறக்குறைய முற்றுப்பெற்ற கரு உண் 
டாகின்றது . இந்த இரண்டாவது கருவின் பாகங்கள் ஒன் 
றோடொன்று பருமனிலும் இருப்பிடத்திலும் இணக்கமாக முரண் 
பாடில்லாது அமைந்துள்ளன . இவ்வாறு மாற்றி நடப்பட்ட கருக் 
கோளத்துளைப்பாகம் ஒரு புது விலங்கையே உண்டாக்கியதால் 
அக்கருக் கோளத்துளைப் பாகம் * ஊக்கி அல்லது முதனிலை 
ஊக்கி ( primary organizar ) என்றழைக்கப்படுகிறது . 


ஈருடகவாசி முதற்குடலியை ( amphibian gastrula ) வளரச் 
செய்வது அண்டத்திலுள்ள சாம்பற் பிறை ( gray crescent ). இது 
இல்லாவிட்டால் நடைபெறும் மாறுதல்களைப் படத்திலிருந்து 
தெரிந்து கொள்ளலாம் . ஆகவே , மூவடுக்குயிரியாதலின் போதும் 
நிகழும் மாறுதல்களுக்கு உயிரணுப் பொருளில் உள்ள சிறப்புத் 
தன்மை என்றே நாம் எண்ணவேண்டும் . ஏனெனில் , சாம்பற் 
பிறை கருக்கோளத்துளையின் முதுகுப்பக்க உதடு ( dorsal lip of 
blostopore) . உண்டாகும் இடத்திலிருக்கிறது . இப்பிறையில் 
சிறப்புத்தன்மையுள்ள உயிர்ப்பொருள் உண்டென்பது முன்னரே 
அறிந்துள்ளோம் . மாற்றிப் பொருத்தப்பட்ட ஊக்கியின் தூண்டல் 


அங்க இழைய ஊக்கி ஆர்கனைஸர் 


239 


விளைவு சிக்கலில் அல்லது அளவில் வேறுபடலாம் . தூண்டல் 
சற்று வலியற்றதாக இருந்தாலும் , அல்லது தூண்டப்பட்ட 
நரம்பிழையம் கொஞ்சமாயிருந்தாலும் , தூண்டப்பட்ட நரம்பிழை 
யத்தைத் தூண்டப்படா நரம்பிழையத்தோடு ஒப்பிடுவது எளி 
தல்ல . ஆனால் , தூண்டும் பொருள் வலிவுள்ள தாயிருந்தாலும் 
தூண்டப்பட்ட பொருளின் ஒத்துழைப்புச் ( reaction ) செயல் 
பலமாயிருந்தாலும் பெரிய உறுப்புகள் அல்லது உறுப்புத் தொகுதி 
வளர் கின்றன . தூண்டப்பட்ட பாகங்கள் சாதாரண , விலங்கின் 
அம்சங்களாக இருந்தால் அவை மூளை , உடலின் ஆக்கக் கூறுகள் , 
நரம்புவடம் , என அடையாளம் கண்டு கொள்ளலாம் . 


சில சமயங்களில் , தூண்டும் பொருள் குறிப்பிட்ட பகுதியில் 
சிறப்பியல்பான மாறுதல்களை உண்டாக்குகிறது . எ.டு. மூலாதாரக் 
குடலின் மோடு ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு சிறப்பியல் 
பான மாறுதல்களை உண்டுபண்ணும் ஆற்றலுடையது . மூலாதாரக் 
குடலின் தலைப்பாகம் தலை யூக்கியா ( head inductor ) யிருக்கிறது . 
மூலாதாரக்குடலின் பின்பாகமோடு ( postevior part of archente 
ric roof ) உடம்பு நடுப்பாக ஊக்கியாகச் ( trunk organiser ) செய 
லாற்று கிறது . தலையூக்கியையே இரு பாகமாகப் பிரிக்கலாம் ; 
முன் மூளை யூக்கி ( archencephalic inductor ) முன் மூளை , கண் , 
மூக்கு இவற்றின் வளர்ச்சியைத் தூண்டும் பாகம் . பின் மூளை 
தூண்டி ( deuterencephalic inductor) பின் மூளை , காது இவற்றின் 
வளர்ச்சியைத் தூண்டி எனலாம் . 

முதனிலை ஊக்கிகள் ( primary organiser) முதலாவது 
வாலுள்ள ஈருடகவாசிகளில் ( urodele ) கண்டுபிடிக்கப்பட்டாலும் 
பிற்கால ஆய்வுகளால் , வேறு முதுகெலும்பிகளின் கருக்கோளத் 
துளையின் மேற் பாகம் குறிப்பாக முதுகு நாண் நடுவடுக்கு இத் 
தன்மையுள்ளதெனத் தெளிவாயிற்று . வட்ட வாயிகளிலும் (cyclo 
stomes) இரண்டாவது நிலைக்கரு (secondary embryo ) இழைய 
மாற்று நட்டால் ( tissue.transplantation ) உண்டாக்கப்பட்டது . 
எலும்பு மீன்களின் கருவட்டம் ( blastodisc ) தவளையின் கருக் 
கோளத்துளைக்குச் 

மீனின் கருவட்டத்தின் பின் 
ஓரத்தை ( posterion edge of blastodise ). இன்னொரு கருவின் 
கருக்கோளத்துள் மாற்றி நட்டதன் விளைவாக இரண்டாம் நிலைக் 
கரு உண்டானது . அதே வண்ணம் பறவையின் கருமூல 
அமைப்புகள் கீற்றன் ( primitive streak ) முன் பாதிப்பாகம் ஈருடக 
வாசியின் கருக் கோளத் துளையின் உதடுகளுக்குச் சமம் என்ற 
உண்மையை வாடிங்டன் நிலை நாட்டினார் . அவர் வளரும் பறவைக் 
கருக்களை எடுத்துச் செயற்கைக் குருதி நிண நீரிலிட்டு வளர்த் 
தார் ; அவை ஈரடுக்கு நிலை எய்தியவுடன் ஒரு கருவின் கருமூல 


சமம். ஒரு 


240 

முதுகெலும்பிகளது கருவியல் 
அமைப்புக் கீற்றின் பாகங்களை எடுத்து பிறிதொரு கருவின் 
ஈரடுக்குகளுக்கு இடையில் புகுத்தினார் . இரண்டாவது ( secon 
dary ) நிலைக் கருக்கள் உண்டாயின . ஆனால், கருமூல அமைப்புக் 
கீற்றின் பின் 1/3 பாகம் நரம்பு வட்டத்தைத் தூண்ட முடிய 
வில்லை . பறவை கரு மூல அமைப்புக் கீற்று உண்டாவதற்குக் 
கீழடுக்கு ( hypoblast ) இன்றியமையாதது . 

ஏனெனில் . ஒரு 
கருவின் மேலடுக்கின் ( epiblast ) நீளவச அச்சுக் கீழடுக்கின் 
நீள அச்சுக்கு 90-180 டிகிரியிலிருக்குமாறு சுழற்றி வைக்கப் 
பட்டது . இங்குத் திசைத் தொடர் அமைப்பு ( orientation ) மாறு 
பட்டதால் மேலடுக்கில் வளர்ந்த கரு மூலாதார அமைப்புக் கீற்று . 
வளை ந்து கீழடுக்கின் அச்சு எத்திசையிலிருந்ததோ , அத்திசைக்கு 
ஒத்தவாறு அமைந்தது . மேலடுக்கை 180 டிகிரி சுழன்று 
கீழடுக்கின் மேல் வைத்தபோது ஒரு புது கருவமைப்புக் கீற்று 
உண்டாயிற்று . ஆனால், அதன் நீள் அச்சுக் கீழடுக்கின் ( hypo- . 
blast) அச்சுக்கு ஏற்றவாறு அமைந்தது . ஆகையால் , 
கீழடுக்கு , மேலடுக்குக்குத் தன் துருவத் தன்மையைப் புகுத்தியது : 


ஊக்கியின் தன்மை ( nature of organizer ) : 

தூண்டும் தன்மை யாது ? தூண்டல் ஒரு வேலை , வேதிய 
லடிப்படையில் ( biochemical ) நிகழலாம் ; அல்லது இயற்பியலான 
முறையில் ( physical ) ஏற்படலாம் ; அல்லது உயிரின் மூல அடிப் 
படைத் தன்மையால் தூண்டல் நடக்கலாம் . 


ஒரு வேலை இயற்பியல் காரணக்கூறு ( physical factor ) பக் 
கத்துத் தசைகளை ஊக்கலா மென்று நினைத்தார்கள் ; இழையங் 
களுக்கிடையில் உள்ள தொடர்பு அல்லது தொடுதலால் ( con 
tact ) பிற இழையங்கள் தூண்டப்படலாம் என்றெண்ணினார்கள் . 
மூலாதாரக் குழலும் ( archenteron ) நரம்புப் பாளமும் , ( neural 
plate ) ஒன்றையொன்று தொட்டுக் கொண்டிருப்பதால் நரம்புத் 
தொகுதி தூண்டப்படுகிறது என்றார்கள் . ஏனெனில் , இரண்டிற்கு . 
மிடையில் மெல்லிய செல்லேஃபேன் ( cellophane ) பேப்பரை 
வைத்தால் நரம்பிப்பாளம் மூலாதார உணவுக் குழலால் தூண்டப் 
படுவதில்லை . ஆனால், தொடுவதால் தான் தூண்டல் நிகழ் 
கிறன என்பதற்கு ஆய்வு ஆதாரமில்லை . ஏனெனில் , முதற் 
குடலியின் வெளியடுக்கின் கீழ் வைக்கப்படும் தூண்டு பொரு 
ளாகிய இழையம் வெளியடுக்கை நரம்பிழையமாகத் தூண்டுவ 
தில்லை . தூண்டும் பொருளின் உயிரின் 

மூல அடிப்படைத் 
தன்மையால் ( vital activity ) தூண்டல் ஏற்படுகிறதாவென்று 
பார்க்கக் கோளத்துளையின் முதுகுப்பக்க உதட்டை ( dorsal lip of 
blastopore ) கொதி நீர் , அல்லது பெட்ரோலில் போட்டோ 


அங்க இழைய ஊக்கி ஆர்கனைஸர் 


24 


அல்லது நன்றாகக் காயவைத்தோ , கொன்று பின்பு அதை ஒரு 
முதற்குடலில் இட்டபோது உயிரில்லா ஊக்கி , தூண்டல் வேலை 
யைச் செய்தது . ஆகையால் , முதற் குடல் ஒரு வேதியல் 
பொருளை யுண்டுபண்ணி அதனால் பிற் தசைகளைத் தூண்டு 
கிறது , என்ற முடிவுக்கு வந்தனர் உயிர் நூல் வல்லுநர் . அத் 
தன்மையுள்ள எந்த இழையமும் ( முதிர் விலங்கின் இழையங் 
கூட நரம்புப் பாளத்தைத் ( neural plate ) தூண்டலாம் . கல்லீரல் 
சிறு நீர்ப்பிரித்தி முதலியன ஊக்கிகளாகப் பயன்படலாம் . 
தூண்டல் வேலையில் விலங்குகளின் வேறு இழையங்களும் ஈடு 
படலாம் . 


இன்னொரு வியப்பூட்டத்தக்க உண்மை யென்னவென்றால் , 
சில ஊக்கிகள் ( இழையங்கள் ) உயிரோடிருக்கும்போதைவிட , 
கொதி நீரினாலோ அல்லது சாராயத்தாலோ சாகடிக்கப்பட்டபின் 
தூண்டல் பணியை , நன்றாக ஆற்றுகின்றன. சில 

இழை 
யங்கள் ( எ . டு . ஈருடக வாசிகளது கருக்கோளத்துளை யின் 
உதடுகள் தவிர பிற பாகங்கள் ) உயிரோடிருக்கும்போது மற்ற 
இழையங்களைத் தூண்டுவதில்லை . ஆனால் , இறந்த பிற்பாடு 
அவை செயல்படுகின்றது . 


வாடிங்டன் . ( C. H. Waddington ) நீடாம் ( Needham ) போன்ற 
முதுபெரும் உயிர் நூற் புலவர்கள் அநேக தூண்டு பொருள் 
களின் வடி சாறுகளிலிருந்து ஊக்கிப் பொருளைப் பிரித்தெடுத் 
தார்கள் . 


பின் வரும் பொருள்கள் தூண்டல் ஆற்றலுடையவை : 

புற்று நோயுண்டாக்கும் ( எ . டு . ) 1 : 2 : 5 : 8 : (dibenz 
anthracene- endo - B- succinate, ) 

கரிம அமிலங்கள் , ரைபோ 
நியூக்லிக் ஆஸிட் முதலியன . 


ஊக்கிகள் பற்றி பார்த் 

என்ற உயிர் நூல் வல்லாரது 
கருத்தை ஆராய்வோம் . தூண்டப்படும் வெளியடுக்கின் உயி 
ரணுக்களில் (பிற்கால நரம்பணுக்கள் ) தூண்டு பொருள்கள் பிற 
பொருட்களால் சூழப்பட்டுச் செயலாற்றாத நிலையிலுள்ளன . 
பின்பு செயற்கைத் தூண்டு - பொருளோ அல்லது மூலாதாரக் 
குடலிலிருந்து செல்லும் வேதியற் பொருளோ மேற் சொன்ன 
உயிரணுக்களுக்குள் புகுந்து சூழ்ந்திருக்கும் பொருளை நீக்கு 
கின்றன . 

அப்போது முன்னர் சூழப்பட்டிருந்த பொருள்கள் 
விடுதலையடைந்து நரம்பணுக்கள் ஆகின்றன . இவ்வாறு மாற் 
றப்பட்ட உயிரணு இரு நரம்பணுக்கள் ஆகின்றன . 


இவை மறு 


மு.க. - 18 


242 


முதுகெலும்பிகளது கருவியல் 


படியும் பிரிகின்றன . இவ்வாறு எண்ணிலா நரம்பணுக்கள் உண் 
டாகின்றன . 


இழைய- அங்க ஊக்கி அலுவலாற்றும் விதம் 


உள்ளிருக்கும் 
ஊக்கிப் 
பொருள் 


நரம்பணுவாக 
மாறிய அணு 


4 


நமக்கும் 
அடுக்கு 


000 


உயிருள்ளஊக்கிப் பொருள் 
அல்லது வேதியற்பொருசு 

AAL 


ஊக்கிப்பொருள் விடுதய 
அடைந்தது . ஆகையால் 
அவ்வுயிரணு நரம்புயிரணு 
ஆகிறது . 


B 


C 


படம் 66 


அங்க -ஊக்கிகள் ( organizers ) மூவகைப்படுவன : 

( 1 ) மேலே சொல்லப்பட்ட முதனிலை ஊக்கிகள் ( primary 
organizer ) ( 2 ) இரண்டாம் நிலை ஊக்கிகள் ( secondary organizer ) 
( 3 ) மூன்றாம் நிலை ஊக்கிகள் ( tertiary organizer ) . இரண்டாம் 
நிலை ஊக்கி , முதனிலை ஊக்கி , தன் வேலையை முடித்த பின் தன் 
வேலையைத் தொடங்குகிறது ; மூன்றாம் நிலை ஊக்கி , இரண்டாம் 
நிலை ஊக்கி அலுவலை முடித்த பின் தன் அலுவலை ஆற்றுகிறது . 


கேள்வி 


1 . 


இழை - அங்க ஊக்கி எவ்வாறு செயலாற்றுகிறது ? 


20. சட்டத் தொகுதி மலர்ச்சி 
( Development of Skeletal System) 


சட்டத் தொகுதியின் பல பிரிவுகள் இழே கொடுக்கப்பட்டுள்ளன : 


பாய்ம சட்டம் 
(Hydrostatic 

skeleton ) 


உட்சட்டம் 

(Endo 
skeleton )) 


வெளிச் சட்டம் 

( Exo 
skeleton ) 
( எ.டு ) மயிர் , 
செதின் , குளம்பு 


ஒட்டுச் சட்டம் 
( Appendi . 
cular skele .. 

ton ) 


டச்சுச் சட்டம் 

( Axial ) 
skeleton )) 


கை , கால் 
சட்டங்கள் 


(Cranium ) 

கபாலம் 


தோள் , 

இடுப்பு 
வயங்கள் 
<{ Girdles ) . 


முண்டச் 
சட்டம் 
( Trunk 
skeleton 


வால் சட்டம் 

( Taill 
skeleton )) 


சரியான கபாலம் 
( Neurocranium )) 
மூளை , புலனுறுப்புப் 

பெட்டகம் 


உள்ளுறுப்பு சார்ந்த 

கபாலம் 
((Splanchno . 
cranium or 

visceral 

skeleton ) 
(செவுள் வளைவுகள் ) 

( Branchiall 
arches ) 


கபாலம் உருவாதல் ( Morphogenesis of Cranium) 

மீன் முதலாக , பாலூட்டிகள் ஈறாக எல் பா முதுகெலும்பி 
களிலும் கபாலம் தொடக்க நிலையில் நடுவடுக்குப் பொருளாலானது . 
இதை நடுவடுக்குப் பொருள் கபாலம் (desmocranium) என்றழைப் 
பார்கள் . இந்நடுவடுக்குப் பொருள் கபாலம் மூாேயையும் அதன் 


244 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பாகங்களையும் சூழ்ந்துள்ளது . மனிதக் கபாலத்தில் 5 அல்லது 
8 வாரங்களில் நடுவடுக்குப் பொருள் ( mesenchyme ) முதுகு நாண் 
முன் நுனியில் திரள்கிறது . இத்திரள் இரு இறக்கைகள் போன்ற 
பாகங்களையுடையது . இவை , மூளையுடைய தலையின் 
வடுக்கோடு தொடர்பு கொண்டுள்ளன . இந் நடுவடுக்குப் பொருள் 
வயிற்றுப் பக்கத்தில் உள்ளுறுப்பு வளைவுகளது ( branchial arches ) 
நடுவடுக்குப் பொருளின் உள்மையப் பகுதியுடனும் ( core) தொடர்பு 
கொள்கிறது . செவுள் வளைவுகளது நடுவடுக்குப் பொருள் தொடர்ச் 
சியாய் ஒன்றன்பின் ஒன்றாய் அமைந்துள்ளது . ஆனால் , இச்சம 
பாகத் தொடர்பு ( serial segmentation ) சிறப்புத் தன்மையுடையது . 
ஏனெனில் , இச் சமபாகத் தொடர்பு ஒன்றன்பின் ஒன்றாக அமைந் 
திருக்கும் செவுள் பைகளைச் சார்ந்தது . இம் மூலாதார நிலைமையில் 
( blastema stage ) உள்ள கபாலம் நடுவடுக்குப் பொருள் கபாலம் 
( desmocranium ) எனப்படுகிறது . 


--மணப்புலவறுப்பு 


கண் 


கீழ்ப்புற 
வளர்ச்சித் 


காது 


துளை 


முதுகு நாண் 


நரம்பு நாண் 


முதுகுநாண் நிலை 
((NOTO CHORDAL STAGE ) 


மேல் நோக்கி வளரும்நில 

(( UP GROWTH STAGE ) 


படம் 67 


சட்டத் தொகுதி மலர்ச்சி 


245 


மணம் உணர்பை (OLFACTORY.AC ) 
மணப்புலனுறுப்புப் பை 

மண புலனுறுப்புப்பை 
[ oL FACTORY CAPSULE ) 


முதுகுநாண்முன் - தகடு 
(PRECHORDAL PLATE OR 
TRABECULA ) 


கண் 


முதுகுநாண் -பக்கத்தகடு 
( PARACHORDALIUM ) 


காது உறை 
(OTIC CAPSULE ) 


முதுகுநாண் 
(NOTOCHORO ) 


கீழக்கட்டுமான ஆதரவு நிலை 
( UNDERPINNING STAGE ) 


மணப்புலனுறுப்புப்பை 

மணப்புலனுறுப்பு உறை 


(இடை முணக்) கீழ்வளர்ச்சி - 
( HYPOPHYsis ) 


கலந்திணையும் நிலை 
( FUSION STAGE ) 


முதுகு நாண் . 


படம் : 67 ( 1 ) 


ஏழாவது வாரத்தில் கபாலம் . குருத்தெலும்புக் கபாலமாக 
மாறுகிறது . இப்போது கபாலம் குருத்தெலும்புக் கபாலம் 
( chondrocranium ) என்றழைக்கப்படுகிறது . இக் குருத்தெலும்பு 
ஆதல் அல்லது மாறுதல் ( choudrification ) கபாலத்தின் பிடரிப் 
பாகத்திலும் (occipital region ) sphenoidal region லும் நிகழ்கிறது. 
முதலில் கபாலத்தின் மையப்பாகமும் பின்பு பக்கப் பாகங்களும் 
பின்பு முதுகுப் (dorsal ) பாகங்களும் குருத்தெலும்பாகின்றன . 
இப்போது உட்காதுகள் குருத்தெலும்பு இழையத்தால் ( cartilagi 


248 

முதுகெலும்பிகளது கருவியல் 
noth tissue ) சூழப்படுகிறது . குருத்தெலும்பாதல் பெரும்பாலும் 
கபாலத்தின் அடிப்பாகத்திலும் ( base ) செவுள் வளைவுகளிலும் 
நிகழ்கிறது . இறுதியில் கபாலம் எலும்பு நிலையை அடைகிறது . 


கபாலத்தின் வெவ்வேறு பாகங்கள் மலர் தலைப் பின்வரும் ஒன்பது 

படி நிலைகளாகப் ( Stages ) பிரிக்கலாம் : 

( 1 ) முதுகு நாண் நிலை ( noatochordal stage ) . எவ்வாறு நரம்பு 
நாண் ( nerve cord ) உண்டான பிறகு மூளை உருவாகிறதோ , 
அவ்வாறே , முதுகு நாண் ( notochord ) தோன்றியபிறகே , கபாலம் 
தோன்றுகிறது . கபாலத்தின் ஆக்கக் கூறுகள் உதயமாவதற்கு 
முன் , மூளை சவ்வால் ( membrane ) மூடப்பட்டுள்ளது . இவ்வுறைக் 
குப் பதிலாகப் பிற்காலத்தில் கடின உறை ( dura mates ) தோன்று 
கிறது . முதுகு நாணின் முன் நுனி இடை மூளையின்கீழ் வளர்ச்சிக் 
குப் ( hypophysis ) பின்னும் நடு மூளையின் கீழேயும் உள்ளது . 
மூன்றுசோடிப் புலனுறுப்புகளும் மூளையின் இருபக்கங்களிலும் 
காணப்படுகின்றன . புலனுறுப்புகளான மண முணர்குழி ( olfactory 
pits ) கண்கள் , காதுகளுக்குச் சட்டத்தாலான (skeleton ) ஆதரவு 
கிடையா . 


( 2 ) கீழ் ஆதரவிலா மூளைக்கும் அதன் புலனுறுப்புகளுக்கும் 
கீழ்க்கட்டுமான ஆதரவாக இருத் சோடி தட்டையான முருந்துகள் 
( cartilages ) தோன்றுகின்றன . இந்நிலை கீழ்க்கட்டுமான ஆதரவு 
அமைதல் நிலை ‘ ( under pinning stage) எனப்படும் . இம் முருந்துகள் 
மூளைக்கு ஆதரவாகவும் தாடைத்தசைகள் ஒட்டுவதற்கு 
இடமாகவும் உள . ஒரு சோடி முருந்துகள் மூளை யின்கீழ் பின் 
பாகத்திலும் முதுகுநாண் 

முன் நுனியிலும் அமைந்துள்ளன . 
ஆகையால் , இவை முதுகு நாண் - பக்க முருந்துகள் ( prechordalia ) 
என்றழைக்கப்படுகின்றன . இன்னொரு சோடி முருந்துகள் முன் 
கூறிய முருந்துகளுக்கும் முன் பாகத்தில் உள்ளன . ஆகையால் , 
இவை முன் முருந்துகள் என்றும் ( prechordalia ) அல்லது உறுப்பு 
ஆதரவுகள் ( trabeculae ) என்றும் அழைக்கப்படுகின்றன . 
சமயத்தில் புலனுறுப்புகளுக்கு ஆதரவுள்ள முருந்து உறைகளும் 
( capsules ) தோன்றுகின்றன . 


( 8 ) அடுத்த நிலை முன்பு தனித்தனியாக இருந்த மேற் 
சொன்ன நான்கு முருந்துகளும் ஒன்றோடொன்று கலந்திணையும் 
நிலை (fusion stage ) எனப்படும் . இரு பக்க முருந்துகள் ( குருத் 
தெலும்புகளும் ) கலந்திணைந்து முதுகு நாண் முன்னே பக்க 
முருந்துப் பாளம் ( அ) தகட்டை ( paracbordal plate ) உண்டாக்கு 
கின்றன . இத்தகடு காது உறையையும் ( oticcapsules ) இணைக் 


சட்டத் தொகுதி மலர்ச்சி 


247 


கிறது . இதேபோல் இரு , முதுகுநாண் - முன் முருந்துகளும் ( prechor 
dals) ஒன்றிணைந்து முதுகுநாண் முன்-தகட்டை ( prechordal plate ) 
உண்டு பண்ணுகின்றன . மேற்கூறிய தகடுகளின் ஓர வளர்ச்சி 
யால் எல்லாத் தகடுகளும் கலந்திணைந்து ஒரே பாளத்தைத் தோற்று 
விக்கின்றன . 

இத்தகடு அல்லது பாளம் முதுகு நாண் பின் நுனி 
யுடனும் இருசோடிப் புலனுறுப்பறைகளுடனும் கலந்திணைகின்றன . 
ஆனால் , கண்ணுறை ( eyeball capsules ) கபாலத்தோடு கலந்திணை 
வது இல்லை . ஏனெனில் , கண் , வெளிச்சம் வரும் எல்லாத் திசை 
களையும் சுழன்று நோக்க வேண்டுமே ! ஆகையால் , அதன் உறை 
( optic capsule ) பிற்பாடு கண்ணின் மூன்றுறைகளில் வெளியே 
உள்ள கடின 

உறையாக (sclerotic coat ) மாறுகிறது . எல்லா 
முருந்துகளும் சேர்ந்ததாலுண்டான பொதுத் தகட்டின் மத்தியில் 
ஒரு துளையுள்ளது . இது இடை மூளைக்கீழ் வளர்ச்சித் துளை 
(bypophy seal fenestra) எனப்படும் . 


நான்காவது மேனோக்கி வளர்தல் நிலை ( upgrowth stage) எனப் 
படும் . 

மூளைக்கு அதிகப் பாதுகாப்பு இருக்கும்படியாக , கீழே 
இருக்கும் தகட்டின் ஓரங்கள்மேல் நோக்கி வளர்கின்றன . 
நிலையில் மேற் கூரையில்லாக் கபாலம் ஒரு கரண்டிபோல் காட்சி 
யளிக்கின்றது . 


( 5 ) பின்பு கபாலத்தின் ஓரங்கள் தொடர்ந்து வளர்ந்து 
கபாலத்துக்கு மேலே ஒன்றையொன்று சந்திப்பதால் மோடு ( roof ) 
உண்டாகின்றது . ஆகையால் , இந்நிலை கூரை அல்லது மோடு 
உண்டாகும் நிலை (roofing stage ) எனப்படும் . ஆகவே , கபாலம் 
மூளைக்குப் பாதுகாப்பான உறையாகின்றது . சுறாவின் கபாலம் 
பொருத்துகளின்றி , ஒரே தொடர்ச்சியாக உள்ள கபாலத்தில் 
நரம்புகளுக்கு அநேக நுண் துளைகளையும் , நரம்பு நாணுக்கு ஒரு 
பெருந்துளை யையும் ( foramen magnum ) உடையது . 


இதுகாறும் , உள் கபாலத்தைப் ( endocranium ) பற்றியே 
ஆராய்ந்துள்ளோம் . இது முழுவதும் குருந்தாலான கபாலம் 
( choudrocranium ) என்று சொல்லலாம் . 


இப்போது 

இவ்வுட் கபாலத்துக்கு ( endocranium ) மேல் 
தோன்றும் கபாலத்தைப்பற்றிப் பார்ப்போம் . முருந்துக் கபாலம் 
முற்றுப் பெறுமுன் , உட் கபாலத்தைச் சூழும் சவ்விலிருந்து சில 
எலும்புத் துண்டுகள் ( shingles ) தோன்றுகின்றன . ( இவை முருந் 
தில் உண்டாவதில்லை என்பதை நாம் மறத்தல் கூடாது ) . இந் 
நிலையைத் துண்டெலும்புகள் தோன்றும் நிலை ( shingling stage) 
என்பார்கள் . சாதாரணமாக இத்துண்டுகள் ஒன்றோடொன்று 


248 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இரண்டறக் கலந்திணைவதில்லை . ஆனால், இவை இயங்கா மூட்டு 
களால் ( immovable joints ) ஒன்றோடொன்று சேர்ந்துள்ளன . 
இவ்வெலும்புகள் கபாலத்துச் சவ்வில் உண்டானதால் இவை 
களுக்குச் சவ்வெலும்புகள் (membrane bones) என்ற பெயர் தரப் 
பட்டுள்ளது . என்புத்தோலிகள் ( ostracoderms ) என்ற விலங்கு 
கள் ( இவை மறைந்துபோய் கற்படி உருவங்களாகக் (ffossils ) 
கிடைக்கும் ) கபாலம் இத்தன்மை யுடையதா யிருந்திருக்க 
வேண்டுமெனக் கருதப்படுகிறது . தற்காலத்திலுள்ள அசிபென்சர் 
(acipesser) மீனினத்தின் கபாலத்திலும் இவ்வித நுண் எலும்புத் 
துண்டுகள் உள . முருந்துக் கபாலத்தின்மேல் சவ்வு அல்லது 
மேல் தோலில் இவ்வித எலும்புத் துண்டுகள் உண்டானபடியால் 
இக்கபாலத்திற்குத் தோல் கபாலம் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக் 

இவ்வெலும்புகள் மூடு எலும்புகள் ( investing bones ) 
என்றும் அழைக்கப்படுகின்றன . 


கின்றது . 


அடுத்த நிலைமை எலும்பாதல் ( ossification ) . முன் சொன்ன . 
குருந்துக் கபாலத்தில் சிறப்பாக மூளையிலிருந்து நரம்புகள் 
செல்லும் துளைகளைச் சுற்றிலும் உள்ள கபாலப் பாகத்தில் 
எலும்புகள் தோன்றுகின்றன . முன்னர் . தொடர்ந்து முருந்துக் 
கபாலமாக இருந்த உட்கபாலத்தில் மெல்ல , எலும்புக் கபாலம் 
ஆகிறது . இவ்வெலும்புகள் முருந்திலேயே உண்டானவை . 
(ஆனால், சவ்வெலும்புகள் முருந்துக் கபாலத்தின்மேல் சவ்வு 
அல்லது தோலிலிருந்து உண்டானவை ) . ஆகையால் . முருந்தி 
லுண்டாகும் எலும்புகள் மாற்றீடு செய் எலும்புகள் ( replacing 
bones ) என்ற பெயர் பெற்றுள்ளன . ஏனெனில் , முன்பு முருந்திருந்த 
இடத்திலே உண்டாகி முருந்திருந்த இடத்திலேயே அமர்கின்றன் 
• இம்மாற்றீடு செய் எலும்புகள் . 


பின்னர் , வெளி - தோல் கபாலம் ( dermatocranium ) உள்ளே 
சென்று உட்கபாலத்திலுள்ள எலும்புகளுடன் உறுதியாக , பிரிக்க 
முடியாதபடி ஒட்டிக் கொள்கிறது . இது இரு கபால ஒன்றிப்பு நிலை , 
( union stage ) என்றழைக்கப்படுகின்றது . 


இறுதி நிலை . பல எலும்புக் கூட்டுத்தொகுதி நிலை (bone camplex 
stage ). இந்நிலையில் பக்கத்திலுள்ள எலும்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு 
எலும்பு ஆகின்றன. (எ . டு . ) மனிதக் கபாலத்தின் sphenoid 
என்ற ஆப்பு எலும்பு ( spbeno = wedge ) பத்து எலும்புகளா 


லானது . 


பாலூட்டியின் கபாலம் உருவாதலில் , மேற்சொன்ன நிலைகள் 
எல்லாம் நிகழ்வதில்லை ; எடுத்துக்காட்டாக , வெளிக் கபாலம் 


சட்டத் தொகுதி மலர்ச்சி 


249 


அல்லது மூடு (investing ) கபாலம் , உள் முருந்துக் கபாலம் மலர்ச்சி 
யடையுமுன் , சீக்கிரமாக மலர்கிறது . இதன் பயனாக , கபாலம் 
மேல் நோக்கி வளர்தலும் மோடு உண்டாதலும் ( roofing ) பாலூட்டி 
களின் கபாலம் உருவாகும் போது , நிகழ்வதில்லை . 

அடுத்தபடியாக உள்ளுறுப்புக் கபாலம் ( splanchno cranium ) 
அதாவது , செவுள் வளைவுகள் தோன்றல் : இப்பாகத்தை , தவளை 
யின் செவுள் பிளவுகள் , செவுள் வளைவுகள் வர்ணனையிலிருந்து 
கற்றுக் கொள்ளவும் . 


சட்டத் தொகுதியில் , முதுகெலும்புக் கோர்வை , தோள் 
வளையம் ( pectoral gidle ) இடுப்பு வளையம் ( pelvic gidle ) முதலியன 
ஒப்புக் கூற்றியலில் (camparative avatoury ) வர்ணிக்கப்படு 


கின்றன . 


கேள்வி 


1. கபாலத்தின் வெவ்வேறு மலர்ச்சி நிலைமைகளை விவரி. 


நகா பினியகுருவாப்பாகம் 


21. 24 மணி நேரப் பறவைக் கருவின் 

அமைப்பு 


22 மணி நேரக் கருவிலேயே கருப்பரப்புத் தடித்துச் சற்று 
மேடான பாகமாகத் தோன்றுகின்றது . இதன் முன் எல்லையில் 
பிறை வடிவ மடிப்பும் உள்ளது . அடுத்த 2 , 3 மணி நேரத்தில் 
துரித வளர்ச்சி நிகழ்கிறது . கரு , கரு வட்டத்திலிருந்து சற்று 
உயர்த்தப்படுகிறது . கரு ப்ரோ அம்னியன் பாகத்திற்கு அப்பாற் 
சென்று அதன் மேல்விழா திருக்கிறது . கருவின் முன் நுனியின் 
பிறை மடிப்பு கருவின் கீழே சென்று , கருவைக் கரு வட்டத்தினின்று 
பிரிக்கிறது . இந்நிலையில் கரு முன் நுனியைத் தலை என்றழைக் 
கலாம் . தலைக்கும் கருவட்டத்துக்குமிடையிலுள்ள இடத்தைத் 


நமக்கிங்காப்பாகம் 
( PneA104 ) 


CECTODERM OF HEADS 

மின் வெளியாக்க 
முன் 
BORDER OF POREGUY 

கடிலின் ஓரம் 
தல. நேப்பை 
((GVBCEPHALIC POCKET) 


நரம்பு நாண்மடிப்பு 
EUR FOLO ) 


முன்னவக்கழல் பாயின் தேம் 
(MARSINO ANTERIOR INTEGRAL PORTAL 


நரம்பு நான் பள்ளம் 
CHEVRAL GROOVE) 


சைக்( 6011 


முங்க நான் 
(NDTOCHORD ) 

உளியான பரப்பு 
(ARBA PELLUCIDA ) 


சுழன்பன்டிச் 


REAT | 


உறுபடாநடுவருக்க 
(UNSEGMTG MASODERM ) 


தகதிப் பரப்பு 
(ARRA VASCULOLA ) 


கருமூல அமைப்பு மற்று 
(PRIMITIVE STREAK ) 


கருதித்தீவு . 
(BLOODGLAND ) 


நான்கு தசைக்கூறுகள் உள்ள 24மணிநேர பறவைக்கரு 


படம் 68 


24 மணி நேரப் பறவைக் கருவின் அமைப்பு 


251 


தலைக் கீழ்ப்பள்ளம் அல்லது தலைக்கீழ்க் குழிவு ( subcephalic 
pocket ) என்பார்கள் . முதுகு நாண் தற்போது பின் நுனியில் 
சற்றுப் பெரிதாக இருக்கிறது . 
நரம்பு வரிப்பள்ளம் தோன்றல் ( Groove ) : 

18 மணி நேரக் கருவிலே தடித்த தட்டையான பாளம் 
போலிருந்த நரம்புப் பாளம் ( neural plate ) 22 மணியில் நீள வச 
மடிப்புகளாகத் தோன்றுகிறது . மடிப்பு ஏற்பட்டமையால் 
அங்கு நரம்புப் பள்ளம் ( neural groove ) உண்டாகின்றது . இம் 
மடிப்பு ஏற்பட்டமையால் அங்கு நரம்புப் பள்ளம் உண்டாகின்றது . 
இம்மடிப்புகள் தலை நுனிப்பக்கம் மிகத் தெளிவாகத் தோன்று 
கின்றன . ஆனால் , பின் நுனியில் நரம்பு மடிப்புகள் விரிவாகப் 
பிரிக்கப்பட்டு ஹென்சன் முடிச்சை ( Hensen s node) அணுகும் 
போது அவை தெளிவாகத் தெரிவதில்க . ஆனால் , தலைப்பகுதி 
யிலோ இம்மடிப்புகள் ஏறக்குறைய ஒரு குழாய் உருவமுடையன . 
முன்குடல் ( Forgul ) உண்டாதல் : 

தலைப்புற வளர்ச்சியில் (cephalic outgrowth) வெளியடுக்கும் 
உள்ளடுக்குமே உண்டு ; பின்னது முன்னதில் 

பைபோ 
லுள்ளது . இவ்வுள்ளடுக்குப் பையே முன் குடல் என்றழைக்கப் 
படுகிறது . இதற்கு உயிரணுக்களாலான floor உண்டு . இப் 
பாகத்திற்குப் பின்னால் உணவுக் குழலுக்குக் கருவுணவு ( yolk ) 
அடித்தளமாயிருக்கிறது . இது நடுக்குடல் ( midgut ) என்றழைக்கப் 
படுகிறது . முதல் குடலுக்கும் நடுக்குடலுக்கும் இடை யிலிருக்கும் 
பிறையுருவத்துளை அல்லது முன்குடல் துளை ( anterior intestinal 
portal ) முன்குடல் பக்க ஓரங்கள் சந்திப்பதால் உண்டாகின்றது 
இத்துளைக்கு மிகமுன்னால் தலை வெளியடுக்கு ( ectoderm ) 
உண்டு . 


நடுவடுக்கு மண்டல வேறுபாடு : 

நடுவடுக்கு ( mesoderm ) அநேக சோடிக் கூறுகளாக ஒன்றன் 
பின் ஒன்றாக அமைந்துள்ளது . இக்கூறுகள் ஆக்கக் கூறுகள் 
(somites ) என்றழைக்கப்படுகினறன . இக்கூறுகள் முதுகுப்பக்க 
நடுவடுக்குப் பிரிவதால் உண்டாகின்றன . 24 மணி நேரக் 
கருவில் 3 சோடி ஆக்கக் கூறுகள் உண்டு . கருவின் வயது 
அதிகரிக்கும் போது இக்கூறுகள் ஒழுங்காக அதிகரிப்பதால் கரு 
மலர்ச்சியின் குறிப்பிட்ட நிலைக்குக் கூறுகள் எண்ணை அடிப்படை 
யாகக் கொண்டு பெயர் கொடுக்கப்படும் . 24 மணி நேரக் கருவில் 
3 ஆக்கக் கூறுகள் மாத்திரம் இருப்பதால் இந்நிலை 3 ஆக்கக் கூறு 
நிலைமை ( 3 somite stage ) என்றழைக்கப்படுகிறது . 

3 சோடி 


252 


முதுகெலும்பிகளது கருவியல் 


ஆக்கக் கூறுகள் என்று சொல்வதில்லை . முதுகுப் பக்கக் கோடு 
மிகச் சிறிதளவு வேறுபாடடைந்த இடையிட்ட நடுவடுக்கு (inter 
mediate mesoderm) உண்டு . இதற்கப்பால் பக்க நடுவடுக்கும் 
( lateral mesoderm ) உண்டு . 


முதுகுப் பக்க ஆக்கக் கூறுகள் செறிந்து உயிரணுக்களா 
லானவை . உயிரணுக்கள் ஆக்கக் கூற்றின் நுண் துளையைச் 
சுற்றிலும் ஆர முறையில் ( radial arrangement ) அமைந்துள்ளன . 
ஆனால் , இத்துளை ஆக்கக் கூறுகள் உண்டானவுடன் மிக நுண்ணி 
யதாக உள்ளது . பின்பு ஆக்கக் கூறுகள் பெரிதாகும் . இத்துளையும் 
பெரிதாகிறது . இத்துளை தசை ஆக்கக்கூறுத் துளை ( myocoel) 
எனப்படும் . 


இடைப்பட்ட நடுவடுக்கு அதிக வேறுபாடடைவது இல்லை. 
அது முதுகுப் பக்க நடுவடுக்கைப் போல கூறுளாலானது இல்லை . 
ஆனால், கூறுகளாகும் தன்மை இடைப்பட்ட நடுவடுக்குக்கு உண் 
டென்பது , அப்பாகத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக உண்டாகும் கழி 
வுறுப்புகளிலிருந்து ( pronephros ) தெளிவாகிறது . இக்கழிவு 
உறுப்புகள் தோன்றுவதனால் இடையிட்ட நடுவடுக்குக் கழிவுறுப்பு 
உருவாகும் பாளம் ( nephrotomic plate ) என்பார்கள் . 


பக்க நடுவடுக்கு ( lateral mesoderm ) இடைப்பட்ட நடுவடுக் 
கைப் போல் ஆக்கக் கூறுகளாவது இல்லை . 24 மணி நேரக் 
கருவிலே இவ்வடுக்கு இரு பிரிவாகப் பிரிகிறது . ( 1 ) குடலை 
ஒட்டிய நடுவடுக்கு (splanchnic mesoderm ) . ( 2 ) உடற் சுவரை 
ஒட்டிய நடுவடுக்கு (somatic mesoderm ) . இவ்விரு அடுக்குகளுக்கு 
இடையிலுள்ள இடம் உடற் குழி ( coelom ) என்றழைக்கப்படு 
கின்றது . இக்குழி கரு அகவுடற் குழி ( intra embryonic coelom ) 
என்றும் கரு புறவுடற் குழி ( extra embryonic coelom ) என்றும் 
இரு விதமாகப் பிரிக்கப்படும். 


மேற்கூறிய மூவடுக்குகளோடு ஆக்கக் கூறுகளிலிருந்து 
உயிரணுக்கள் உடலின் எல்லாப் பாகங்களிலிருந்தும் , முக்கிய 
மாகத் தலைப் பாகத்திலும் அரும்புகள் போல் தோன்றுகின்றன . 
இவை நடுவடுக்குப் பொருள் ( mesenchyme ) ஆகின்றன . 

முன்குடல் துளைக்குக் ( anterior intestinal portal ) குடற்சுவர் 
நடுவடுக்கு ( splanchnic mesoderm ) இடைப்பட்ட நடுவடுக்கை 
விட்டுப் பிரியும்போது , சில தடிப்புகளை ( thickenings ) நாம் காண 
லாம் . தவிரவும் அவ்விடத்தில் இரு நடுவடுக்கு விரிப்புகளும் 
( sheets ) ஒன்று இன்னொன்றைவிட்டுப் பிரிந்து அகன்ற கரு உட் 


24 மணி நேரப் பறவைக் கருவின் அமைப்பு 


258 


குழி ( intra embryonic coelom ) உண்டு பண்ணுகின்றன . குடலின் 
இரு பக்கமுள்ள குடற் சுவரின் தடிப்புகள் இதயத் தோற்றத்தைத் 
தொடக்கி வைக்கின்றன . இந்தப் பரந்த உட்குழி அம்னியோ 
கார்டியக் பை ( amnio cardiac vesicle ) என்றழைக்கப்படும் . இவ் 
விடமே பிற்கால இதயத்தைச் சூழும் அறை ( pericardial cavity ) 
ஆகும். 


24 மணி நேரக் கருவட்டம் இரு மாறுபட்ட பரப்புகளைக் 
கொண்டது : ( 1 ) ஒளியூடுருவாப் பரப்பு ( area opaca ), ( 2 ) ஒளி 
யூடுருப் பரப்பு ( area pellucida ) என்ற இரு பரப்புகள் உண்டு . 
ஆனால் , வளரும் கருப்பரப்பும் நடுவடுக்கு வளர்ச்சியும் முன்னால் 
ஒளியூடுருவும் பரப்பின் உருவ வரையை மறைத்து விடுகின்றன . 
மற்றும் ஒளியூடுருவாப் பரப்பின் உருவரையையும் அழித்து 
விடுகிறது . பின்பாகத்தில் கருப்பரப்பில் கொப்புளங்கள் போல 
உள்ள தடிப்புகளும் புள்ளிகளும் தோன்றுகின்றன ஆகையால் , 
இந்தப் பரப்பு ஒளியூடுருவாக் குருதிக் குழாய்ப் பரப்பு ( area opaca 
vasculosa ) என்றழைக்கப்படுகிறது . இக் குருதிப் பரப்பு ஒளியூடுரு 
வாப் பாகமே பிற்காலக் கருப்புறக் குருதித் தொகுதியின் (extra 
embryonic , circulatory system ) பெரும்பாகமாகிறது . 

பின்னால் 
வளர்ச்சியில் குருதித் தொகுதிப் பாகமும் ( area vasculosa ) கருவின் 
முற்பாகமும் இந்நிலையை அடைகின்றது . ஆயினும் , கரு முழுவதும் 
இக்குருதிப் பாகத்தாற் சூழப்படுவதில்லை . ஒளியூடுருவாப் பாகப் 
பரப்பு முழுவதையும் இக்குருதிப் பாகம் கைப்பற்றுவது இல்லை . 
இக்குருதித் தொகுதிப்பாகத்திற்கு அப்பால் புள்ளிகள் கிடையா . 
இது ஒளியூடுருவா உணவுப் பரப்பு ( area opaca vitellina ) எனப் 
படும். 


குருதிப் பரப்பு : 

குருதிப் பரப்பில் குருதித் தீவுகள் ( blood islands ) உண்டு . 
இக்குருதித் தீவுகள் நடுவடுக்கில் உயிரணுக்களின் தொகுதியே . 
பிற்பாடு தொகுதியின் மைய உயிரணுக்கள் குருதியணுக் 
களாகவும் ( blood cells) புற எல்லை உயிரணுக்கள் ஒன்றுக் 
கொன்று பின்னிணைப்பாகவும் நுண்குருதிக் குழாய்களின் உள்ளுறை 
யாகவும் ( endothelium ) மாறுகின்றன . 

கரு -குருதிப் பரப்புக்கு ( area vasculosa ) அப்பால் கருத் 
தட்டின் புறஎல்லையிலிருக்கும் இவ் ஒளியூடுருவா உணவுப் 
பரப்பில் ( area opaca vitellina ) வெளியடுக்கும் அதற்குக்கீழ் 
மாறுபாடில்லாத உயிரணுக்களும் உண்டு . 


22 பறவைக் கரு மலர்ச்சி 

( Development of chick ) 
33 மணி நேரக் கருவின் மலர்ச்சி 

கரு அநேக மாறுதல்களை ( பெரும்பாலும் தலைப்பாகத்தில் ) 
உடையதாய் காணப்படுகிறது . 27-33 மணி 

நேரத்திற்குள் 
நரம்புவட மடிப்புகள் ( neural folds ) கடை மூளையின் பாகத்தில் 
சந்தித்துச் சேர்ந்திணைந்து , அதன் விளைவாக இந்த ஆறு மணி 
நேரத்திற்குள் முதுகெலும்பிகளது மூளையின் அடிப்படைப் பாகங் 
களும் உண்டாகிவிடுகின்றன . தலைப்பாகம் நீள்கிறது . அதே 
சமயத்தில் தலை மடிப்பும் ( head fold ) அதன் விளைவாகப் பிறை 
போன்ற தலை - கீழ்ப்பையும் (subcephalic pocket ) தோன்றுகின்றன . 
முன்குடலும் நீண்டு முன் குடல் துளையும் ( anterior intestinal 
portal ) பின் செல்கிறது . இரு குருதிக் குழாய்களும் இணைந்து 
இதயத்தைத் தோற்றுவிக்கின்றன . இவ்விரண்டுக் குருதிக் 
குழாய்களும் கருவின் பின்பாகத்தில் விரிந்து குருதிப் பரப்புடன் 
(area vasculosa ) தொடர்பு கொள்கின்றன . நடுவடுக்குக் கூறு 
களும் அதிகரிக்கின்றன . 


நரம்புக் குழாய் முன் நுனி பெருத்து முனையாகவும் , எஞ்சிய 
பாகம் நரம்புவடமாகவும் ஆகின்றது ; ஏனெனில் , 9 மணி ( 24-38 ) 
மணிநேரத்திற்குள் நரம்பு மடிப்புகள் ஒன்றோடொன்று சேர்ந்து 
விடுகின்றன . வெளியடுக்கும் நரம்புவடத்தின் மேற்பாகத்தை மூடி 
விடுகிறது . மூளையுங்கூட முன் மூளை ( prosencephalon ) , இடை 
மூளை ( mesence phaton ) , கடை மூளை (rhombencephalon ) என்று 
முப்பிரிவுகளுடைய தாகின்றது . 


நரம்பு மடிப்புகள் தலை நுனியில் சீக்கிரமாக மூடுவதில்லை . 
ஏனெனில் , முன்மூளை 

மூடாமல் 

வெளியுலகுடன் தொடர்பு 
கொண்டுள்ளது . 

அதன் துளை முன் நரம்புத்துளை ( anterior 
neuropore ) எனப்படும் . இது 27 மணியில் குறுகி, 33 மணி 


பறவைக் கரு மலர்ச்சி 


255 


நேரத்தில் முற்றிலும் மூடிவிடுகிறது . இத்துளை , கருவின் தலை 
நுனியைக் காட்டுகின்றதைத் தவிர , இதனால் வேறொரு பயனு 
மில்லை . நரம்புவடப் பின்னுனியில் நரம்பு மடிப்புகள் கலந் 
திணைவது ( fusion ) தாமதமாகின்றது . ஆகையால் , அங்குப் 
பின் நரம்புத் துளை ( posterior neuropore ) கடைசி நடுவடுக்குக் 
கூறுக்குப் பின்னால் இரு நரம்பு மடிப்புகளும் அவை வெளியடுக்கில் 
மறைந்து விடுகிறது . இதன் பயனாய்ச் சாய்வு சதுரப் பரப்பு ( sinus 
rhomboidalis) உண்டாகின்றது . இப்பரப்பு பின் நுனியிலுள்ள 


ஏறக்குறை 35 மணி அடைகாப்பின் ( 12 நடுவருக்குக் கூறுகள் 
SORITES உள்ள ) பறவையின் முழுக்கரு 


DORSAL VIEW OF AN ENTIRE CHICK EMBRYO OF 12 SOMITES 
CABOUT 33 HOURS INCUBATION ) 


முன்மூனா 
( PROCENCEPHALON ) , 

நடுமூசா 
(MEDENCEPHALON ) 


நா வடுக்கில்லாப் பாகம் 

( PRO AMNION ) 
முன் நரம்பு வடத்துன 
( ANTERIOR NEUROPets ) 

கண்னுன்பை 
(OPTIC VESICLE ) 


முன் குடல ஓரம் 
(BORDER OF FORE OUT ) 


பின்மூன 
(AHOMBENCEPHALON ) 


இதயம் 
( HEAAT ) 
உந்திக்கடல்நாங்க 
வடிகுழாய்( rAPHALO . 
MUSENTERICVN ) 
தசைக்கூறு 
(SOMITE ) 

சாய 
(SIMUS RHOMBOIDALIS ) 


பக்கவா நம்மைக்கு 
( LATERAL MESODEAN ) 


முதுருதான் 
( NOTOCHORD ) 


கருமூல அமைப்பும் கீற்று 
( PRIMITIVE STREAK ) 


சாயசதுரப்பரப்பு 
(SINUS TEMMIRALIS ) 


படம் 69 


பாலிப்பின் ( POLYP ) இழப்பு மீட்பு ( REGENERATION ) 


நரம்புப் பொருளுள்ள இறுதிப்பாகமாகும் . ஹென்சன் முடிச்சும் 
மூலாதாரக் குழியும் ( primitive pit ) நரம்பு மடிப்பு மூடாத இப் 
பாகத்தில் உள . பின்பு நரம்பு மடிப்புகள் கலந்திணையும்போது 
இவையிரண்டும் நரம்பு மடிப்புகளால் உள்ளடக்கப்படும் . 
செயல் கீழ்த்தர முதுகெலும்பிகளில் நரம்பு மடிப்புகள் கருக்கோளத் 
துளையைச் சூழ்வதை ஒத்திருக்கிறது . பறவையில் ஒருபோதும் 
திறந்த கருக்கோளத்துளை இல்லையாதலால் , திறந்த நரம்பு 
உணவுக்குழாய்த் துளை ( neurenteric canal ) கிடையாது . 


256 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இன்னும் அநேக நடுவடுக்குக் கூறுகள் ( mesodermal somites 
பார்டர்சன் ஆய்வுப்படி முதற் கூறுக்குப் பின்னால் ஒன்றன் பின் 
ஒன்றாக உண்டாகின்றன . (முன்னாளில், புதுக் கூறுகள் முதலாவது 
உண்டாகும் நடுவடுக்குக் கூறுக்கு முன்னால் உண்டாவதாக 
எண்ணினார்கள் . அது தவறு . 22 மணி நேரத்தில் நடுவடுக்குத் 
தசைக் கூறுகள் உண்டாகத் தொடங்குகின்றன . 27 மணியில் 
8 சோடிக் கூறுகள் காணப்படுகின்றன . 

முன் குடலின் துளையின் ஓரங்களும் ஒன்றையொன்று நடுக் 
கோட்டை நோக்கி நெருங்கி வந்து கலந்திணைவதால் முன்குடல் 
நீளம் அதிகரிக்கிறது . முன் குடலின் அடித்தளமும் உண்டா 

இதே தருணத்தில் முன்குடல்துளைக்கு முன்னால் 
இருந்த பாகங்கள் நீள்வதால் முன்குடல் துளை தலை நுனியிலிருந்து 
அதிகப் பின்னால் வந்துள்ளது . இதுவும் முன்குடல் நீளத்தை 
அதிகரிக்கின்றது . மேற்கூறிய இரு செயல்களாலும் (முன் குடல் 
துளையின் இரு ஓரங்கள் சந்திப்பதாலும் தலை நுனிப்பக்கம் நீள் 
வதாலும் ) தலை - கீழ்ப் பைக்கும் ( subcephalic pocket ) முன்குடல் 
துளைக்குமுள்ள தூரம் அதிகமாகின்றது . இவ்விரு செயல்கள் 
இதயம் தோன்றுவதற்கு இன்றியமையாதனவாகும் . 


கின்றது . 


இதயம் கடைமூளையின் கீழ் அலுவலாற்றுகின்றது . ஆனால் . 
இந்நிலையில் உடம்பின் நடுக்கோட்டில் இதயம் நீள நேரான 
குழாயாகத்தான் இருக்கிறது . வயிற்றுப்பக்கப் பெருநாடியும் 
( ventral aorta ) தோன்றிவிடுகிறது . சோடியான உந்தி - குடல் 
தாங்கிக் குருதிக் குழாய்களும் கருவின் பின்பாகத்தில் தெரி 
கின்றன. 


கருப்புறக் குருதிப்பரப்பு ( vascular area ) அதிகமாகிறது . 
குருதிப் பரப்பின் புற எல்லையில் கருப்புப் பட்டையொன்று 
தோன்றுகின்றது . இப்பட்டை பிற்காலத்தில் புற எல்லையிலுண் 
டாகும் ஒரு வட்ட இரத்தக் கு என் முன்னோடி . அக்குருதிக் 
குழாய்க்குப் புற எல்லையின் இறுதியான குருதிக் குழாய் ( sinus 
terminalis ) அல்லது புற எல்லையின் ஓரக்குழாய் ( marginal sinus) 
என்று பெயர் . 


23 . 48 மணி நேரக் கருவின் மலர்ச்சி 

( Development of 48 hours chick) 
இந்நிலையில் கருவின் வெளித்தோற்றத்தில் சில மாறுதல்கள் 
நிகழ்கின்றன . கருவின் உடம்பில் ஒரு திருக்கும் ( torsion ) வளைவு 
களும் ( flexures ) நிகழ்கின்றன . திருக்கு என்பது தரையில் 
காலை அசையாமல் ஊன்றிக் கொண்டு உடம்பைத் திருகிக் 
கொண்டு , தலையையும் தோளையும் இயக்கிப் பின்னோக்கிப் பார்க் 
கும்போது உடம்பில் நிகழும் மாறுதல் திருக்கு எனப்படும் . 
கருவின் தலைப்பாகம் திருகுவதால் அதன் இடப்பாகம் கரு 
உணவுக்கு அண்மையிலும் வலப்பாகம் உணவிலிருந்து விலகியும் 
உள்ளது . இதன் விளைவாக , கரு தன் இருபக்கச் சமச்சீரை 
( bilateral symmetry) இழக்கிறது . கருவின் தலையின் முன்பாகம் 
வளைவதால் முன்மூளை , பின் மூளை யோடு செங்கோணத்தி 
லுள்ளது . நடுவடுக்கு ஆக்கக்கூறுகளும் எண்ணிக்கையில் அதி 
கரிக்கின்றன . 

வளைவுகளும் திருக்கும் கருவை நன்கு ஆராய் 
வதைத் தடுக்கின்றன . இரு வளைவுகள் தோன்றுகின்றன ; ( 1 ) 
தலைவளைவு ( cranial flexures ) ( 2 ) கழுத்துப்பாக வளைவு ( cervical 
flexure ) . தலை வளைவு கரு வளரும்போது அதிகரிப்பதால் சில 
அங்க வளர்ச்சியைப் பற்றி ஆராய்வது எளிதல்ல . 

ஆனால் , வளைவுகளும் திருகுகளும் 33 மணி நேரக்கருவிலே 
ஆரம்பிக்கின்றன . ஏனெனில் , இந்நிலையிலே முன்மூளை சற்று 
வளைந்து நடு மூளையிலிருந்து சற்றுத் திருகியிருக்கிறது . அப்போது 
தொடங்கிய தலைவளைவு பிற்பாடு அதிகரிக்கின்றது . கரு வள 
ரும்போது அதன் தலை கருவுணவிலிருந்து சற்று உயர்த்தப்படு 
கிறது . அப்போது அதன் தலை கீழேயுள்ள கருவில் ஆழ்ந்து 
விடலாம் . அதைத் தடுக்கும் பொருட்டே இத்திருகும் வளைவு 
களும் பயன்படுகின்றன . தலைப்பக்கத்தில் தோன்றிய திருக்கு 
48 மணி நேரம் வரையில் அதாவது 8 அல்லது 9 நடுவடுக்கு 
ஆக்கக்கூறுகள் உண்டாகும் நிலைமை வரை நடக்கிறது . அப் 
போ, கழுத்து வளைவு ( cervical flexure ) உண்டாகின்றது . 

மு . ச . - 17 


258 


முதுகெலும்பிகளது கருவியல் 


48 மணி நேரக்கருவில் மூளையும் நரம்புநாணும் ( spinal cord ) 
தெளிவான அங்கங்களாகத் தெரிகின்றன . குறுக்கு வளைவு 
முதலியவற்றால் அவற்றின் அமைப்பு பாதிக்கப்படுவதில்லை . மூளை , 
முன்மூளை , நடுமூளை , கடைமூளை என்று மூன்று பாகங்களாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளது . அவைகளில் முறையே முன் மூளைக்குழிவு 
( prosocoel ), நடுமூளையறை ( meso coel ) , கடை மூளையறை (rhomb 
* ocoel ) உண்டு . நரம்பு நாணின் 

பின் துளை 

மூடிவிடுகிறது . 
முன்மூளையின் அடித்தளமும் பக்கங்களும் தடித்து நடுமூளை 
ஒரு சீரான தடிப்புள்ள தாய்க் காணப்படுகிறது . கடை மூளையின் 
மோடு மெல்லியதாகவும் ஆனால் , அதன் தளமும் பக்கங் 
களும் தடித்துமுள்ளன . ஆனால் , நடு மூளையோ அதிக மாற்றமடை 
வதில்லை . அதன் உள்ளறை முதிர் பிராணியில் சில்வியஸ் 
கால்வாயாக ( aqueductus sylvius ) மாறுகிறது . முன் மூளை , 
சேண்மை மூளை ( telersephalon ) , இடை மூளையாகவும் ( dien 
cephalon ) பிரிகிறது . 


33 மணி நேரத்தில் முன் மூளையின் பக்கங்களில் தோன்றிக் 
கண்ணுண்பை வளர்ந்து வெளியடுக்கை நெருங்கி உள் மடிந்து 
கண்கிண்ணமாகின்றது ( optic cup ) . கண் கிண்ணத்துக்குப் பக்கத் 
திலிருக்கும் கண் வில்லையாகும் வெளியடுக்கு உள் மடிந்து கண் 
வில்லைப்பை ( lens vesicle ) ஆகிறது . 48 மணி நேரத்தில் கண் 
வில்லைப்பை மூடாமல் சிறு துளை மூலம் வெளியுலகுடன் தொடர்பு 
கொள்கிறது . 


83 மணி நேரத்திற்கப்பால் இடைமூளையின் கீழ் நோக்கி 
வளரும் புனலுருவப் புறவளர்ச்சியும் , ( infundibulum ) வாய்க் 
குழியின் மேலணியிழையம் ( buccal epithelium ) கீழிருந்து மேல் 
நோக்கி வளர்கிற வளர்ச்சியான ராத்கே பையும்( Rathke s pocket ) 
சேர்ந்து பிட்டுய்டரி ( pituitary ) உட்சுரப்பி ( endocrine gland ) 
உண்டாக்குகின்றன . இதை இடை மூளைக்கீழ்வளர்ச்சி ( hypo 
physis) என்றும் அழைப்பர் . 


புனலுருவப் புறவளர்ச்சிக்குப் பின்னால் கண்ணரம்பு நார்கள் 
ஒன்றுக்கொன்று குறுக்கிடும் பாகம் ( கண்ணரம்புக் குறுக்கீடு ) 
( optic chiasma ) உண்டு . ஆனால் , மூளை மேற்புறவளர்ச்சி 
( epiphysis ) இன்னும் ஒரு திட்டமான ஆதார மூலமாக ( primor 
dium ) உருவாகவில்லை . 


எல்லாவற்றிற்கும் மிகப்பெரிய பின் மூளை , பின் மூளை முன் 
பாகமாகவும் ( metencephalon ) பின் மூளையின் பின்பாகமாகவும் 
( myelencephalon ) பிரிகிறது . பிந்தியதில் நரம்புவட ஆக்கக் 


48 மணி நேரக் கருவின் மலர்ச்சி 


253 


கூறுகள் ( neuromeres ) தெரிகின்றன . பின் - மூளைக்குழி நான்கா 
வது அறை (fourth ventricle ) எனப்படும் . 


பின் மூளைப் பின்பாகத்தோடு தொடர்புள்ள காது முதுகுப் 
பக்க நடுக்கோட்டுப் பக்கங்களில் 94 மணி நேரக்கருவில் 10 
நரம்பாக்கக்கூற்றில் வெளியடுக்கின் தடிப்புகளாகக் காதுப் 
பாளங்கள் ( auditory placodes) தோன்றுகின்றன . இத்தடிப்புகள் 
39 மணி அடைகாப்பில் காதுத்தடிப்புகள் காதுக்குழியாகி 
( auditory pit) குழிகாது நுண்பை (auditor vesicle ) ஆகின்றது . 
பின்பு அது உள்ளே செல்கிறது ; குழி மாத்திரம் வெளியே 
தெரியும் . இதுவே உள் நிண நீர்க்கால்வாய் (endolymphatic 
duct ) ஆகும் . 

நரம்பு மடிப்புகள் கலந்திணைந்ததால் உண்டான நரம்பு நாணின் 
உள்ளறையைச் ( neurocoel ) சூழ்ந்து , நரம்பு உள்ளுறை மேலணி 
யிழை அடுக்கும் ( ependymal layer ) , நரம்புயிரணுகளும் ( neuro 
blasts ), நரம்பு இணைக்குந் தசை யுயிரணுக்களும் ( neuroglial cells) 
உண்டு. 


நரம்பு வகைகளும் ( neural crests ) நரம்பணுத் திரள்களும் 
( ganglia ) எவ்வாறு கரு உடம்பின் முன்பாக நடுவடுக்குக் கூறுகள் 
சமக்கூற்றுத் தொடர்புபோல் ( metameric segmentation )) 
உளவோ , அஃதே போல் இந்நரம்பு வரைகளும் அமைந்துள்ளன . 
இச்சமக்கூறுத் தொடர்பு கருவின் பின்பாகத்தில் புதுக்கூறுகள் 
தோன்றுவதால் தெளிவாகத் தெரிவதில்லை . 


அநேக நரம்புகளின் உயிரணுத்திரள்களும் ( ganglia ) தோன்று 
கின்றன . ஐந்தாவது 7 வது 8வது 

8 வது 10 வது மூளைப் 
பெட்டக நரம்புகள் ( cranial nerves ) தோன்றுகின்றன . 48 
மணிக்கருவில் அவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக உள்ளன . 


உணவுக்குழலிலும் மாறுதல்கள் நிகழ்கின்றன ! 

48 மணி நேரக் கருவில் முன் உணவுக் குழல் சுமார் 14 
மி . மீ . நீளம் உடையது , அதாவது 33 மணி நேரக் குடலைவிட 
- மி . மீ . நீளம் அதிகம் . இம்முன்பாகக் குழல் தொண்டைப்பாகம் 
இரைப்பைக்குழல் (oesophagus) என வேறுபடுகிறது . வாய் - முன் 
குழல் ( pre oral gut ) காணப்படுகிறது . இதன் அலுவல் விளங்க 
வில்லை . ஆனால் , இது 72 மணி நேரக்கருவில் மறைந்துவிடு 
கிறது . 33 மணிநேரக் கருவில் வாய்க்குழியின் ( stomodaeum) 
வெளியடுக்கும் உள்ளடுக்கும் சந்திக்குமிடத்தில் தொடங்கிய 
வாய்ப்பாளம் அல்லது வாய்த்தகட்டில் மாறுதலில்லை . முதற்சோடி 


260 


முதுகெலும்பிகளது கருவியல் 


உள்ளுறுப்பு வளைவுகள் ( branchial arches ) அல்லது தாடை 
வளைவுகள் ( mandibular arches ) வளைவுகளுக் கிடையில் தோன்று 
கின்றது . கழுத்து வளைவும், கரு தலையைத் தலையின் கீழ்ப்பா 
கத்தை உள் நோக்கித் திருப்புவதால் வெளியடுக்கு வாய்த்தகட் 
டைச் சூழும்படி செய்கிறது . வாய்க்குழி வாய்த்துளையையும் 
(mouth) வாயறையையும் ( oral cavity ) உண்டாக்குகின்றது . 
தொண்டைப்பாகம் ( pharynx ) முன் உணவுக்குழியின் பெரிய 
பாகம் ; ஏனெனில், பல அங்கங்களும் உறுப்புத் தொகுதிகளும் 
அங்கு உண்டாகின்றன . ( எ . டு. ) முகத்தின் கீழ்ப்பாகமும் , காதும் , 
கழுத்தும் . சில உட்சுரப்பிகளும் உண்டாகின்றன . 


தொண்டையின் மிகச் சிறப்பான வேறுபாடு அதிலுண்டாகும் 
உள்ளுறுப்புப் பிளவுகளே ( visceral clefits . இப்பிளவுகள் தோற்றம் 
தவளையில் நிகழ்வதைப் போலிருப்பதால் அவற்றை நாம் விரித் 
துரைக்கவேண்டிய அவசியமில்லை . ஆனாலும் , கண்டிப்பான வரை 
யறைப்படி பறவைகளின் பிளவுகளில் மூன்றுதான் , பிளவுகள் 
என்றழைக்கப்படுவதற்குத் தகுதிப் பேறுடையன . ஏனெனில் , 
நான்காவது ‘ பிளவு க்குத் துளையுண்டாவதில்லை . முதல் பிளவின் 
உள்ளுறுப்பும் ( visceral pouches ) உள்ளுறுப்பு வரிப்பள்ளமும் 
(furrows ) 34 மணி நேரத்தில் தோன்றுகின்றன . இரண்டாம் 
உள்ளுறுப்பும் வரிப்பள்ளமும் 39 அல்லது 40 மணி நேரத்தில் 
தோன்றுகின்றன . 44 மணி நேரத்தில் இதயம் தன் வேலையைச் 
செய்யும்போது இவ்விரு பிளவுகளும் முற்றுப்பெற்றுள்ளன . 
முதற்பிளவில் துளை 44 மணி நேரத்திலுண்டாகிறது . இரண் 
டாவது பிளவில் 60 மணி நேரத்தில் துளை யுண்டாகின்றது . 
மூன்றாவது பிளவில் ஏறக்குறைய நான்காவது நாள் துளை யுண்டா 
கின்றது . முதலாவது பிளவு அல்லது தாடை தாங்கி-தாடைப் 
பிளவில் ( hyomandibular cleft ) ஒரு நுண் துளை தான் உண்டு . 
ஆகையால் , • பிளவு என்ற பெயர் அப்பிளவுக்குத் தவறான 
பெயராகும் . இரண்டாம் , மூன்றாம் பிளவுகளிற் கூட முழு நீளத் 
துக்கும் துளையில்லை . 

ஆனால் , பிளவின் மேல்பாகத்தில் ஒரு 
நுண் துளையும் , கீழ்ப்பாகத்தில் சற்றுப் பெரிய துளையும் உண்டு . 
பொதுவாகத் துளையுள்ள உள்ளுறைப்பிளவுகளது 

துளைகள் 
சீக்கிரம் மறைந்துபோகக்கூடியவை . தவளையில் 5 உள்ளுறுப்புப் 
பிளவுகளுண்டு . ஆனால் , பறவைகளுக்கு 4 சோடி உள்ளுறுப்புப் 
பிளவுகள் மாத்திரம் உண்டு. 


போது 


ஒரு வேளை உயிர் மலர்ச்சியின் 

( evolution ) 
பறவையின் கடைசி உள்ளுறுப்புப் பிளவு மறைந்திருக்கலாம் . 
இதற்குச் சான்றாகப் பறவையின் நான்காவது பிளவுகளுக்குப் 


48 மணி நேரக் கருவின் மலர்ச்சி 


281 


பின்னுள்ள திரள்களும் ( post branchial bodies ) குருதியோட்டம் , 
நரம்புத் தொகுதியில் நிகழும் மாற்றங்களும் நின்று மேற்படிக் 
கருத்தை வலியுறுத்துகின்றன . 


இன்னொரு கவர்ச்சியான உண்மையையும் நாம் நோக்க 
வேண்டும் . தவளைக் கருவின் முதல் உள்ளுறுப்புப் பிளவில் துளை 
கிடையாது . 

ஆனால் , பறவைக் கருவின் முதல் பிளவு துளை 
யுடையது . உயிர் மலர்ச்சிக் கொள்கைப்படி , தவளை முதல் 
உள்ளுறுப்புப் பிளவு திறந்திருக்க வேண்டும் ; பறவையின் முதல் 
உள்ளுறுப்புப் பிளவு மூடியிருத்தல் வேண்டும் . ஆகவே , ஈண்டு 
உயிர்த் தோற்ற விதிக்கு ( biogenetic law) ஒரு விதிவிலக்கைக் 
காணலாம் . தைராய்ட் ( thyroid ) சுரப்பி 35 மணி நேரக் கருவில் 
முன் உணவுக் குழலின் வயிற்றுப் பக்கச் சுவரில் ஒரு தடிப்பு 
( thyroid plate ) போலிருந்தது ; தற்போது அதன் உயிரணுக்கள் 
நீண்டு ஒரு கிண்ணம் போலாகிறது . தொண்டையின் பின் 
பாகத்தில் நீள் வசப்பள்ளம் உண்டாகின்றது . இதுவே குரல் 
வளை - காற்றுக் குழாய்ப் பள்ளம் (laryngo tracheal groove) எனப் 
படும் . இப்பள்ளத்துக்கு நேரே மேலே இருக்கும் உணவுக்குழல் 
• இரைப்பைக்குழல் முன்பாகம் (oesophagus) எனப்படும் . இதற் 
குப் பின்னால் இருப்பது இரைக்குழல் பின்பாகமாகும் . 


அடித்தளமில்லாத் திறந்த நடுக்குடல் , முன் -குடலின் இரு 
ஓரங்களும் ஒன்றாகக் கூடுவதால் அடித்தளத்தை அடைந்து கரு 
உணவினின்று பிரிக்கப்படுகிறது . முன்குடல் துளைப் பக்கத்தில் 
இரு உந்தி - குடல் வடிகுழாய்களின் சந்திப்புக்கு மேலேயும் இரு 
பக்கப்பைகள் பிற்காலக் கல்லீரலை உண்டாக்குகின்றன . 


பின் குடலின் தோற்றம் சற்று வேறுபடுகிறது . முன் குடல் 
வளரும்போது தலை மடிப்பும் அதில் பங்கு கொள்கிறது . ஆனால் , 
பின் குடல் 45 மணி நேரத்தில் உதயமாகின்றது . வால் 
மடிப்போ பிந்தித் தோன்றுகிறது . ஆகையால் , வால் மடிப்பின் 
உதவியில்லாமலே பின் குடல் வளர்கிறது . வால் அரும்பு ( tail 
bud ) நுண்ணிய வீக்கமாகத் தொடங்குகின்றது . அதற்குள் பின் 
குடலுண்டு . அது பின்குடல் துளை வழியே ( posterior intestinal 
portal ) நடுக்குடலுடன் தொடர்புள்ளது . பின்பு வால் வளரும் 
போது வால் மடிப்புத் தோன்றுகிறது . வாலின் பின்பாகத்தில் 
மலவாய்ப்பாளம் அல்லது மலவாய்த் தகடு (anal plate ) , உள்ளடுக் 
கும் 

வெளியடுக்கும் ஒன்றையொன்று தொடுவதாலுண்டா 


கின்றது . 


26 : 2 


முதுகெலும்பிகளது கருவியல் 


குருதியோட்டத் தொகுதியின் மலர்ச்சியில் பறவைக்கரு , 
தவளைக் கரு நடித்த மற்ற நிகழ்ச்சிகளைத் திரும்பவும் நிகழ்த்து 
வதுபோல் ( recapitulation ) இருக்கின்றமையால் நாம் அவற்றைத் 
திரும்பவும் கூறுவது மிகையாகும் . 


48 மணி நேர இதயம் இன்னும் அறைகளாகப் பிரிக்கப் 
படாது , 

ஒரே குழாயாகத்தானிருக்கின்றது . அதனுள் ஒரு 
புறக் கதவுகளும் ( valves ) இல்லை . ஆனால் , அது தனது தன்னி 
யக்க வட்டத்தைச் சுருக்க அலைகளால் ( peristalsis ) குருதியை 
ஒரு விசை குழாய் ( pump ) போல் ஓட்டுகிறது . ஆனால் , 48 மணி 
நேரத்தில் இதயம் பெரிதாகி விட்டது . அதோடு இதயம் முன்னால் 
இரு பெருந்தமனி வேர்கள் ( aortic roots ) , பின்னால் இரு உந்தி 
குடல் தாங்கி வடிகுழாய்களாலும் ( omphalomesenteric veins) 
இதயத் தாங்கியாலும் ( mesocardium ) பிடிக்கப்பட்டிருப்பதால் 
அது வளர்ந்து நீளும்போது தன்னைத்தானே திருகித் தன் நீளத் 
தைச் சரிப்படுத்துகிறது . இவ்வாறு இதயம் திருகுச் சுருள்போல் 
ஆகி விடுகின்றது இதயத்தின் வலம் நோக்கிய திருகுச் சுருள் 
( right turn spiral ) ஊற்றுப் பையையும் ( atrium ) ஏற்றுப்பையையும் 
பாதிக்கின்றது : ஆகையால் , ஊற்றுப்பை இதயத்தின் இடப் 
பக்கத்திலும் ஏற்றுப்பை இதயத்தின் வலப்பக்கத்திலும் அமை 
கின்றன . 39 மணி நேரக் கருவில் இரு வயிற்றுப் பக்கப் பாய் 
குழாய் ( aorlic roots) இரு முதுகுப் பக்கப் பாய் குழாய்களோடு 
ஒரு சோடிப் பாய் குழாய் வளைவுகளால் (aortic arches ) இணைக் 
கப்படுகின்றன . இவ்விரு பாய்குழாய் வளைவுகளும் முதல் 
தோன்றிய வளைவுகள் மாத்திரமல்ல , இவை அமைப்பு ஒழுங்கிலும் 
முதல் பாய் குழாய் வளைவுகளே . 48 மணி நேரக் கருவில் இரண் 
டாவது பாய்குழாய் வளைவுகள் தோன்றுகின்றன . மூன்றாவது 
பாய்குழாய் வளைவுகளும் கூடத்தோன்றலாம் . இவ்வகையால் , 
கோழிக் கருவுக்கும் , தவளைக் கருவுக்கும் வேறுபாடுகள் உண்டு . 
தவளையில் முதலிரண்டு பாய்குழாய் வளைவுகள் அலுவலற்றவை ; 
ஆனால் , பறவையில் முதலிரண்டு சோடிப் பாய் குழாய் 
வளைவுகளே வினையாற்றுகின்றன . 


முக்கிய பின் - முன் வடிகுழாய்களும் (anterior and posterior 
cardinals ) முறையே கருவின் பின்பாகத்திலிருந்தும் , பின் பாகத் 
திலிருந்து குருதியை இதயத்துக்கும் எடுத்து வருகின்றன . உந்தி 
குடல்தாங்கி ( omphalomesenteric ) பாய் குழாய்களும் , வடிகுழாய் 
களும் முறையே இதயத்திலிருந்து குருதியைப் பற்பல பாகங் 
களுக்கும் உடலின் 

பற்பல பாகங்களிலிருந்து இதயத்துக்கும் 
எடுத்துச் செல்கின்றன . 


48 மணி நேரக் கருவின் மலர்ச்சி 


263 


கழிவுறுப்புகள் : 

முதனிலைக் கழிவுறுப்புக் குழாய்கள் 5.18 நடுவடுக்குக் கூறு 
களில் உள . உண்மையாகவே இந்த நுண் குழாய்கள் திண்ணிய 
( solid ) கயிறுகள் போல் நடுவடுக்கு நடுப்பாகத்தில் தோன்றி 
உடலின் பின்பாகத்தை நோக்கி வளரும்போது அவற்றின் 
வளரும் நுனி ஒன்றோடொன்று சேர்ந்திணைந்து முதனிலைக் கழி 
வுறுப்புக் கால்வாய் ( pronephric duct ) உண்டாக்குகின்றன . செய 
லாற்றா முதனிலைக் கழிவுறுப்பு நுண்குழாய்கள் மூன்றாவது நாள் 
சீர்குலைகின்றன . இதற்குள் இரண்டாம் நிலைக் கழிவுறுப்புகள் 
தோன்றி முதனிலைக் கழிவுறுப்புக் கால்வாயோடு இணைந்து 
அதைப் பயன்படுத்திக் கொள்கின்றன . 


கேள்வி 


48 மணி நேரக் கருவை விவரி . 


24. ஓருயிரியின் உட்கருவைப் 
பிறிதோருயிரியிற் புகுத்தல் 

(( Nuclear Transplantation ) 


உயிரிகளின் மலர்ச்சியின்போது , அவற்றின் உயிரணுக் கருத் 
தன்மை கொஞ்ச காலத்துக்கோ அல்லது நிலையாகவோ மாறுத 
லடைகின்றதா ? அம்மாறுதல்கள் அவ்வுயிரியின் மலர்ச்சியை 
எவ்வாறு பாதிக்கின்றன ? என்ற கேள்விகளுக்குரிய விடையை 
( 1 ) ஓருயிரியின் உயிரணுக் கருவை இன்னோருயிரியிற் புகுத்தல் 
( 2 ) இனக்கலப்புப் பிறவிகள் ஆராய்ச்சி என்ற இரு வழிகளில் 
அறியலாம் . 


உயிரணு உட்கரு எல்லா உயிர்களிலும் ஒரேவிதமாக இல்லை . 
அவை மாறுபட்டிருக்கின்றன வென்பதை பின்வரும் எடுத்துக் 
காட்டுக்களிலிருந்து நாம் அறியலாம் . உட்கரு ஓர் உயிரின் வெவ் 
வேறு உயிரணுக்களில் வெவ்வேறு தோற்றங்களையுடையது . 
ஒரே உயிரணுவிலும்கூட ஒவ்வொரு செயலாற்றின் 

போதும் 
வெவ்வேறு தோற்றமுடையது , உயிரணு . உட்கருவின் புரதமும் 
நொதிச் சத்துக்களும் (enzymes) வேறுபடுகின்றன . பறவைக் 
குருதிச் செவ்வணுவில் ஹிமோக்லோபின் ( haemoglobin) உண்டு . 
பாலூட்டி கல்லீரணுவில் ஆர்ஜினேஸ் என்ற நொதிச் சத்து 
உண்டு . ஆனால் , பறவை சிறு நீர்ப் பிரித்தி அணுவில் , இந்த 
நொதிச் சத்து மிகக் குறைவு. 

கைரோனோமஸ் என்ற பூச்சியில் உமிழ் நீர்ச்சுரப்பு , கழிவ 
கற்று நுண்குழாய்கள் ( malpighian tubules) , குடல் இவற்றிலுள்ள 
க்ரோமோசோம்களின் நீளவச நுண்ணூல்கள் ( polytene ) எண் 
மாறுபடுகிறது . ஒத்தசோடி க்ரோமோசோம்களின் அமைப்பும் 
மாறுபடுகிறது ; உயிரணுக்கள் ஆற்றும் செயலுக்குத் தகுந்தவாறு 
அந்நிறவுடலிகள் மாறுகின்றன . ஈருடகவாசிகளது அண்டத் 
தோற்றத்தின் போது ( oogenesis ) நிற உருக்கள் அல்லது க்ரோமோ 


ஓருயிரியின் உட்கருவைப் பிறிதோருயிரியிற் புகுத்தல் 265 
சோம்கள் உருவிலும் பருமனிலும் மாறுபட்டு விளக்குத் தூரிகை 
நிறவுரு (lamp brush chromosomes ) ஆகின்றன . இம்மாறுதல்கள் 
கரு உணவாக்கம் ( yolk synthesis ) உச்ச நிலையிலிருக்கும்போது 
நடைபெறுகின்றன . எனினும் , கருவாக்கத்தின்போது மரபி 
மாற்றம் ( gentic changes ) கிடையாது . 


( 1 ) இப்போது ஓரணு உயிர்களில் செய்துள்ள கரு பெயர்த்துப் 

புகுத்தல் சோதனைகளை ஆராயலாம் . 

ஓரணு உயிர்களில் ( unicellular organisms) கரு பெயர்த்துப் 
புகுத்துல் (nuclear transplantation ) விளை வுகளை ஆராயலாம் . 
உட்கரு நீக்கிய அமீபாவை ( enucleated amoeba ) , உட்கருவுள்ள 
அமீபா பக்கத்தில் வைத்து அதன் உட்கருவை முதலாவது அமீபா 
( கரு நீக்கிய ) அமீபாவுக்குள் தள்ளிவிடலாம் . அப்போது 
உட்கருவை நன்கொடையாகப் பெற்ற அமீபா பிளவுபட்டு இரண்டு 
அமீபாக்களை உண்டு பண்ணுகிறது . இந்நாடகத்தில் ஈடுபட்ட 
இரு மூல அமீபாக்களும் வெவ்வேறு இனங்களைச் சாந்தவையாயி 
ருந்தால் அவற்றினின்று உதிக்கும் கலப்பினத்தில் ( hybrid ) உட் 
கரு ஓங்கியுள்ள தா அல்லது உயிரணு உயிர்ப் பொருள் (cytoplasm ) 
ஓங்கியுள்ளதா என்றறியலாம் . ஆனால் . துரதிட்டமாக , அமீபாக் 
களிடையேயுள்ள வேறுபாடுகளைக் கண்டறிவது எளிதல்ல . 


என 


அண்மையில் கலப்பின அமீபாவினின்று உதித்த கலவியிலாச் 
சந்ததிகளின் (hybrid clone) உட்கருவைத் திரும்பவும் பழைய 
பெற்றோரின் உயிர்ப்பொருளில் புகுத்தி , நடத்தின ஆய்வின் 
வாயிலாக , ஓருயிரின் உட் கரு மாத்திரமல்ல , அதன் உயிர்ப் 
பொருளும் மாறுதலடையக்கூடும் என்ற உண்மையைக் கண்டறிந் 
தனர் . ( எ.டு. ) அமீபா ப்ரோட்டியஸ் ( amoeba proteus ) அமீபா 
டிஸ்காய்டிஸ் (amoeba discoides ) இரு அமீபாக்களுக் 
கிடையே ( 1 ) இடம் பெயரும்போது உடல் உருவத்திலும் , 
( 2 ) உயிரணுக் கருவின் விட்டத்திலும் . ( 3 ) பிளவு விகிதத்திலும் 
வித்தியாசங்களுண்டு . அமீபா ப்ரோட்டியஸ் நியூக்லிஸை 
டிஸ்காய்டிஸ் உயிர்ப்பொருளுருவில் இட்டபோது அதிலிருந்து 
தோன்றிய கலப்பினம் ( Pn Dc ). ( அதாவது , கலப்பினத்தில் 
ப்ரோட்டியஸ் உட்கருவும் டிஸ்காய்டிஸ் உயிர்ப்பொருளும் உண்டு ) 
இக்கலப்பினம் உருவில் இரு பெற்றோருக்கும் நடுத்தரத் தன்மை 
யையும் , மீதி இரண்டு தன்மைகளில் டிஸ்காய்டிஸ் பெற்றோரைப் 
போலவும் இருந்தது . இக்கலப்பினத்தின் கலவியிலாச் சந்ததி 
(clone ) ஒரு மாதம் முதல் ஈராண்டுகள் வரை உயிரோடிருக்கலாம் . 
அநேகத் தலைமுறைகளுக்கப்பால் ப்ரோட்டியஸ் ( proteus ) 
பெற்றோரது நிறவுருக்கள் , டிஸ்காய்டிஸ் பெற்றோரின் உயிர்ப் 


266 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பொருளில் பெருகியபிறகு , ப்ரோட்டியஸ் உட்கரு மறுபடியும் ஓர் 
உட்கரு நீக்கப்பட்ட ( enucleated ) ப்ரோட்டியஸ் அமீபாவுக்குள் 
புகுத்தப்பட்டது . இம்மாதிரியான ப்ரோட்டியஸ் அமீபாவி 
லிருந்து உண்டான வழித்தோன்றல்கள் டிஸ்காய்டியஸ் 
பெற்றோரை அதிகமாக ஒத்திருந்தன . காரணம் என்ன ? பன்னெடு 
நாட்களாக டிஸ்காய்டிஸ் உயிர்ப்பொருளில் இருந்தபடியால் , 
ப்ரோட்டியஸ் உட்கரு , டிஸ்காய்டிஸ் உட்கருவைச் சில காரியங் 
களில் ஒத்திருந்தது . ஆனால் , அநேக தலைமுறைகளுக்குப்பின் 
உட்கருவற்ற கலப்பின அமீபாவின் ( Pn Dc) உயிர்ப்பொருளில் ஒரு 
டிஸ்காய்டிஸ் உட்கரு புகுத்தப்பட்டபோது , தூய டிள் காய்டிஸ் 
குணமில்லாத அமீபா உண்டானது . 


இதேபோல் கடல் நீர்ப்பாசி ( algae ) களாகிய அசட்டா 
புலேரியா க்ரெனுலேட்டா ( acetabularia crenulata ) , மெடிற்ற 
ரேனியா ( acetabularia mediterrania ) ஆகியவற்றில் நடந்த ஆய்வு 
கள் பின் வருகின்றன ( படம் ) . இப்பாசிகள் பெரிய ஓரணுவுயிர்களே . 
ஒவ்வொரு பாசியிலும் 1. அடிப்பாகம் ( வேர் ) பாகம் ( rhizoid) 
2. காம்பு ( stalk ) 3. உச்சிப்பாகம் (cap ) என்ற மூன்று பாகங்கள் 
உள . 

மெடிற்றரேனியா உச்சிப்பாகம் தட்டையான குடை 
போன்றது . 

க்ரெனுலேட்டாவின் உச்சிப்பாகம் வெட்டுத்தடங் 
கொண்டது (notched ) . இப்பாசிகளின் உட்கரு வேர்ப்பாகத்தி 
லுண்டு . ஓர் ஆய்வில் , மெடிற்றரேனியா வின் தண்டுப்பாகமும் 
உச்சிப்பாகமும் வெட்டப்பட்டு வேர்ப்பாகத்தில் (உட்கரு சேத 
மடையா திருக்கிறது ) தண்டு , க்ரெனுலேட்டாவின் உட்கருவுள்ள 
வேரோடு பொருத்தப்பட்டது . அதேபோல் , க்ரெனுலேட்டாவின் 
தண்டு , உட் கருவுள்ள மெடிட்டரேனியாவின் வேரோடு ஒட்ட 
வைக்கப்பட்டது . ஒவ்வொரு பாசியிலும் புது உச்சிப் பாகம் 
தோன்றுகிறது . முதல் பாசியின் உச்சி சில சமயங்களில் 
நடுத்தரமானதாயிருக்கிறது . ஆனால் . அதன் உச்சிப்பாகத்தை 
வெட்டிவிட்ட பின் தோன்றிய உச்சிப்பாகங்கள் தூய உட்கருவைப் 
பொருத்ததாக இருக்கின்றது . புதுக்குல்லா , வேரில் எந்த இன 
உடகரு உள்ளதோ அவ்வினத் தன்மையுடையதாயிருந்தது . உட் 
கருவுண்டாக்கும் பொருள் தண்டு வழியாகச் சென்று புது உரு 
அடையும் குல்லாப்பாகத்தை யடைகின்றது . 


தண்டு வெட்டப்படாமல் உச்சி மாத்திரம் வெட்டப்படுமானால் 
உட்கரு நீக்கப்பட்ட அசெட்டாபுலேரியாவில் உட்கரு எவ்வினத் 
தைச் சேர்ந்ததோ அவ்வினத்திற்குரிய உச்சிப்பாகம் உண் 
டாகும் 


ஓருயிரியின் உட்கருவைப் பிறிதோருயிரியிற் புகுத்தல் 


267 


ஆகவே . அசெட்டாபுலேரியாவில் மலர்ச்சி ( development ) 
உட்கருவால் கட்டுப்படுத்தப் படுகிறது . ஆனால் , கடல் நீர்ப்பாசி 
யின் குறித்த உச்சியை நிர்ணயிக்கும் பொருள் வேற்று இனத்தின் 
உயிர்ப்பொருள் ( cytoplasm ) ஊடே செல்ல வேண்டியிருக்கிறது . 


(2) முதுகெலும்பிகளில் உட்கரு ( nucleus ) பெயர்த்துப்புகுத்தல் : 

உட்கருவில்லாவிட்டால் உயிரணு உயிர்ப்பொருளால் ஒன்றும் 
இயலாது . உட்கரு நீக்கிய அண்டம் (enucleated ovum ) மாறுபாடு 
அடையாத உயிர். அவ்வாறான 

அண்டம் பிளவுபடுகிறது ; 
ஆனால், முற்றுப்பெறாக் கருக்கோளமாகிறது . ஆனால், மூவடுக் 
குயிராவதில்லை . உட்கரு நீக்கிய உயிரணுக்கள் யாதொரு வித 
ஊக்கிகளாலும் (inductors ) தூண்டப்படுவதில்லை . இவ்வுண்மை 
அநேக ஆய்வுகளால் நிலை நாட்டப்பட்டுள்ளது . ஆனாலும் , உட்கரு 
நீக்கப்பட்ட அண்டம் ஓர் இணையுயிர் உட்கரு ( zygote nucleus ) 
புகுத்தியவுடன் ஓர் இயல்பான கருவுயிர் உண்டாக்குகிறது . 
ஆகவே . உட்கரு ( nucleus ) உயிர்ப்பொருள் (cytoplasm) இவற்றின் 
உறவைத் தெளிவுப்படுத்தச் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளை 
வர்ணிப்போம் . 


உயிரணுக்களின் கருக்கள் ( nucleus) கரு மலர்ச்சியின்போது 
( development ) என்ன மாறுதல்கள் அடைகின்றன என்பதைக்காண 
பிரிக்ஸ் ( Briggs ) கிங் ( King ) என்ற இரு ஆய்வாளர் உயிரணுக் 
கருவை மாற்றிபுகுத்தல் ( nuclear transplantation ) முறையொன்றைக் 
கண்டுபிடித்தனர் . முதலாவது பிற கருவுயிர்களின் உட்கருவை 
ஏற்றுக் கொள்ளும் அண்டத்தைக் ( recipient ovum ) கலவியிலா 
முறையில் ( parthenogenetically ) நுண்கண்ணாடி ஊசியால் தூண் 
டினர் . 

பின்பு கொடை உயிரணுக்கள் (donor cells) ஒரு கரு 
உயிரிடமிருந்து ( embryo ) பிரிக்கப்படுகிறது . பிரிக்கப்பட்ட 
கொடை உயிரணு அதைவிடக் குறைந்த உள் விட்டமுடைய 
நுண்ணுறிஞ்சுக் குழாயினால் (pipelte ) உறிஞ்சப்பட்டு ஏற்கும் 
அண்டத்துள் வைக்கப்படுகிறது . 


மேற்படி முறையைக் கையாண்டு உயிரணுக்கருவை - கருக் 
கோள உயிரணுக்கருவை ( blastula nucleus ) ஏற்கும் அண்டத்துள் 
புகுத்தினர் . ( கருக்கோள உயிரணு மலர்ச்சியின் முதற்கட்டத்தில் 
இருக்கும் உயிரணுக்கரு எனலாம் ) . பிந்திய நிலைக்கருக்கோள 
( late blastula ) உயிரணுக்கருவை ஏற்ற அண்டங்கள் 
இயல்பான ( normal ) மலர்ச்சியடைந்தன : ஃபிஷ்பொகும் ( Fisch: 
bogue ) அவரது உடன் கூட்டாளிகளும் தென் ஆப்பிரிக்கா தேரை 


-268 


முதுகெலும்பிகளது கருவியல் 


யில் ( xenopus laevis ) செய்த ஆராய்ச்சியின்பயனாக இதே 
முடிவுக்கு வந்தனர் . அதாவது , அண்ட மலர்ச்சியை ஆதரிக்கும் 
தன்மையைப் பாதிக்கும் மாறுதல்கள் கொண்ட உட்கருவில் (donor 
nucleus) இன்னும் நிகழவில்லை. ஆனால் , சற்றுப்பிந்திய நிலைக் 
கருவை ( தொடக்க மூவடுக்கு உயிரின் உயிரணுக்கருவை ) (early 
gastrula nucleus ) மாற்றிப்புகுத்தியபோது வித்தியாசமான விளைவு 
கள் காணப்பட்டன . ( எ . டு . ) உள்ளடுக்கிலிருந்து ( endoderm ) 
எடுக்கப்பட்ட உயிரணுக்கரு ( nucleus ) மாற்றிப் புகுத்தப்பட்ட 
போது பொதுவாக (அல்லது எப்போதுமல்ல ) அவ்வுயிர்க்கருக்கள் 
இயல்பான மலர்ச்சியைத் தடுத்தன . ஆகவே , பிந்திய நிலைக்கரு 
உயிரியின் (late embryo ) உட்கருக்கள் (nuclei ) சில மாறுதல்களை 
யடைந்தன , என்பது வெளிப்படையாகிறது . இவ்வாறு நடத்திய 
ஆய்வுகளின் முடிவைப் பின்வரும் பட்டியலில் பார்க்கலாம் : 


நன்கொடை 
உட்கருமூலம் 

உட்கரு 
(Sa uicr of 

donor 
nucleus ) 


உட்கரு புகுத்தப் 
ULLARILN 


இயல்பான பிளவு 

( Normal 
cleavage )) 


முற்றுப்பெற்ற 
கருவுயிர்கள் 


களது எண் 


மெய்யான 
எண் 


% 


மெய்யான 
எண் 


% 


204 


116 ) 


57 


691 


34 


கருக்கோளம் 
தொடக்க நிலை 
( Blastula ) 
தொடக்க நிலை 
மூவடுக்குயிர் 

( Early 
gastrula 
stage ) 


135 


52 


38 


20 


15 


இதிலிருந்து கொடை உட்கருக்கள் நாளடைவில் மாறுதல்கள் 
அடைகின்றனவென்பதும் அவற்றின் விளைவாகக் கரு நீக்கிய 
அண்டத்துள் பெயர்த்துப் புகுத்தப்பட்டபின் அவை , மலர்ச்சியைத் 
தடுக்கின்றனவென்பது தெளிவாகின்றது . 


பின்னும் இந்த மாறுதல் , தொடர் வரிசைக் கரு மாற்றிப் புகுத்த 
லிலும் ( serial nuclear transfer ) தொடர்ந்து காணப்படுகிறது . 
அதாவது , மாற்றிப் புகுத்தப்பட்ட உயிரணுக்கருவில் இழையுரும் 
பிரிவின் பயனாய் உண்டான உயிர்ப்பொருள்களிடத்தும் , அநேக 
மாற்றிப்புகுத்தலுக்குப் 

பிறகும் 

வரையறைப் படுத்தப்பட்ட 
மலர்ச்சித்தன்மை காணப்பட்டது . 


ஓருயிரியின் உட்கருவைப் பிறிதோருயிரியிற் புகுத்தல் 


289 


ரானாபிப்பியன்ஸ் - தவளையில் தொடர் உட்கருவயர்த்துப் புகுத்தல் சோதனை 

( SERIAL NUCLEAR TRANSFER EXPERIMENT IN RANA PIPIENS) 


ORIGINAL GASTRULA மூலமுகடுக்கயிற் 
NUCLEAR DONOR உட்க்கு நல்கிய உயிர் ( N ) 


கருக்கோளம் 
கொடையாளர் 


CONTROL 


1 
BLASTULA DONOR C 
கசட்கோள உட்க்காகாடையார் 


BLAGTULA DONA B 
கட்காாடட்டு 

பானர் 


CONTROL 


BLASTUL A DONOR 


BLASTULA DONDR 


BLASTULA DONOR 


3 


CONTROL 


OO 


1 FIRST-TRANSFER EMBRYOS 
2 FIRST SERIAL - TRANSFER GENERATION 
3 SECOND SERIAL TRANSFER GENERATION 


படம் 70 


மேற்கூறிய கேடான மாறுதல்களுக்குக் காரணம் யாது ? ஒரு 
வேளை 

ஊனங்கள் அல்லது உடற்குறைபாடுகள் உயிரணுக் 
கருவைப் பெயர்த்துப் புகுத்தும் செயல் முறை பற்றியதாயிருக்கலாம் . 
தவிரவும், கருக்கோள உயிரணுக்கள் நாட்செல்லச் செல்ல புறத்து 
விடுதல்களால் எளிதில் ஊறுபாடடையக் கூடியனவாய் 
மாறுபாடடைகின்றன . இவ்வாதத்திற்கு ஆதாரம் உண்டென் 
கிறார்கள் . ஜினோஸ் வேற்றிளவுயிரின் உள்ளடுக்கு உயிரணுக்களில் 
உள்ள 2 % உட்கருக்கள் எல்லாவித உயிரணுக்களிலும் இயல்பான 
மாறுபாடு உண்டாக்கக் கூடியன . உண்ணும் ( feeding ) ஜினோபஸ் 
புரத வேற்றிளவுயிரிகளின் 20 சதவீதமான ( ஒரு வேளை 70 சத 
வீதமான ) முற்றிலும் மாறுபாடடைந்த சிறு குடல் உயிரணுக்களின் 
உட்கருக்கள் , சிறு குடல் வேறுபாட்டை மாத்திரமல்ல , ஆனால் , 
தசை , நரம்புகளின் வேறுபாட்டையும் உண்டாக்கக்கூடியன . 
ஜினோபஸ் உயிரணுக்கள் தவளையின் உயிரணுக்களை விடக் கட்டுரம் 
அல்லது வலுவுள்ளவையாயிருக்கலாம் . ஒரு வேளை ஜினோம்ஸில் 
உயிரணுக்களில் நிலையான மாறுதல்கள் பிந்தி ஆரம்பிக்கலாம் . 
தவளையில் உட்கருமாறுதல்கள் , உட்கரு பெயர்த்துப்புகுத்தலின் 
பிறகு நிறவுடலிகளின் நிகழும் இயல்பிலா ( abnormal ) மாறுதல் 
களால் ஏற்படலாம் . 


-270 

முதுகெலும்பிகளது கருவியல் 
- மேற்கூறியவைபற்றி இரு சாத்தியக்கூறுபாடுகள் உண்டு : 

ஏற்கும் அண்டங்களின் ( recipient ova ) மலர்ச்சியை ஆதரிக்கும் 
உட்கருவில் நிலையான மாறுதல்கள் ஏற்படலாம் . அவை சில 
உயிரணுக்களில் மாத்திரம் நிகழலாம் . இதற்குப்போதிய சான்றுகள் 
கிடையா . இம்மாறுதல்கள் ஜினோபஸ்ஸைவிடத் தவளையில் ஆய்வு 
களுதவியால் காட்டலாம் . இரண்டாவதாக உட்கருவின் நிலையான 
-மாறுதல்கள் நமது • மாறுபாடுக்கொள்கை யை ( theory of 
differentiation ) விளக்கக்கூடியனவாய் இருக்கலாம். 


கேள்வி 


மாற்றிப் 


புகுத்துதலிலிருந்து 


என்ன 


1. உட்கருவை 

அறிகிறோம் ? 


25. விலங்குகளில் இழப்பு மீட்பு 

( Regeneration in the Animals ) 


விலங்குகள் தங்கள் உடம்பின் பாகங்களை இழந்துவிடு 
கின்றன . பல்லியின் வால் அறுந்துவிடுகிறது ; அல்லது நண்டின் 
கால் அறுந்துவிடுகிறது ; தோட்டத்திலே பாத்தி போடும்போது 
மண்புழு இரு பாகங்களாகத் துண்டிக்கப்படலாம் . ஆனாலும் , 
மேற்சொல்லப்பட்ட விலங்குகள் தாங்கள் இழந்த பாகங்களை 
மீண்டும் பெறுகின்றன . இச்செயலையே இழப்பு மீட்பு ( regene 
ration ) என்பார்கள் . ஆனாலும் , திரும்ப வளர்ந்த பல்லியின் , 
புதிய வால் அமைப்பு , பழைய வாலின் அமைப்பு போலில்லை . 


இழப்பு மீட்பு பலவகைப்படுவன : 

1 . மீண்டும் இணைத்து உருவாக்குதல் ( reconstution ) , பிரிக் 
கப்பட்ட உயிரணுக்களைச் சேர்த்து ஒரு புதிய உயிரை உண் 
டாக்கல் . எ . டு . உயிருள்ள கடற்பஞ்சை நன்றாக நொறுக்கி 
அதிநுண் சல்லடையால் வடிகட்டுகிறார்கள் . அச்சல்லடையையும் 
கடந்து உயிரணுக்கள் கீழே உள்ள ஏனத்தில் விழுகின்றன . 
கொஞ்ச நாளைக்குப் பிறகு இந்நுண்ணுயிரணுக்கள் சேர்ந்து 
கடற்பஞ்சாகி ( sponge ) விடுகின்றன . 


2. முன்னுருமீட்சி ( restitution ) , தீங்கிழைக்கும் சூழலில் 
( ஆக்ஸிஜன் குறைவு , கழிவுப் பொருள் மிகுதி, கடல் நீர் செறி 
வுக்குறைவு முதலியவற்றால் ) ட்யூனிகேட்ஸ் ( tunicates) , உடலின் 
சிக்கலமைப்பை இழந்து , சீர்குலைந்து . உருக்குலைந்து விடுகிறது . 
நிலைமை திருந்தியவுடன் முன்னமைப்பும் முன்னுருவும் உண்டா 


கின்றன . 


3. மேலுருமாற்றம் ( epimorphosis ), ஓருறுப்பு மறைந்த இடத் 
திலேயே அதேபோல் இன்னோருறுப்புத் தோன்றுகிறது . (எ.டு. ) 
நண்டின் கால் அறுபட்டுப் போகுமானால் அறுந்த இடத்திலிருந்தே 
புதிய கால் தோன்றுகிறது . 


272 


முதுகெலும்பிகளது கருவிய 


4. பின்னத்தினின்று முழு புத்துயிர் தோன்றல் ( morphall 
axis ) , ஓருயிரின் நுண்பகுதியிலிருந்து முழு விலங்கு தோன்று 
கிறது . ஹைட்ரானின் 

1/200 நுண்பாகத்திலிருந்து முழு 
ஹைட்ரா தோன்றிவிடும் .ஆனால் , இங்குக் கட்டுப்பாடு மாத்திரம் 
உண்டு . அந்த நுண்பகுதியில் ஹைட்ராவின் ( hydra ) வெளி 
யடுக்கும் உள்ளடுக்கும் கட்டாயமாய் இருத்தல் வேண்டும் . 


5. ஈடுசெய் - அதிவளர்ச்சி ( compensatory hypertrophy ) , 
கல்லீரலில் (liver) கொஞ்சப்பாகத்தை எடுத்துவிட்டால் அது 
மறுபடியும் பழைய பருமனுக்கு வளர்ந்து விடுகிறது . அதேபோல் 
சிறு பகுதியை இழந்த எலியின் சிறு நீர்ப்பிரித்தி , மறுபடியும் 
இழந்த பாகத்தை அடைகிறது . 

6. உடலலுவல் இழப்பு மீட்பு ( physiological regeneration ) , 
மயிர் உதிர்ந்துவிட்டால் இன்னொரு மயிர் தோன்று கிறது . நகம் 
விழுந்தால் , வெட்டினால் அது வளர்கிறது 


7. கருவுயிர் இழப்பு மீட்பு ( embryonic regeneration ), மற்ற 
உயிரணுக்களிலிருந்து பிரிக்கப்பட்ட அரும்புயிரணு ( blastomere) 
ஒரு முழு கருவைத் தோற்றுவிக்கிறது . 


8. இறுதியில் கலவியிலாப் பெருக்கமும் ( budding fission ) 
ஒருவித இழப்பு மீட்பு முறையே . ஏனெனில் , ஆட்டோலிட்டஸ் 
( autolytus ) பின்பாகமாகப் பிரிந்து இன்னொரு புழுவாக மாறுகிறது . 
அது பிரிவதற்கு முன்பே அந்த இழைப்பை ஈடு செய்வதுபோல் 
இரண்டாவது புழு ( சேய்புழு ) பிரியும் இடத்திற்கு முன்னால் 
உள்ள தாய்ப்புழு உடம்பின் பாகத்தில் புதிய வளையங்கள் 
தோன்றுகின்றன . அதேபோல் ஸில்லிஸ்ராமோசா என்ற பல 
முள்மயிர் வளையப்புழுவில் ( polychaeta ) பக்கங்கள் கிளைகள் 
தோன்றுகின்றன . இக்கிளைகளில் வால்பாகமே முதலில் தோன்றி 
வளர்கிறது . இது பிரிகிறது . இதிலிருந்து பக்கக்கிளைகள் உண் 
டாகின்றன . வளையப்புழுக்கள் ( annetida ) இரண்டாகப் பிரிந்த 
பின் , முன்பாகப் புழு வாகயும் , பின்பாகப்புழு தலையையும் , 
மீண்டும் புதிய வளையங்களை உண்டாக்கிப் பெற்றுக்கொள் 


கின்றது . 


எல்லா விலங்குகட்கும் இழந்த பாகங்களைத் திரும்பவும் சரிப் 
படுத்தும் தன்மைகளுண்டு . ஆனால் , பரிணாம வரிசையில் , 
இழந்த பாகங்களைத் திரும்பப்பெறும் தன்மை , உடலமைப்பு எவ் 
வளவுக்கெவ்வளவு சிக்கலானதாகவும் சிறப்புத்தன்மையுடைய 
தாகவும் இருக்கின்றதோ அவ்வளவுக்கவ்வளவு குறைகிறது . 


விலங்குகளில் இழப்பு மீட்பு 


279 . 


பரிணாம வரிசையில் கீழ்த்தரமான விலங்குகள் அவற்றின் 
உடம்பின் 1/8 பாகத்திலிருந்து முழு உடம்பும் உண்டாக்கக் 
கூடியது . ஆனாலும் , சிறு விலங்குகளிலும் , மீண்டும் வளர்ந்து . 
புதிய விலங்கை யுண்டுபண்ணுவதற்கு வேண்டிய பரிமாணத் 
திற்குக் கீழ் வரம்புண்டு . அதாவது மிகச் சிறிய பாகத்திலிருந்து 
ஒரு முழு விலங்கு உண்டாக முடியாது . முதுகெலும்புடைய 
வையில் தோல் , தசை போன்ற நுண்பாகங்கள் மட்டும் திரும்ப 
வளரும் . இவ்வாறு இழப்பு மீட்பு மேலே போகப்போகக் குறை 
வதற்குக் காரணம் : உயர்தரப் பிராணிகளின் பாகங்கள் மீண்டும் 
வளர்ந்து பழைய நிைைமயடைய வேண்டிய நாட்களுக்கு உயி 
ரோடிருக்க முடியாமையே . ஆனால் , இது முழு விளக்கமுமல்ல . 
பரிணாம வரிசையில் மேலே செல்லச் செல்ல இழந்த பாகங்களை 
யடையும் தன்மை குறைவதே முக்கிய காரணமாகும் . பரிணாம 
வரிசையில் கீழே உள்ள ஈருடக வாசிகள் , மேலுள்ள பாலூட்டி 
களைவிட மறைந்த பாகங்களை மீண்டும் பெறுதல் - தன்மை 
அதிகம் உடையன ஈருடகவாசிகளில் கீழ் வரிசையிலுள்ள 
வாலுடை ஈருடகவாசிகள் ( எ . டு . ) நியூட் ( newt ) தவளையைவிட 
மீண்டும் பெறுதல் தன்மை அதிகமுடையன . பொதுவாகப் 
பரிணாமத்தில் கீழ்ப்படிகளிலுள்ளவை ( primitive forms ) அதிக 
இழப்பு மீட்பு ஆற்றலுடையவை . 


இப்போது காயம் ஆறும்போது ( epimor phosis ) , நடைபெறும் 
நிகழ்ச்சிகளைப் பற்றிப் பார்க்கலாம் : ஒரு காயம் உண்டான 
இடத்தில் பின் வரும் மாறுதல்கள் நிகழ்கின்றன : ( A )பிற்போக்கான 
மாறுதல்களான ( 1 ) காயம் மூடப்படுவதும் ( 2 ) நைந்து போன 
இழையங்களை அகற்றலுமே . நைந்துபோன இழையங்களைத் 
தகர்க்க காதெப்ஸின் ( cathepsin ) என்ற நொதிப் பொருள் 
( proteolytic enzyme ) பயன்படுகின்றது . ( 3 ) இழையங்கள் 
சிறப்பு மாறுதல்களைக் கைவிட்டுப் பிற்போக்கான நிலையை ( dedi 
fferentiation ) அடைதல் . 


கின்றன . 


( B ) மேற்படி பிற்போக்கான மாறுதல்களுக்குப் பிறகு முற் 
போக்கான மாறுதல்கள் நிகழ்கின்றன . இழந்த பாகங்களைத் 
திரும்பி அடைய புது இழைய அரும்புகள் ( blastema ) உண்டா 

இழைய அரும்பின் உயிரணுக்கள் வேறிடத்திலிருந்து 
வரலாம் , அல்லது அவ்விடத்திலே ( locally ) உண்டாகலாம் 
என்கிறார் ( பாலின்ஸ்கீ பக்கம் 804). மீட்கும் இழையங்கள் வளர் 
கின்றன (growth of blastema ) . இவ்விழையங்கள் மறு - மாறு 
பாட்டை ( redifferentiation ) அடைகின்றன . 

மு.க. - 13 


274 


முதுகெலும்பிகளது கருவியல் 


ஆனால் , மேற் சொன்ன மாறுதல்கள் விலங்குடம்புக்கு வெளி 
"யேயும் உள்ளேயும் உள்ள காரணங்களாலும் விலங்கின் வயது . 
சூழலின் தட்ப வெப்ப நிலைகளாலும் பாதிக்கப்படலாம் . மக்களின் 
காயம் ஆறுவதற்கு வைட்டமின் C தேவைப்படுகிற தென்கிறார் 
கள் . தட்டைப் புழுவான 

ப்லேனேரியாவில் ( planaria ) 3 ° C- ல் 
இழப்பு மீட்பு நடப்பது எளிதல்ல ; அதன் கண்களும் மூளையும் 
பழைய நிலைமையையடைய ஆறு திங்கள் ஆயின. 29-7 ° C- ல் 
இழப்பு மீட்பு உச்சி வரம்பு அடைந்தது . 


வளையப் புழுக்களில் வளர்ச்சி இனப்பெருக்கம் இழப்பு மீட்பு 
அல்லது இழந்த பாகங்களை மீண்டும் பெறுதல் ( regeneration ) 
எல்லாம் சுரப்பி ஊக்கிகளைப் பொருத்துள்ளது . கடல்வாழ் பலமுள் 
மயிரியிலும் ( polychaeta ) சில முள் மயிரியிலும் ( oligochaeta ) 
இழந்த தம் உடம்பின் பின்பாக வளையங்களை (annuli ) மீண்டும் 
அடைய முடியும். ஆனால் , மூளை நரம்பணுத்திரளை எடுத்துவிட் 
டால் உடம்பின் பின்பாக வளையங்கள் வளரமாட்டா . இதோடு , 
உணவுக் குழல் கீழ்- நரம்பணுத்திரளும் ( sub - oesophageal ganglia) 
இழந்த வளையங்களை மீண்டும் பெறுதலில் பங்கு கொள்ளலாம் 
என்கிறார் பாரிங்டன் ( E.J. W. Barrington ) . 


பாலிப்களின் இழப்பு மீட்பு 


பாலிப்பின் உச்சிப் பாகத்தை ( வாயின் பாகத்தை ) 
வெட்டி விட்டால் . வெட்டிய நுனியிலிருந்து , வாய் , பற்றுக் 
கருவிகள் ( tentacles ) உள்ள பாகம் தோன்றி விடுகிறது . பாவி 
யோடும் வேர்பாகத் திலிருந்தோ (rhizoid ) தண்டு பாகத்திலி 
ருந்தோ ஒரு சிறிய பாகத்தை வெட்டி எடுத்தால் அதுவும் முழு 
உருவ பாலிப்பை யுண்டுபண்ண முடியும் 

ஒரு சிறு துண்டு , குறிப்பிட்ட பாகத்தைத்தான் மீண்டும் 
அடைய முடியும் . (எ.டு. ) மெட்யுஸாவின் ( medusa ) சிறுபாகம் 
மெட்யூசாவை உண்டு பண்ணுகிறது . ஹைட்ராக்டினா கூட்டு 
விலங்கின் ( hydractina colony ) பாலிப்பின் சிறு கூறு ஊட்டும் 
பாலிப்பையுண்டு பண்ணும் இனப்பெருக்கப் பாலிப்பின் நுண்பாகம் 
இனப்பெருக்கப் பாலிப்பையே உண்டு பண்ணும் . 

பாலிப்பின் தண்டுபாக இழப்பு மீட்பில் (regeneration ) 
சிறப்புத் தன்மைகளை நோக்குவோம் . பாலிப் தண்டு பாகத்தை 
வரிசையான சம பருமனுள்ள கூறுகள் ஆக்கினால் , புதுத் தலைப் 
பாகம் , தலைப்பாகம் அல்லது சேண்மை நுனி ( distal end) என்பது 
உணவேற்கும் துளையும் பற்றுக் கருவிகளும் உள்ள பாகம் ; அதற்கு 


விலங்குகளில் இழப்பு மீட்பு 


275 


எதிர்முனை , அண்மை முனை (proximal end ) மூலப்பாலிப்பின் தலைப் 
பக்கத்திலுள்ள கூறு விரைவாகவும் முற்றிலும் எல்லாப் பாகங் 
களுடனும் மலர்ச்சி யடைகின்றது . ஆனால் , அண்மை நுனியில் 
உள்ளது மெல்ல மாறுதலடைகின்றது . அதாவது சேண்மைப் 
பாகம் ஊடச்சியலான ஏற்ற இறக்க வாட்டத்தில் ( axial gradient ) 
உயர்ந்த இடத்திலுள்ளது . அண்மைப்பாகம் மேற்கூறிய வாட் 
டத்தாழ்ந்த இடத்தில் உள்ளது . இதைப்பற்றி ஊடச்சியலான 
ஏற்ற இறக்க வாட்டம் என்ற கட்டுரையிற் காணவும் . 


மித அளவான ஒரு பாலிப் துண்டு எம்போதும் பழைய தலைப் 
பாகம் சேண்மை நுனியை நோக்கிய முனையிலே தன் பற்றிழைகளை 
உண்டாக்குகின்றது . ஆனால் , சேண்மை முனை வளராதபடி அம் 
முனை ஒரு கண்ணாடி 

மூடியால் மூடப்படுமானால் அண்மை 
முனையில் தலை ( ஒரு வேளை மெல்ல ) உண்டாகலாம் . இங்குச் 
சேண்மை மூளைக்கும் அண்மை மூளைக்கு முள்ள எதிர்ச் செயலை , 
அலுவலைப் 

பொருத்த வரையில் , இரு வழியில் நீக்கலாம் : 
( 1 ) ஆராயப்படும் தண்டுபாக 

நீளத்தை 

அதிகரிக்கலாம் . 
( 2 ) குறிக்கப்பட்ட தண்டின் மையத்தில் இருக்கமானக் கட்டுப் 
போடலாம் . இவ்விதமாய்ச் செய்வதால் தலை கள் கொடுக்கப் 
பட்ட தண்டின் இரு முனையிலும் உண்டாகின்றன. ஒரு வேளை 
இரு தலைகளுக்கிடையே போட்டி இல்லை போலும் . ப்லேனேரியா 
(planaria ) என்ற தட்டையான புழுவில் ( platy helminthes) இழப்பு 
மீட்பு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் . இப்புழுவை உடம்பின் 
குறுக்கே இருபாகங்களாக வெட்டினால் முன்பாதி வால்பாகத்தை 
மீண்டும் அடைகிறது . பின்பாதி தலையை மீண்டும் அடைகிறது . 
இரு பாதிகளிலும் பழைய உறுப்புகள் புதிதாய் உண்டாகும் 
பாகத்தில் தோன்றும் உறுப்புகளோடு ஒன்று சேர்ந்து விடு 
கின்றன . வெட்டுப்பட்ட புழுவின் முன்பாதி பின்னோக்கி வளர்ந்து 
இல்லாத உறுப்புக்களை மீண்டும் அடைகிறது . அதே சமயத்தில் 
அப்பாதியின் முன் பகுதியிலுள்ள உறுப்புகள் பருமனில் சிறுத்து 
விடுகின்றன . ஆகையால் , இப்பாகம் இறுதியில் அதனுள் 
ளிருக்கும் மொத்த இழையங்களின் அளவுக்கேற்ப சிறு புழுவாய் 
மாறுகிறது . 


பின்பாதிப் புழுவில் முதலாவது தோன்றும் உறுப்புகள் தலைப் 
பாக உறுப்புகளே . தலைக்கும் வெட்டுடைப் பரப்புக்கும் இடையி 
லுள்ள உறுப்புகள் பின்பு உண்டாகின்றன . 

ஒரு புழுவை மூன்று பாகமாக வெட்டினால் நடுப்பகுதி முழ 
உடம்பையும் திரும்ப அடைய முடியும் . மீதி இரு பகுதிகளில் முன் 
பகுதிக்குத் தலையும் , பின்பகுதிக்கு வாலும் உண்டாகின்றன . 


இருநுனிகளும் உடல்அடிவப்காரு 
, 
276 

முதுகெலும்பிகளது கருவியல் 
இந்த இழப்பு மீட்பில் , துருவத்தன்மை முக்கிய பங்கு கொள் 
கிறது . புதுப்பாகங்களை மீண்டும் அடைந்த புழுவின் துருவத் 
தன்மை , அதன் பெற்றோரின் துருவத்தன்மை எத்திசையிலிருந் 
ததோ அத்திசையிலுள்ளது . வெட்டப்பட்ட ப்லேனேரியாவின் 
உடம்பில் தலை சாதாரணமாக முன் துருவத்திலும் வால் பின் 
துருவத்திலும் உண்டாகின்றது . 

சில சமயங்களில் மேற் சொன்ன விதிகளுக்கு விலக்காக 
இழப்பு மீட்பு நிகழலாம் . கோரிமார்ஃபாவை ( corymorpha ) 
2-2.5 % அல்கஹாலில் இட்டால் அதன்மூல அமைப்பு ஒழிகிறது . 
மறுபடியும் கோரிமார்ஃபாவைக் கடல் நீரில் இட்டால் , அதன் தலை , 
கோரிமார்ஃபாவின் பக்கத்திலிருந்து ( sides ) உண்டாகின்றது . 
பாலிப்பின் ( Polyp ) இழப்புமீட்பு ( Regeneration ) 

பதவக்ககனி . 

THIATACLE) 
சோலை பணி 
( DATAE ) 

நன்கு ( Srary 
அன்மை களி 

PROKIMAL END) 
உதுகள்கள EAT ) வசந்வதற்க வேண்டியசாலம் 
சோலைக்கது. HTAL STOMENT ) NCIPக்கிரம் 
பார்கிறது . அண்மைக்கூறு ( PROPAL GEOruENT), 
No- நாமதமாக வார்கின்றது . 
செண்டை துளி 
(DYSTALGND ) 
சண்டை வனி 
( PISTAL EHD ) | 8 
செண்மை நுனியில் கண்ணாடி 

உறைகிற 
தகயானகூது அல்லது துண்டு ( A ) புதுந் 

அங்கதம் " வாராதபடிந்ததந்து விட்டால் 
தப்பாகத்தை சண்மை நுனியில் 

தல அண்மை நிலை( PROSUMALEAS) . 

உண்டாகிறது . 
மாத்திரம் உண்டாக்குகின்றது . அனால் 
பாட்டது 

அம்) நலப்பாகங்கண இரு நுனி . 
லும் உண்டாக்குகின்றது . 

பாலிப்பின் ஒரு கூறில் கட்டுப் போட்டால் 
வரை (PHTSIOLOGICALLY 
படுகின்றன. அதாவது அவனுக்கிடையே 
தொடர்பு கிடையாது . அப்போது ஒவ்வொரு 
துனியும் ஒரு தல " யை உண்டாக்க சின்றது . 


படம் -71 


ஆனால் , கோரிமார்ஃபாவை அல்கஹாலில் இடாமலோ அல்லது 
கடல் நீரில் நேராக நிறுத்தி வைத்தாலோ இழப்பு மீட்பு மூலத் 


விலங்குகளில் இழப்பு மீட்பு 


277 


துருவத் தன்மையைச் சார்ந்தே இருக்கும் . ஆகவே , சில சமயங் 
களில் குழல் துருவத் தன்மையை மாற்றலாம் . 


இறுதியாகச் சில விலங்குகளில் இயற்கைக்கு இயல்பிலா 
( abnormal ) இழப்பு மீட்பும் காணப்படும் . (எ.டு. ) பாலிமான் 
( palaemon ) என்ற இறாலில் கண்காம்பும் ( eye stalk ) கண் நரம்பணுத் 
திரளும் ( ganglion ) நீக்கப்படுமானால் வெட்டப்பட்ட இடத்தில் 
உண்டர்வது கண்ணல்ல ; ஆனால் , உணர்ச்சிக் கருவியே 
(antenna). அதேபோல் மழைப் பூச்சியின் ( mantis) உணர்ச்சிக் 
கொம்பை ( antenna ) வெட்டிவிட்டால் அதற்குப் பதிலாக கால் 
உணர்கிறது . 


ப்லேனேரியாவிலும் ( planaria ) சீரண சுழற்சி வளையிகளிலும் 
( coelenlerates ) இயற்கைக்கு மாறான இழப்பு மீட்புக் காணப்படு 
கின்றன . 


கேள்வி 


இழப்பு மீட்பு வகைகளைப் பற்றி வரைக . 


26. 35-38 மணி தேரக் கருவின் 

மலர்ச்சி 


இந்நிலையில் கரு , மைய நரம்புத் தொகுதி அமைப்பிலும் குருதி 
யோட்டத் தொகுதி அமைப்பிலும் அடிப்படையான மாறுதல்களை 
அடைகிறது . 


மூளையில் மலர்ச்சி : 

முதல் நாள் அடைகாப்பின் முடிவில் நரம்புப் பாளத்தில் 11 
வீக்கங்களைப் பார்க்கலாம் . இவை நரம்புப்பாளக் கூறுகள் ( neuro 
meres ) எனப்படும் . பல விலங்குகளின் நரம்புப் பாளக்கூறுகள் 
அமைப்பு ஒப்புமைபற்றிக் ( homology ) கருத்து முரண்பாடுண்டு . 
முதல் மூன்று நரம்பு வடக்கூறுகள் முன் மூளையையும் , அடுத்த 
2 கூறுகள் நடு மூளையையும் , அடுத்த கூறுகள் ( neuromeres) 
கடை மூளையையும் உண்டாக்குவன . கூறுகளுக்கு இடையி 
லுள்ள பள்ளம் (constrictions ) நாளடைவில் மறைகின்றன . ஆனால் , 
முன் மூளைக்கும் நடு மூளைக்குமிடையே உள்ள பள்ளமும் நடு 
மூளைக்கும் 

மூளைக்குமிடையிலுள்ள நெரிசல் அல்லது 
பள்ளமும் மறையாது . மூளையின் இம் மூன்று பாகங்களும் எல்லைக் 
கோடுகளாக இருக்கின்றன . ஆனாலும் , கடை மூளையின் கூறுகள் 
கொஞ்ச நாளைக்குத் தெளிவாய்த் தெரிகின்றன . 


கடை 


33 மணியில் கண் நுண்பைகள் ( optic vesicles ) முன் மூளையி 
னின்று தோன்றுகின்றன . இவை . சேண்மையிலுள்ள (distal ) 
வெளியடுக்கோடு தொடர்பு கொள்கிறது . இதனுள் உள்ள 
கண்ணறை (optic oel ) முன் மூளையறையுடன் ( proso coel ) 
தொடர்பு கொண்டுள்ளது . இதே சமயத்தில் முன் மூளையில் ஒரு 
குழி தோன்றுகிறது . இது புனல் ( infundibulum ) எனப்படுகிறது . 


மூளை , முன் - நடு , கடை - மூளைப் பாகங்களாக மாறுகிறது . 
காதுப் பாளத்திலிருந்து ( auditory placode ) பள்ளம் தோன்றி , 
காதுக்குழி ( auditory pit ) ஆகிறது . 


35.38 மணி நேரக் கருவின் மலர்ச்சி 


279 


இரு குருதியோட்டங்கள் செயலாற்றுகின்றன : 

( 1 ) கருவுட் குருதியோட்டம் ( intra embryonic circulation ) . 
( 2 ) கருப்புறக் குருதியோட்டம் (extra embryonic circulation ) . 
இவ்விரு குருதியோட்டத்திற்கும் இதயமே மையம் . கருப்புறக் 
குருதியோட்டம் கருவுணவுப்பை , பாய் குழாய்களையும் ( அல்லது 
தமனிகளையும் ) வடிகுழாய்களையும் 

கொண்டுள்ளது . 

பின்பு 
மூன்றாவது குருதியோட்டமாகிய கருக்கழிவுறுப்புக் குருதியோட்டம் 
( allantoic circulation) தொடங்குகிறது . 


கருப்புறக் குருதியோட்டத்தில் முதலாவது , குருதிப் பரப்பில் 
( area vasculosa ) குருதித்தீவுகள் ( blood islands ) உண்டாகின்றன . 
குருதித் தீவுகள் உயிரணுத் திரள்களே . இத்தீவுகள் உள்ளடுக்குப் 
பாகத்திலும் இருநடுவடுக்குப் பாகங்களுக்குமிடையிலும் திரளின் புற 
எல்லையிலிருப்பவை குருதிக் குழாய்களாகவும் ; மையத்திலிருப் 
பவை குருதியணுக்களாகவும் மாறுகின்றன . குருதித் தீவுகள் இவ் 
வாறு மாறுதலடைதல் கருவின் குருதிப் பரப்பின் புற எல்லையி 
லிருந்து தொடங்கி , பின்பு கருவை நோக்கிச் செல்கின்றது . 
33-35 மணி நேர அடைகாப்பில் கருப்புறக் குருதிக்குழாய்ப் 
பின்னல் உந்தி - குடல் தாங்கிக் குருதிக் குழாய்களுடன் தொடர்பு 
கொள்கிறது . 


கரு -உள்- குருதியோட்டக் 

குழாய்கள் 

தோன்றுகின்றன . 
ஆனால் , அவற்றில் இரத்த அணுக்கள் கிடையா . இதற்கிடையில் 
கரு , தன் உணவை நேரடியாக உறிஞ்சிக் கொள் கிறது . 


இதய உதயம் -இதயம் இரு குழாய்கள் ஒன்று சேர்ந்து கலந் 
திணைவதால் உண்டாகின்றது . 25 மணி நேரக் கருவிலே முன் 
குடல் துளைக்குப் ( anterior intestinal portal ) பின்னால் குறுக்கு 
வெட்டுகளில் ( transverse sections ) இருபக்கக் குடற் சுவர்க் 
கூட்டடுக்கு , முன் குடல் துளை ஓரமாக நடுக்கோடு நோக்கி 
வளையுமிடத்தில் குடற்சுவர் நடுவடுக்கின் தடிப்புகள் காணப்படு 
கின்றன . இவை உயிரணுக்கள் பெருகுவதால் உண்டாகின்றன . 
இவையே இதய உள்ளுறையின் ஆதி மூலம் ( primordial endocar 
dium). 


26 மணி நேரத்தில் இவை பக்கத்திற்கொன்றாக இரு குழாய் 
களாக மாறுகின்றன . குடற்சுவரின் பெரும்பாலான பாகம் இதய 
வெளியுறை - தசை ( epimyocardium primordium ) ஆகின்றது . 
27 மணி நேரக் கருவில் முன்குடல் -துளையின் ஓரங்கள் கூடுவதால் 
இரு குழாய்களும் கூடி வந்து 28-வது மணியில் ஒன்று சேர்ந்து . 


280 


முதுகெலும்பிகளது கருவியல் 


பின் மூளை மட்டத்தில் ஒரு குழாய் ஆகிறது . இதே சமயத்தில் 
முதுகுப்பக்க இதயந்தாங்கியும் , ( dorsal mesocardium ) சீக்கிரமாக 
மறையும் வயிற்றுப்பக்க இதயந்தாங்கியும் ( ventral mesocardium ) 
தோன்றுகின்றன . பின் பற்பல விதமாக இதயம் மடிவதால் 
இதயத்தில் பற்பல அறைகள் தோன்றுகின்றன . படம் 59 . 
ஒவ்வோர் அறையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் குருதிக்குழாய் 
களும் தோன்றுகின் றன . 


பின்னர் கருவின் உட் சுற்றோட்டம் ( intraembryonic circu 
lation ) தோன்றுகின்றது . உட் குருதிக்குழாய்கள் பற்றிக் கருத்து 
முரண்பாடிருப்பினும் , அவை தோன்றும் பாதையிலுள்ள நடு 
வடுக்கு உயிரணுக்கள் இருக்குமிடத்திலேயே குழாய்களாக அமை 
கின்றன என்று எண்ணப்படுகிறது . பின்பு இக் குழாய்களில் 
கிளை களுண்டாவதலாலும் , புதுக் குழாய்கள் தோன்றும் பாதையி 
லுள்ள உயிரணுக்கள் குழாய்களாக அமைவதாலும் அதிகக் 
குருதிக் குழாய்கள் உண்டாகின்றன . இதயத்தோடு இணைக்கப் 
பட்டுள்ள குழாய்களே முதலாவது அமைக்கப்படுகின்றன . முன் 
குடல் முன் நுனியின் கீழ் வயிற்றுப்பக்கப் பெருநாடியும் ( ventral 
aorta ) , பின்பு முதுகுப் பக்கப் பெருநாடியும் ( dorsal aorta ) , இவை 
இரண்டையும் இணைக்கும் பெருநாடி ( தமனி ) வில் வளைவுகளும் 
( aortic arches ) உதயமாகின்றன . 

இதயத்துக்குக் குரு தியைக் கொண்டு செல்லும் முன் முக்கிய 
வடிகுழாய்களும் ( anterior cardinals ) பின் முக்கிய வடிகுழாய்களும் 
(posterior cardinals) உண்டாகின்றன . ஒரு பக்க முன் வடிகுழா 
யும் பின் வடிகுழாயும் சேர்ந்து ( common cardinals ) உண்டாக்கு 

இவை ( ducts of cuvier ) குவியர் குழாய்கள் என்றும் 
அழைக்கப்படுன்றன . 


கின்றன . 


27. உயிரணுக்களின் மரபுவழி 
அடிவுயிரணுக்களின் இறுதிநிலை 

( Cell Lineage ) 
பிளவுபடும் உயிரணுக்களையும் அவற்றின் வழித்தோன்றல் 
களையும் ( பின்சந்ததிகளையும் ) ஓருயிரின் மலர்ச்சியின்போது 
( development ) அவ்வுயிர் வேற்றிளவுயிர் நிலையடையும்வரை 
உள்ள பற்பல நிலைகளிலும் தொடர்ந்து ஆராயலாம் ; அவ் 
வுயிரணுக்களுக்கு வண்ணப்பொருளேற்றி (stain) அவை 
இறுதியில் என்ன இழையத்தைத் ( tissue) தோற்றுவிக்கின்றன 
அல்லது என்ன உறுப்புத் தோன்றுவதற்கு மூலாதாரமாக 
உள்ளன என்று நாம் அறியலாம். இவ்வரிய ஆய்வை உயிரணு 
மரபுவழி ஆய்வு அல்லது உயிரணு இறுதி நிலை ஆய்வு ( cell lineage) 
எனலாம் . 


இவ்வித ஆராய்ச்சி தட்டையான புழுக்களிலும் ( platyhelmin 
thes ) மெல்லுடலிகளிலும் ( malluses) வளையப்புழுக்களிலும் 
( annelida ) நெமர்ட்டியா ( nemertea ) என்ற விலங்குகளிலும் 
நடத்தப்பட்டுள்ளன . தட்டையான புழுக்களில் planoceros 
என்ற புழுவில் , உயிரணுக்களின் இறுதி நிலை அதிகமாக ஆராயப் 
பட்டுள்ளது . 


மேற்கூறிய விலங்குகளில் ஒவ்வோர் உயிரணுவும் , முழுப் 
பிளவால் ( total cleavage ) இரு உயிரணுக்களாகப் பிரிகிறது . 
பின்னும் 

இவ்வுயிரணுக்கள் திருகுச் சுருள் ( spiral ) பிளவு 
உடையன . இத்திருகுச் சுருள் பிளவால் உயிரணுக்கதிரின் 
ஊடச்சுகள் ( spindle axes) அண்ட ஊடச்சுகளுக்குச் சற்றுச் 
சாய்வாக ( oblique) அமைந்துள்ளன . இதன் பயனாக உயிரணு 
அடுக்குகளில் உள்ள ஒவ்வோர் உயிரணுவும் தனக்குக் கீழிருக் 
கும் அடுக்கின் உயிரணுவுக்கு நேர்மேலே இராதபடி இரு அணுக் 
களுக்கு இடையிலுள்ள பள்ளத்தில் அமைகிறது ( படம்) 


282 


முதுகெலும்பிகள து கருவியல் 


இவ்வாறு இடம்விட்டு ஈரணுக்களுக்கிடையில் உயிரணு அமர்தல் , 
வலம் 

வரல் முறையில் ( பிரதட்சணம் ) ( dextrolopic or 
clockwise ) , அல்லது எதிர்வலம் வரல் அப்பிரதட்சணம் (laevo 
tropic or anticlockwise ) முறையில் நிகழாலம் . 


உயிரணு இறுதி நிலை ஆய்வில் , ஒவ்வோர் உயிரணுவுக்கும் 
பெயர்கொடுக்கப்படுகிறது . முதல் இரு பிளவுகள் நெடுக்கையில் 
( meridion ) நிகழ்கின்றன . 

இதன் 

விளைவாக நான்கு உயிர 
ணுக்கள் உண்டாகின்றன . இவை A , B , C , D என்றழைக்கப்படு 
ப்ளானோஸீராவில் ( planocera ) D என்ற 

உயிரணு: 
பெரிதாயிருக்கின்றமையால் உயிரணுக்களை அடையாளங் 
காண்பது மிக எளிது . 


கின்றன. 


மூன்றாவது பிளவு குறுக்கையில் ( latitude ) நிகழ்கின்றது . 
இதனால் கருவின் உணவுத் துருவத்தில் நான்கு பேருயிரணுக் 
களும் ( macromeres ) விலங்குத் துருவத்தில் நான்கு சிற்றுயிரணுக் 
களும் ( micromeres ) உதிக்கின்றன . இந்த நான்கு சிற்றுயிரணுக் 


AAL 


B 


மூன்றவது பிளவு : நான்கு பேருயிரணுக்களும் 
( capFERE6 A.B - CO ) நான்கு சிற்றுயிர 
சணுக்களும் (A.8.c + D ) காணப்படுகின்றன . 
IKIBIcio-இவை முதல்நாலுகிரந் 
தொகுதி ( FIRST QURTED OF MICROPERS 
ஆகின்றன் . 


இரண்டாவது நாலு சிற்றுயிரணுத் 
தொகுதியும் (GEcono QuAATIT 
உண்டாகி திட்டது முதல் நாலு 
சிற்றுயிரணுத் தொகுதியும் 
பிளவு படுகிறது . 


சிலுவை iC - 004 


1 . 


முதனிலை மயிரின் 
வட்டம் ( PROTOTAGEM ) 
உண்டாக்கும் 
உயிரணுக்கள் 
( PRIMARY TROCHOBLASTS ) 


C 


படம் 72 


உயிரணுக்களின் மரபுவழி அடிவுயிரணுக்களின் இறுதி நிலை 


283 


களும் ‘முதல் நான்கு சிற்றுயிரணுத் தொகுதி ( first quartet of 
micromeres ) என்றழைக்கப்படுகின்றன . இவைகளுக்கு 1a , 16 , 
1c , 1d என்ற பெயர்கள் தரப்பட்டுள்ளன . பேருயிரணுக்கள் 1A , 
1B , IC , 1D என்றழைக்கப்படுகின்றன . ( படம் 72 ) 


இம்மூன்றாம் பிளவில் தோன்றிய சிற்றுயிரணுக்கள் பேருயிர 
ணுக்கள் மீது நேர்மேலே அமராமல் ‘ வலம் வரல் முறையில் 
( clockwise or detrotopic ) சற்று வலமாய் இடம் பெயர்ந்து , பேரு 
யிரணுக்களுக்கு இடையில் உள்ள நுண் பள்ளங்கள் அல்லது 
இடை வெளியில் அமைகின்றன . இவ்வொழுங்கு , மேற்கூறிய 
நான்கு தொகுதிகளிலும் ( phyla) காணப்படுகின்றது . ஆனால் , 
இவ்விதிக்கு விலக்காக ( exception ) குளத்து நத்தையில் ( lymnaea) 
முதல் நான்குச் சிற்றுயிரணுத் தொகுதியின் உயிரணுக்கள் எதிர் 
வலம் வரல் முறையில் ( anti clockwise) சற்று இடமாக இடம் 
பெயர்ந்து பேரணுக்களின் இடை வெளியில் அமர்கின்றன . இதன் 
பயனாக இந்த நத்தையின் கூடு வலம்புரியாக இராது , இடம் 
புரியாக அமைகின்றன . 

அடுத்த பிளவில் ( நான்காவது பிளவில்) பேருயிரணுக்கள் 
இரண்டாவது நான்குச் சிற்றுயிரணுத் தொதியைத் ( second 
quartet of micromeres ) தோற்றுவிக்கின்றன . இச் சிற்றுயிரணுத் 
தொகுதியின் உயிரணுக்களுக்கு 23 , 25 , 2c , 2d என்ற பெயர்கள் 
சூட்டப் பட்டுள்ளன . இச் சிற்றுயிரணுக்களை உண்டாக்கிய 
பேருயிரணுக்கள் 2A, 2B , 2C , 2D என்றழைக்கப்படுகின்றன . 
இப்பிளவு எதிர்வலம் வரல் ( anticlockwise ) முறையில் நிகழ் 
கின்றது . அடுத்த ( ஐந்தாவது ) பிளவில் 2A, 2B. 2C, 2D என்ற 
பேருயிரணுக்கள் 3a , 35 , 3c . 3d என்ற மூன்றாவது நான்கன் 
தொகுதி அல்லது நான்குச் சிற்றுயிரணுத் தொகுதியைத் ( third 
quartet ) தோற்றுவிக்கின்றன . இவற்றைத் தோற்றுவித்த 
பேருயிரணுக்கள் 3A , 9B , SC , 3D என்ற பெயர் பெறுகின்றன . 
மேற்கூறிய பிளவு மறுபடியும் வலம் வரல் முறையில் நிகழ் 

இவ்வாறு திருகுச் சுருள் பிளவுகள் மாறுமாறி வலம் 
வரும் முறையிலும் எதிர்வலம் வரும் முறையிலும் நிகழ்கின்றன . 


கின்றது . 


இதற்கிடை.யில் முதலாவது நான்குச் சிற்றணுத் தொகுதி 
அணுக்களும் இரண்டாவது சிற்றணுத் தொகுதி அணுக்களும் 
பிளவு படுகின்றன . இதன் பயனாகத்தோன்றும் சிற்றணுக்களுக்கும் 
பெயர் கொடுக்கப்பட்டுள்ளன . la பிரிவதாலுண்டாகும் சிற்ற 
ணுக்களுக்கு 1a , 1a " என்றும் 16யின் சேய் அணுக்களுக்கு 1b , 
1b2 என்றும் , 1 - யின் சேயணுக்கள் 1c , 1c2 என்றும் , 1 d யின் 
சேயணுக்களுக்கு 1d , 1d2 என்றும் பெயரிடப்பட்டுள்ளன . 


• 284 


முதுகெலும்பிகளது கருவியல் 


இவ்வாறு சிற்றுயிரணுவுயிர் 1a1 இரண்டாகப் பிரிந்தால் 
. அதன் சேயணுக்கள் 1a11 , 1a12 என்றும் 1a2 இரண்டாகப் 
பிளந்தால் அதன் சேயணுக்கள் 1a21 , 1a22 என்றும் அழைக்கப் 
படுகின்றன . 


எல்லாப் பிளவுகளும் சாய்வாகவும் மாறிமாறி வலம் வருதல் 
முறையிலும் ( clockwise) எதிர் வலம் வரல் ( anticlock wise ) 
முறையிலும் நிகழ்கின்றன . a என்ற பெயர் தாங்கிய சிற்றுயிர 
ணுக்கள் யாவும் இரண்டாவது பிளவில் உண்டான நான்கு 
உயிரணுக்களில் ஒன்றான A- யிலிருந்து வந்தவை ஆகையால் , 
அவை கருவின் ஒருகால் பாகத்தில் ( quadrant) உள்ளன . 

மூன்றாவது நான்குச் சிற்றுயிரணுத் தொகுதி தோன்றியவுடன் 
கருமூல அடுக்குகள் ( germlayers) நிர்ணயிக்கப்பட்டு விடுகின்றன . 
கருவின் மூன்றுகால் பாகங்களது உயிரணுக்கள் கருவின் வெளி 
யடுக்கையும் ( வேற்றிள உயிரின் நடுவடுக்கையுங் கூட ) உண் 
டாக்குகின்றபடியால் அவை வெளியடுக்குயிரணுக்கள் (edimeres) 
எனப்படும் . 


SA , 9 B , SC , 8D என்ற பேரணுக்கள் , உள்ளடுக்கையும் , 
மெய்யான நடுவடுக்கையும் தோற்றுவிக்கின்றன . அடுத்தப் 
பிளவில் உணவுத் துருவத்தில் 4a- 4d என்ற நான்காவது 
நான்குச் சிற்றுயிரணுத் தொகுதியை ( fourth quartet) உண்டு 
பண்ணுகின்றன . இவற்றில் மூன்று சிற்றுயிரணுக்கள் வெளி 
யடுக்கை மாத்திரம் தோற்றுவிக்கின்றன . எஞ்சிய நான்காவது 
சிற்றுயிரணு அதற்கு இயைபுடைய 4D யை விடப்பெரிதாகி உள்ள 
டுக்கு - நடுவடுக்கு ( mesentoblast ) என்ற அடுக்கை உண் 
டாக்கும் உயிரணுவாகமாறி M என்ற பெயரை அடைகிறது . 
4d யின் முக்கிய சந்ததிகளில் இரு உயிரணுக்கள் மெல்லுடலி 
களிலும் (molluscan ) வளையப் புழுக்களிலும் ( apnclids) , சேண்மை 
உயிரணுக்கள் ( teloblasts ) அல்லது துருவ உயிரணுக்கள் ( pole 
cells ) அல்லது மூலாதார நடுவடுக்குயிரணுக்கள் ( primordia 
‘ mesodem cells ) என்றழைக்கப் படுகின்றன . 


இப் பிளவுகளாலுண்டாகும் கருக்கோளம் ( blastula ) உட் 
குழியுள்ள கருக்கோளமாகவோ (coeloblastula ) அல்லது உட் 
புழலற்ற திண்மையான கருக்கோளமாகவோ (stereoblastula ) 
மாறுகின்றன . முதல் நான்குச் சிற்றுயிரணுத் தொகுதியின் ( first 
quartet ) சிற்றுயிரணுக்கள் வேற்றிள உயிரின் வாய் - எதிர்முனையின் 
( aboralens) வெளியடுக்கை உண்டாக்குகின்றன . 1a111 ,-1d111 
சிற்றுயிரணுக்கள் வாய் - எதிர்முனையின் ( aboral) புலனுறுப்புப் 


உயிரணுக்களின் மரபுவழி அடிவுயிரணுக்களின் இறுதி நிலை 


265 


ணுக்கள் 


பாளத்தையும் ( sensery plate ) நுண்ணிழைக் கொத்தையும் 
( citiary tufs ) உண்டுபண்ணுகின்றன . 1a112 , - b112 உயிர் 
வளையப்புழுக்களில் ( annelids ) சிலுவை 

போன்ற 
உருவத்தை ( வளையப்புழுச் சிலுவையை ( annelidaacross) உண் 
டாக்குகின்றன . இதேபோல் மெல்லுடைகளிலும் 1a12- d12 
சிற்றுயிரணுக்களும் மெல்லுடலிச் சிலுவை (molluscan cross) 
உண்டு பண்ணுகின்றன. இச் சிலுவை உண்டாவதில் இரண்டா 
வது சிற்றுயிரணுத் தொகுதியும் ( second quartet ) சிறிது பங்கு 
கொள்கின்றன . 


இச்சிலுவை வேற்றிளவுயிரின் தொடக்க நிலையில் தெளிவாகத் 
தெரிந்தாலும் , பின்பு அது மறைகின்றது . இச் சிலுவை 
சீப்புடைலிகளின் ( ctenophore ) மரபுவழியாய் வந்த பாகம் எனக் 
கருதப்படுகிறது . 


1a3-1d2 வேற்றிள உயிரின் நுண்மயிர் வட்டத்தை ( protot 
roch ) உண்டு பண்ணுகின்றன . பிற உயிரணுக்களின் இறுதி 
நிலையைப் பட்டியலில் காணலாம் : 


உயிரணுக்கள் 


அவற்றின் இறுதி நிலை 


முதல் நான்குச் சிற்றணுத் 

தொகுதி 
இரண்டாம் 

2a - 2d 


முதுகுப்பக்க 

வெளியடுக்கு , 
மூளை , வேற்றிளவுயிரின் 


Ta - 1d 


மேற்பரப்பு வெளியடுக்கு ; சில 
தொண்டையின் தசைகளா 


கின்றன . 


மூன்றாம் 


3a - 3d 


மேற்பரப்பு வெளியடுக்கு ; சில 
தசைகள் 


சிற்றணுக்கள் 4a-4c , 4A - 4C 


4d1 


சீர்குலைந்து பிற 

உயிரணுக் 
களுக்கு உணவாகின்றன. 
உணவுக் குழலின் உள்ளடுக்கு 
( intestinal endoderm ) , 
ஆகிறது . 
தொண்டையின் உள்ளடுக்கும் 
நடுவடுக்கும் தசைகள் , 
இனப்பெருக்க உறுப்புகள் 
முதலியவை ஆகின்றன . 


4d2 


: 286 


முதுகெலும்பிகளது கருவியல் 


ப்லனோஸிராவில் 4d சிற்றுயிரணு 40 உயிரணு நிலையில் 
எல்லா உள்ளடுக்கையும் ( 4d11 , 4d12 , 4d211 4d221 ) , நடு 
* வடுக்கின் ஒரு பாகத்தையும் ( 4d2 " 2 , 4d222 ) உண்டாக்கு 

100 அணு நிலையில் ( 100 cell stage ) 2a112- 2d112 
- என்ற சிற்றுயிரணுக்கள் நடுவடுக்கையும் Tal12212-1d112212 
உயிரணுக்கள் நரம்பணுத் திரளையும் உண்டாக்குகின்றன . 


கின்றன . 


திருகுச் சுருள் பிளவு பல்வேறு பரப்பு மலர்ச்சி ( mesan 
development ) என்றழைக்கப்படுகிறது . ஏனெனில் , 82 உயிரணு 
நிலையில் அரும்புயிரணுக்களின் (blastameres ) இறுதி நிலை, மேலே 
கூறியவாறு நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது . இவ்வாறு இறுதி 
நிலையை நிர்ணயிக்கும் பொருள்கள் , அங்கம் உருவாக்கும் 
பொருட்கள் ( organ forming substance ) என்றழைக்கப் படுகின்றன . 
இப் பொருட்கள் உயிரணுக்களில் ஆக்க அழித்தல் மாற்றங் 
களைக் கட்டுப்படுத்துகின்றன என்கிறார்கள் . 


மேற்கூறிய திருகுச் சுருள் பிளவு (spiral cleavage ) உள்ளவை 
மூலவாயிகள் | ( protostoma ) என்றழைக்கப்படுகின்றன . மூட்டுக் 
காலிகளில் ( arthropoda ) திருகுச் சுருள் பிளவு இல்லாவிட்டாலும் 
அவையும் மூலவாயிகளுடன் சேர்க்கப்பட்டுள்ளன ; ஏனெனில், 
இவற்றின் கருக்கோளத்துளை யே வாயாகிறது . 


பிற விலங்குகள் இரண்டாம் நிலை வாயிகள் ( deuterostoma ) 
என்றழைக்கப்படுகின்றன . ஏனெனில் , இவற்றின் கருக்கோளத் 
துளை மலவாய் ஆகிறது , அல்லது கருக்கோளம் மூடிவிட்டால் 
அவ்விடத்தில் வாய் உண்டாகின்றது . ஆனால் , வாய் புதிதாய் 
* விலங்கின் பிற்காலத் தலை நுனியில் உண்டாகிறது . 


28. 72 மணி நேரப் பறவைக் 

கருவின் மலர்ச்சி 
( Development of 72 Hours Embryo) 
அண்டத்துள் இருக்கும் கருவின் வாழ்க்கைச் சரிதத்திலே 
மூன்றாவது நாள் நிகழ்ச்சி நிரம்பிய நாளாகும் . ஏனெனில் , இந் 
நாளன்று அநேகப் புதிய அங்கங்கள் தோன்றுகின்றன , அல்லது 
முன்னர் தோன்றிய உறுப்புக்கள் வளர்ச்சியடையலாம் , அல்லது 
முற்றுப் பெறலாம் . இந்நிகழ்ச்சிகள் சுருக்கமான பொழிப்புரை 
யாகக் கீழே தரப்பட்டுள்ளன : 


தலைப்பாகமும் , கழுத்துப் பாகமும் வளைந்ததாலும் ( flexures ) 
சற்றுத் திருகியதாலும் ( torsion ) கரு சற்றுத் திரும்பி அதன் இடப் 
பக்கத்தில் படுத் திருக்கிறது . 


உணவுச் செரிவுத் தொகுதியிலும் சுவாசத் தொகுதியிலும் : 
தொண்டைப் பைகளும் ( pharyageal pauches ), தொண்டை வரிப் 
பள்ளங்களும் தோன்றி ஒன்றையொன்று சந்திப்பதால் செவுள் 
பிளவுகள் ( gill cleft ) உண்டாகின்றன . செவுள் பிளவுக் கிடையி 
லுள்ள பாகம் செவுள் வளைவுகள் ( branchial arches ) எனப்படு 
கின்றன . ஒவ்வொரு வளை விலும் ஒரு பெருநாடி வில் (aovtic arch ) 
உண்டாகின்றது . தொண்டைச் சுரப்பி , தொண்டைப் பக்கச் 
சுரப்பி ( parathyroid ) முதலியன தோற்றுகின்றன . காற்றுப் 
பெருங்குழாயும் குரல் வளையும் (larynx ) உதிக்கின்றன . நுரையீரல் 
மெல்ல அரும்புகின்றன . உணவுக்குழல் , இரைப்பை , கல்லீரல் , 
கணையம் முதலியவையும் தோன்றுகின்றன ; கழிவறையும் 
( cloaca ) காணப்படுகிறது 


குருதிச் சுற்றோட்டத் தொகுதியில் : 

இரு குழாய்களாகத் தோன்றிய இதயம் ஒரு குழாயாகி , அக் 
குழாயும் வளைந்து , அதன் சுவர்கள் சில இடங்களில் தடித்து , 


288 


முதுகெலும்பிகளது கருவியல் 


நான்கறைகளுள்ள மையக் குருதி இயக்கும் பொறி ( central pump ) 
ஆகின்றது . கருவுணவுப்பை குருதிச் சுற்றோட்டம் ( yolk sac 
circulation ) முற்றுப் பெறுகின்றது . 


36 நடுவடுக்கு ஆக்கக்கூறு (36 SOMITE STAGE ) பறவைக் கரு 


காது நுன்பை 
(AUDITORY VESICLE ) 


கடை மூலப் பின் பாகம் 
( MYOIGNCE PHALON ) 


நடுமூனோ 
(MESENCEPHALON ) 


குருதிப் பள்ளம் 
(CHOROID FISSURE ) , 


உள்ளுறுப்புப் பை 
( VISCERAL POUCH ) 

ஏற்றுப்பை 
( VENTRICLE ) 


கண் வில் 
-- ( LENS ) 


இடை மூணா 
( DIENCEPHALON ) 


இறக்கை அருப்பு , 
( WING BUD ) 


சேண்மை முன் 
( TELENCEPHALON ) 


மணப்பொறிக் குழி 
COIFACTORY PIT ) 


கால் அரும்பு- 
(LEG BUD ) 


கரு உணவு வடி குழாய் 

( VITELLINE VEIN ) 
வால் 
(TAIL ) 


படம் : 73) 


நரம்புத் தொகுதியில் : 

மூலாதார மூளை ( archencephalon ) ஐம்பாகங்களாகப் பிரிக் 
கப்படுகிறது . அவற்றுள் மூளை உட்குழிகளும் ( ventricles ) 
தோன்றுகின்றன . கபால (cranial ) நரம்புகளும் , நரம்பு நாண் நரம்பு 
களும் (spinal nerves ) உண்டாகின்றன . அவற்றின் நரம்புயிரணுத் 
திரள்களும் ( ganglia ) தோன்றுகின்றன . பெரு மூளையின் வெளிப் 
பிதுக்கத்தால் (evagination) சேய்மை மூளைக் குழிகளும் ( telenceph 
alic vesicles ) உண்டாகின்றன . இடை மூளையின் (diencephalon ) 
கீழ் வளர்ச்சியும் ( hypophysis) வாய்க் குழியின் மேற்புற வளர்ச்சி 
யான ராத்கே பையும் ( Rathke s pocket ) நெருங்கி வருகின்றன . 
நடு மூளையில் நான்கு திரள்கள் ( corpora quadrigemina) 
தோன்றுகின்றன . இடை மூளை ( diencephalon ) மெல்லிய மோட் 
டிலும் முன் - நுண் குருதிக் குழாய்ப் பின்னலும் ( anterior choroid 
plexus ) , பின் மூளையின் பின்பாகத்தில் பின் - நுண் குருதிக் குழாய் 


72 மணி நேரப் பறவைக் கருவின் மலர்ச்சி 


28 . 


பின்னலும் உண்டு . காதுப் பைகள் ( otic vesicles ) மூடுகின்றன . 
மணமுணர் ( olfactory pit) குழியும் உண்டாகின்றது . 


கழிவகற்று - இனப் பெருக்கத் தொகுதியில் : உல்ஃபியன் 
( wolfian ) குழாய்களும் தோன்றுகின்றன . கருவின் தசைக் 
கூறுகளிலும் (somites ) மாறுதல்கள் நிகழ்கின்றன. 


கேள்வி 


72 மணி நேரப் பரவைக் கருவைப் பற்றி எழுது . 


மு.க. - 19 


கலைச்சொல் அகராதி 


அரசியலார் வெளியிட்ட கலைச்சொற் பட்டியலில் கருவியற் 
பாடச் சொற்கள் சில மாத்திரம் காணப்படுகின்றன . அவை 
இக் கட்டுரைகளில் பயன்படுத்தப் பட்டுள்ளன . 

கருவியலில் , அவை தவிர ஏறக்குறைய 150 புதுக் கலைச் 
சொற்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாயிற்று . அவற்றுள் சில 
தமிழ் நாட்டில் தொன்று தொட்டு வழக்கிலிருந்து வருவன ( எ.டு. ) 
நஞ்சு அல்லது நஞ்சுக் கொடி ( placenta ) . 


பன்னீர்க்குடம் = Amnion ; பன்னீர் = Amniolic fluid . ஆனாலும் 
ஆங்கிலக் கலைச் சொற்களும் , அவற்றின் ஒலிபெர்ப்பும் Transli 
teration கொடுக்கப்பட்டுள்ளன . 


Dictionaries used : 


1. English - Tamil Dictionary - Published by Madras 
university . 


2. Dictionary of scientific terms by Kenneth . 
ஆங்கிலச் சொல்லகராதியை அடிப்படையாகக் கொண்டு அநேக 
பதங்கள் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன . 


3. கழகத் தமிழகராதி . 


4. Tamil Lexicon . 

. 


கருவியல் கலைச் சொற்கள் 


A 


Allantois 
Amnion 


Amniotes 


Amniotic folds 
Amniotic fluid 
Anal plate 
Anterior intessinal portal 
Anterior neuropore 
Anus 
Aorta 
Aortic arches 
Appendage buds 
Archenteron 
Arteries 
Area opaca 
Area pellucide 
Area vasculosa 


கரு சுவாச கழிவுறுப்பு 
கரு நீர்ப்பை பன்னீர்க்குடம் 

( Tamil Lexicon ) 
கரு நீர்ப்பையுடையிகள் - அம்னி 

யோடஸ் 
கரு நீர்ப்பை மடிப்புகள் 
பன்னீர் ( Tamil Lexicon ) 
மலவாய்த்தகடு 
முதற் குடல் துளை 
நரம்புவட முன் துளை 
மலவாய் 
பெருநாடி ( தமனி ) 
பெருநாடி வில் 
இணையங்க அரும்பு 
மூலாதார உணவுக்குழல் 
தமனி ; பாய்குழாய் 
ஒளியூடுருவாப் பரப்பு 
ஒளியூடுவுருப் பரப்பு 
குருதிக் குழாய்கள் தோன்றும் 

பரப்பு 
ஊற்றுப்பை ( சிரவம் ) 
உடுஉருவ 

உயிரணு ( Star 
shaped cell ) 
ஊற்றுப்பை ஏற்றுப்பை 

கால்வாய் 
ஊடச்சியலான ஏற்ற இறக்கம் 


Auricle 
Astrocytes 


Atrio ventricular canal 


Axial Gradient 


292 


முதுகெலும்பிகளது கருவியல் 


B 


Bipionaria larva 

இரு நுண் முள் பட்டை 

வேற்றிளவுயிர் 
Blasto meres 

அரும்பு உயிரணுக்கள் ( Blasto 

= bud 
Blastocoel 

கருக்கோளக்குழி 
Blastopore 

கருக்கோளத் துளை 
Blastula 

கருக்கோளம் 
Body limiting folds (or body- கரு உடம்பு எல்லை மடிப்புகள் 

folds ) 
Belly - stalk 

வயிற்றுக் காம்பு 
Blastocyst 

கருக்கோளப்பை 
Blastodisc ( embryonic disc கருவட்டம் 

q . v . ) 
Body axis 

உடம்பச்சு 
Body folds 

உடம்பு மடிப்புகள் 
Body stalk 

உடற்காம்பு 
Bowman s capsule 

பௌமான் உறை 
Brachial plexus 

முன்கால்கள் (அ ) புயம்- நரம்பு 

வலைப் பின்னல் 
Branchial arches 

செவுள் வளைவுகள் 


- 


C 


Cardinal vein , ( q.v. ) 
Carotid 
carotid , internal 
Candal 
Cleavage furrow 
Chorion 


Capsule glomesular 
Central canal of spinal cord 
Cephalic region 
Cerebellum 
Cerebral aqueduct 
Cerebral cortex 
Cerebral hemis pheres 
Chondrocranium 


பெருவடி குழாய் 
கழுத்துக்குரிய 
உட்கழுத்துக்குரிய 
பின் ( வால் ) முனைக் குரிய 
பிளவு வரிப்பள்ளம் 
கருநீர்ப் பையின் வெளிப்பாகம் 

( அ ) போலிக் கரு நீர்ப்பை 
தந்துகிப் பின்னல் உறை 
நரம்புவட மையக் கால்வாய் 
தலைப்பாகம் 
சிறுமூளை 
சிறுமூளைக் கால்வாய் 
மூளை வெளிப்பாகம் 
மூளை அரைக் கோணங்கள் 
முருந்துக் கபாலம் 


கருவியல் கலைச் சொற்கள் 


298 


Chorionic villi 


Choroid fissure of eye 


Choroid plexus, anterior 


joaca 
Cochlea 
Coelom 
Corona radiata 


போலிக் கருப்பை உறிஞ்சிகள் 

( அ ) பிசிறுகள் 
குருதிக் குழாயுடைய மெல் 

உறை பள்ளம் 
மூளை முன் நுண் குருதிக் 

குழாய்ப் பின்னல் 
கழிவறை 
நத்தைக் கூடு போன்ற பாகம் 
உடற்குழி 
பாலூட்டி அண்டம் சூழ் 

உயிரணுக்கள் 
வெண்திரள் 
குருதிக் கட்டித் திரள் 
மஞ்சள் திரள் 
வரித்திரள் ( மூளை ) 
அண்டந்தாங்கு அணுத்திரள் 


Corpus albicans 
Corpus haemorrhagicum 
Corpus luteum 
Corpus striatum 
Cumulus oophorus 


D 


Dermatocranium 


|| 


Dermatome 
Desmocranium 


Diocoele 
Dio - mesen cephalic boundary 
Duct of cuvier 
Duodenum 


|II|| 


கபாலச் சவ்வெலும்புகளாலான 

கபாலம் 
தோல் சார்ந்த தசைக் கூறு 
நடுவடுக்குப் பொருளாலான 

கபாலம் 
இடை மூளை அறை 
இடை - நடு மூளை எல்லை 
குவியாகுழாய்( Ductus cuvieri ) 
பன்னிரு விரலி ( சிறுகுடல் 

முதற்பாகம் 
பெரு நாடிக் குழாய் 


Ductus arteriosus 


E 


Ejaculatory duct 
Embryonic dise 
Endocardium 
Endocranium 
Endolymphatic duct 
Endolymphatic Sac 


உந்து குழாய் 
கருவட்டம் 
இதய உள்ளுறை 
உட்கபாலம் 
உள் நிண நீர்க் குழாய் 
உள் நிண நீர்ப் பை 


294 


முதுகெலும்பிகளது கருவியல் ) 


Endothelium 


Entoderm , derivatives of 
Ependymal cells 
Epicardium 
Epi-myocardium 
Esophagus 
Exocoelom 


இதய உள்ளுறையாகு 

மிழையம் 
உள்ளடுக்கிலிருந்து வருவன 
நரம்புக்குழாய் உள்ளுறை 
இதய மேலுறை 
மேல் இதயத்தசை 
உணவுக்குழல் 
கருப் - புற -உடற்குழி 


- 


F 


Fate map 


- 


Fertilization 
Fetal membranes 
Foetal placenta 
Flexion 
Follicle 
Foramen of Monro 
Foramen of Winslow 


உயிரணுக்களின் இறுதி நிலை 
காட்டும் கருக்கோளப் படம் 
(அ ) இறுதி நிலைப் படம் 
கருவுறல் 
கருப்புறச் சவ்வுகள் 
கரு இணைப்பிழையம் 
வளை தல் 
அண்ட நுண்பை 
மன்ரோத் துளை 
வின்ஸ்லோ துளை 


G 


Gametes 
Gametogenesis 
Gamones 
Ganglia 
Germ - layers 
Germinal nesicle 
Gill arches 
Gill clefts 
Gill furrous 
Glomerulus 
Glottis 


புணரிகள் ( அ) பாலணுக்கள் 
புணரித் தோற்றம் 
புணரி ஊக்கி 
நரம்புயிரணுத்திரள் 
கருமூல அடுக்குகள் 
உட்கரு 
செவுள் வில்வளைவு 
செவுள் பிளவு 
செவுள் பள்ளம் 
பௌமான் உறையின் 
பெருங்காற்றுக் குழாய்த்துளை 


H 


Hensen s node 
Hepatic diverticulum 


ஹென் சன் முடிச்சு 
கல்லீரல் பக்கக் கிளை 


கருவியல் கலைச் சொற்கள் 


295 ) 


Holoblastic cleavage 
Homolecithal 


முற்றிலும் பிளவுபடல் 
கருவுணவு சமமாகப் பரவி 

யுள்ள 
நாக்கு தாங்கும் செவுள் வளைவு 
( அ) இரண்டாவது செவுள் 


Hyoid arch 


வளைவு 


Hgomandibular cleft 


கீழ் இரண்டாவது செவுள் 


பிளவு 


Hgomandibular Ponch 


கீழ் இரண்டாவது செவுள் பை 


I 


Infundibulum 
Inner cell mass 
Interatrial foramen 


புனலொக்கும் ( மூளை ) பாகம் 
உள் உயிரணுத் திரள் 
ஊற்றுப்பை இடைத்துளை 

( சிரவ இடைத்துளை ) 
கரு அக உடற்குழி 
மூடு எலும்புகள் 


Intra - embryonic coelom 
Investing bones 


L 


Lateral limiting fold 


Lateral limiting groove 


- 


கருவின் பக்கங்களுக்கு 

அறுதியிடும் மடிப்பு 
கரு வின் பக்கங்களுக்கு அறுதி 
யிடும் வரிப்பள்ளம் 
இடுப்பு நரம்பு வலைப்பின்னல் 


- 


Lumbro - sacral plexus 


-- 


M 


Mandibular arch 
Mesocardium 
Mesogastrium 
Myocardium 
Mandibular arch 
Mantle layer of cord 
Marginal layer of cord 
Maternal placenta 


தாடை வளை 
இதயந் தாங்கி 
குடல் தாங்கி 
இதயத் தசைப் பாகம் 
மேல் கீழ்த்தாடை வளை 
( நரம்பு வட ) மூடு அடுக்கு 
( நரம்பு வட) வெளியுறை 
தாய் இணைப்பிழையம் ( அ) 

நஞ்சுக்கொடி 
குறைதற் பிரிவுகள் 


Meiotic divisions 


298 


முதுகெலும்பிகளது கருவியல் 


Meroblastic cleavage 
Mesencephalon 
Mesenchyme 
Mesenteries 
Mesoblast 
Mesocardium . dorsal 
Mesocoele 
Mesoderm , derivatives of 

intermediate 
Mantle layer 
Mesoderm 
Mosogastrium 
Mesonephric ducts 


பாதிப் பிளவு 
நடுமூளை 
நடுவடுக்குப் பொருள் 
( குடல் ) தாங்கிகள் 
நடுவடுக்கு 
முது குப்பக்க இதயந்தாங்கி 
நடுமூளையறை 
நடுவடுக்கில் தோன்றியவை 


- 


Metacoele 
Metamerism 
Metanephric duct 


Metanephric diverticulum 


மூடு அடுக்கு 
நடு அடுக்கு 
குடல் நடுத்தாங்கி 
இடை நிலைக் கழிவுக் கடத்துக் 

குழாய் 
பின் மூளை முன்பாக அறை 
சமக்கூறுத் தொடர்பு 
கடைநிலைக் கழிவுறுப்பு கடத் 

துக்குழாய் 
கனட நிலைக் கழிவுறுட் புப் பக்கக் 

கிளை 
கடை நிலைக் கழிவுறுப்புக் 
குழல்கள் 
கடைநிலைக் கழிவுறுப்பு 
கடை மூளை முன்பாக அறை 
அரும்புயிரணுக் கொத்து 
கடைமூளை பின்பகுதி 
கடைமூளை பின்பகுயின் அறை 
நடுவடுக்கு ஆக்கக்கூறு ( அ ) 
தசைக் கூறு 


Metanephric tubules 


Metanephros 
Meten cephalon 
Morula 
Myelen cephalon 
Myelc coele 
Myosome 


- 


N 


Nephric tubules 
Neuroglia 


கழிவுறுப்பு நுண்குழாய்கள் 
நரம்பணு , நரம்பு நார் - இவற்றின் 
ஆதார உயிரணு 


கருவியல் கலைச் சொற்கள் 


297 


Nephrogenous tissue 
Nephrostome 
Nepbrotomic plate 
Nerve cord 
Neural crest 
Neural folds 
Neural plate 
Neural tube 
Neuroblasts 
Neuromeres 
Neuropore anterior 
Neuropore Posterior 
Notochord 
Nuclear transplantion 


கழிவுறுப்புண்டாக்குமிழையம் 
கழிவுறுப்புக் குழாய்வாய் 
கழிவுறுப்பு மூல நடுவடுக்கு 
நரம்பு வடம் 
நரம்பு வரை 
நரம்பு வட மடிப்பு 
நரம்பு வட பாளம் (அ) தகடு 
நரம்பு வடக் குழாய் 
நரம்புவுயிரணுக்கள் 
மூளை ஆக்கக் கூறுகள் 
நரம்பு நாண் முன்துளை 
நரம்பு நாண் பின்துளை 
முதுகு நாண் ( அ ) நரம்புவடம் 
உட்கரு பெயர்த்துப் புகுத்தல் 


0 


Omphalomesenteric veins 


Optic cup 
Optic nerve 
Optic stalk 
Opticoele 
Oral cavity 
Oral plate 
Osteoblasts 
Ovary 
Oviducts 
Ovulation 


உந்தி -குடல் தாங்கி வடி 

குழாய்கள் 
கண் கிண்ணம் 
கண் நரம்பு 
கண் காம்பு 
(மூளையில் ) கண்பகுதி அறை 
வாய்க்குழி 
வாய்த்தகடு ( அ ) பாளம் 
எலும்பாக்குயிரணுக்கள் 
அண்டம் ( தோன்றும் ) பை 
அண்டங்கடத்துக் குழாய் 
அண்டம் விடுவிப்பு ( அ ) 
அண்டம் வெளிப்படுதல் 


P 


Primary follicle 
Primitive groove 
Primitive gut 
Primitive knot or node 
Primitive streak 
Proctodaerum 


முதனிலை அண்ட நுண்பை 
கரு மூலாதாரப் பள்ளம் 
கரு மூலாதார உணவுக்குழல் 
கரு மூலாதார முடிச்சு 
மூலக்கரு அமைப்புக் கீற்று 
வெளியடுக்கு உறையுள்ள 

மலவாய் 
முன் மூளை 


Prosencephalon 

மு.க. - 20 / 


298 


முதுகெலும்பிகளது கருவியல் 


Placenta 


Pleural coelom 
Pocket Rathke s 
Polar bodies 


தாய்-கரு இணைப்பிழையம் 
(அ ) நஞ்சுக்கொடி (பக்கம் 
2133 Tamil - Lexicon ) 
பக்க ( eateral ) உடற்குழி 
ராத்கே பை 
துருவ உடலிகள் ( அ ) துருவ 

உயிரணுக்கள் 
நடுவடுக்குக் கூறுகள் 


Portal somites 


R 


Receptor 
Reduction division 
Regeneration 
Replacing bones 
Retina 
Rhomboidal sinus 


உணர்வி 
குன்றல் (அ) குறைதற் பிரிவு 
இழப்பு மீட்பு 
மாற்றீடுசெய் எலும்புகள் 
ஒளி , நிறம் உணர் அடுக்கு 
சாய்வு சதுரத் துளை ( பறவை 

யின் ) நரம்பு நாண் பின் துளை 
பின் மூளை 


Rhombencephalon 


S 


Serosa ( or) chorion (or) false 

ampion 
Sero - amniotic connection 


Somatic mesoderm 
Somato pleure 
Spermato cyte 
Splanchnic mesoderm 
Splanchno pleure 
Stomodaeum 
Somites 
Subcephalic pocket 


போலிக்கருசூழ் நீர்ப்பை 
கருசூழ் நீர்ப்பையும் போலிக் 
கருசூழ் நீர்ப்பையும் கூடு 
மிடம் 
உடற்சுவர் நடுவடுக்கு 
உடற்சுவர்க் கூட்டடுக்கு 
விந்தணு 
குடற்சுவர் நடுவடுக்கு 
குடற்சுவர்க் கூட்டடுக்கு 
வெளியடுக்குள்ள வாய்க்குழி 
* நடுவடுக்குக் கூறுகள் 
தலை கீழ்ப்பை 


T 


Trophectoderm 
Trophoblast 


உணவுறிஞ்சு வெளியடுக்கு 
உணவுறிஞ்சு உறை ( அ) 
ஊட்டுறை 


கருவியல் கலைச் சொற்கன் 


299 


Truncus arteriosus 
Trophoderm 
Tympanic cavity 


பெருநாடிவில் வளைவு 
உணவுறிஞ்சி - வெளியடுக்கு 
காதுப்பறைக் குழி 


U 


Urogenital sinus 
Uterus 
Umbilicale cord 
Ureter 
Uriniferous tubules 


சிறுநீர் - கலவிக்குடா 
கரு வளர்பை 
உந்தி நாண் 
சிறுநீர்க் கடத்தி 
கழிவுறுப்பு நுண் குழாய் 


V 


Viteline criculation 


Ventricle 


Villi 
Vitelline memrbrane 
Vitelline artery 
Visceral arch 
Visceral groove 
Visceral ponch 


கருவுணப்பை 

சுற்றோட்டம் 
ஏற்றுப்பை ( சடரம் ) மூளை 

உள்ளறை 
பிசிறுகள் , நுண்ணுறிஞ்சிகள் 
கருவுணவுச் சவ்வு 
கருவுணவுப்பை பாய்குழாய் 
உள்ளுறுப்பு வளைவு 
உள்ளுறுப்புப் பள்ளம் 
உள்ளுறுப்புப் பை 


w 


White matter of cord 
Wolffian body 


நரம்பு நாணின் வெண் பொருள் 
உல்ஃபியன் திரள் 


Z 


Zona pellucida 


தெளிவான 


கல்லூரிநூல்வெளியீட்டுஇயக்குநரகம் 

தமிழ்நாட்டுப்பாடநூல்நிறுவனம்,சென்னை 


1970ஜனவரிவரைவெளியிட்டுள்ளநூல்கள் 


ரு.பை. 


சி.வேலாயுதம் 


.. 


21 


டாக்டர்எம்.ஜே.கே.தவராஜ் 


பொருளாதாரம் .1. 

பொருளாதாரம்-1 
•1--AT -2சோவியத்பொருளாதாரவளர்ச்சி .3அமெரிக்கப்பொருளாதாரம் 

பொருளாதாரச்சிந்தனைவரலாறு 15.பன்னாட்டுவாணிபம் 6.புதுமைப்பொருளாதாரக்கூறுகள் 7.பொருளாதாரம்-ஓர்அறிமுகம் 8. 

II 


6150 900 

25 4)50 700 600 1200 1200 


சோணாசலம் மு.ஆரோக்கியசாமி திருமதிஆர்.தாமரஜாட்சி தி.சி.மோகன் எம்.ஏ.அபூர்வசாமி, 

பி.வி.ஸ்ரீநிவாசன் க.முத்தையன் சி.வேலாயுதம் 


- 


- 


9.பொருளாதாரக்கோட்பாடுவளர்ந்தவரலாறு 10பணவியலும்பாங்கியலும்-1 .11. 

IT 12.நவீனபாங்குஇயல் .13.இந்தியச்செலாவணியும்பாங்குமுறையும் .14.அரசாங்கநிதிஇயல் 15.இந்தியப்பொருளியல்-1 16. 

II *மூலநூல்(OriginalBook) 


- 


1075 7| 00 675 1150 750 550 475 1000 425 


க.வெற்றிவேல் பி.வி.ஸ்ரீநிவாசன் அர.சேஷாசலம் எம்.பாலசுப்பிரமணியன் எம்.லூர்துநாதன் 


10. 


00 


0.பை. 


சி.சுந்தரராஜன் எஸ்.குழந்தைநாதன் கீ.சீ.இராமசாமி 


தி.சி.மோகன் மு.க.சுப்பிரமணியம் பி.வி.சீனிவாசன் 


பொருளாதாம்-(தொடர்ச்சி) 17.நமதுபொருளாதாரப்பிரச்சினை-1 18. 19.இங்கிலாந்தின்பொருளாதாரவரலாறு-1 20. 21.அமெரிக்காவின்நவீனபொருளாதாரவளர்ச்சி 22.அமெரிக்கப்பொருளாதாரவரலாறு-1 23.) 

II 24. 

III 25.அரசாங்கநிதியியலின்பொருளாதாரம்-1 26. 

I 27.இந்தியாவின்பொருளாதாரவளர்ச்சி-1 23. 

II 29.பணம்-சிறுவிளக்கம் 30.)வணிகஇயலின்தத்துவங்கள் 31.பத்தொன்பதாம்நூற்றாண்டில்கிரேட் 

பிரிட்டனில்தொழில்-வாணிகப்புரட்சி 32.டென்ஹாம்பொருளாதாரம் 33.) 

II 34.வரவுசெலவுத்திட்டம் 35.பன்னாட்டுப்பொருளாதாரம்-1 36. 

II 37.பொருளாதாரஆய்வுநூல்-1 38. 

II 39.வளர்ச்சியுறாதநாடுகளின்அரசாங்கநிதியியல் 40.வளர்ச்சிகுறைந்தநாடுகளின்முதலாக்கம் 

பற்றியசிக்கல்கள் 41.1939முதல்இந்தியாவில்பணவீக்கவிகப் 

போக்குகள் 


1075 1050 600 600 500 1100 600 650 1000 950 1000/ 

800 1000 950 


மா.குமாரசாமி அர.சேஷாசலம் தே.வேலப்பன் ஜி.சிதம்பரம் கோ.இராதாகிருஷ்ணன் கு.ஆளுடையபிள்னை 


A-10-a-F=05aaaaa56 


ii ) 


சூ.ரா.கருப்பண்ணன் ஏ.குழந்தை எஸ்.குழந்தைநாதன் ஆர்.ரங்காச்சாரி ஏ.குழந்தை கே.எஸ்.இராமசாமி கோ.இராதாகிருஷ்ணன் 


1100 11001 700 6001 750 

00 775 7001 425 


. 


12 


க.வெற்றிவேல் 


மா.குமாரசாமி 


550 


. 


1 


சி.சுந்தரராஜன் 


750 


எம்.கே.சுப்பிரமணியம் 


ரூ.பை, 775 


. 


ம.திருநாவுக்கரசு பு.வி.சீனிவாசன் 


7/00 625 


கி.ர.அனுமந்தன் 


10. 


450 350 725 450 


டி.வி.சொக்கப்பா 


- 


வை.விருத்தகிரீசன் இரா.அண்ணாமலை பா.மாணிக்கவேலு என்.ஜே.ராஜகோபால் 


- 


42,பொருளாதாரவளர்ச்சிபற்றியகட்டுரைகள் 43)இந்தியப்பொருளாதாரவரலாறு 

(1857-1956)-1 பொருளாதாரம்-ஓர்அறிமுகம் வரலாறு 145, 

பிரிட்டன்வரலாறு-1 .46.) 

II *47. 

III .48,ஐரோப்பியவரலாறு-1 49.ஐரோப்பா-கடந்தஐந்துநூற்றாண்டுகாலச் 

சரித்திரம் 50இங்கிலாந்துவரலாறு-1 51. 

II 52. 

III 53 

IV 54,இங்கிலாந்தின்வரலாறு-1 55. 

II 56. 

III 57.இந்தியாவின்சிறப்புவரலாறு-1 58. 

II 59. 

III 60.கிரேக்கநாட்டுவரலாறு-1 61. 

II 62. 

III 63.ஆக்ஸ்ஃபோர்டின்இந்தியவரலாறு-1 64.) 

1 65. 

III *மூலநூல்(OriginalBook) 


De| 


E 


- 


க.த.திருநாவுக்கரசு எம்.எக்ஸ்.மிராண்டா 


... 


1500 13)00 1300 800 8100 15)00 800 500 750 900 1100 750 7|00 775 825 

750 "1050 


தி.வெ.குப்புசாமி ஏ.உஸ்மான்ஷெரீப் அ.பாண்டுரங்கன் சைமன்ஐ.எஸ்.பாக்கியநாதன் 


2. 


- 


* 


- 


பிஇராமாநுஜம்தேவதாஸ் தி.வெ.குப்புசாமி ஏ.உஸ்மான்ஷெரீப் கத.திருநாவுக்கரசு 


- 


-- 


ரூ.பை. 


- 


-- 


750 


775 7.50 


- 


-- 


675 


12 


650 700 650 


.. 


12 


000 


. 


வாலாறு-(தொடர்ச்சி) 66.முகலாயப்பேரரசு-1 

ஏ.உஸ்மான்ஷெரீப், 

எம்.எக்ஸ்.மிராண்டா 67. II 

எம்.எக்ஸ்.மிராண்டா, 

பா.மாணிக்கவேலு 68.ஆங்கிலஅரசியலமைப்பின்வரலாறு-1 

வை.விருத்தகிரீசன், 69. 

II 

வைவிருத்தகிரீசன், 

இரா.அண்ணாமலை 70. 

III 

இரா.அண்ணாமலை, 

பா.மாணிக்கவேலு 71.) 

IV 

பா.மாணிக்கவேலு 
72.ஆங்கிலேயரின்சமுதாயவரலாறு-! 

சி.ஈ.இராமச்சந்திரன் 73. 

11 

சி.ஈ.இராமச்சந்திரன், 

இர.ஆலாலசுந்தரம் 74. 

III 

ஆர்.ஆலாலசுந்தரம் 75.இந்தியாவில்முகலாயரின்ஆட்சி-I 

பா.மாணிக்கவேலு 76. 

I 

ஏ.உஸ்மான்ஷெரீப் அரசியல் 477.அரசியல்அமைப்புகள் 

ஜே.இராமச்சந்திரன் 78.)அரசாங்கத்தின்வரலாறு 

மோ.கிளாரன்சு,டி.டி.பெலிக்ஸ் 79.இந்தியஅரசியலமைப்பு 

வீ.கண்ணையா 80.அரசியலுக்குஓர்அறிமுகம் 

டி.செல்லப்பா 81.தற்காலஅரசியல்அமைப்புகள் 

மோ.வள்ளுவன்கிளாரன்சு 82.பன்னாட்டுஅரசியல்-1 

திருமதிநூர்ஜஹான்பாவா 83. 

II 84.பொதுத்துறைஆட்சிஇயல்-[ 

வீ.கண்ணையா 85. 

III 

இ.ஜெகதீசன் 86.பொதுத்துறைஆட்சியியலுக்குஓர்அறிமுகம்-1...வீ.கண்ணையா 
87. 

II...டி.செல்லப்பா 


675 650 500 600 


.. 


... 


... 


.. 


-- 


462) 750 475 850 850 1600 1325 900 725 750 750 


... 


.. 


S. 


1. 


ரூ.பை. 88.இந்தியஅரசியலமைப்புத்திட்டம் 

தி.வெ.குப்புசாமி,எஸ்.சுப்பிரமணியன் 925 89.இந்தியஆட்சிஅமைப்புமுறைவளர்ச்சி-1வீ.கண்ணையா 

625 90.IIவீ.கண்ணையா,கி.ர.அனுமந்தன் 

575 91. 

III 

கி.ர.அனுமந்தன் .92.மக்கள்ஆட்சி 

க.சந்தானம் 

425 93. 

1919முதல்சர்வதேசஉறவுகளும்உலக அரசியலும் 

என்.ஜே.ராஜகோபால் 

775 94.சமூக,அரசியல்கொள்கையின்அடிப்படைகள்மோ.வள்ளுவன்கிளாரன்சு 

700 95.அரசியலமைப்புச்சட்டஆய்வுக்குஓர் அறிமுகம்-I...பா.சூரியநாராயணன் 

575 96 

II... 

பா.சூரியநாராயணன்,கி.ர.அனுமந்தன்600 97. Il-கி.ர.அனுமந்தன் 

575 


.. 


- 


4 


கி.ர.அப்புள்ளாச்சாரி 


.. 


உளவியல் 98.குழந்தைஉளவியல்-1 99. 

IC 100.உட்கவர்மனம் 101.இளையோர்உளவியல்-1 102. 

II 103.சமூகஉளவியல் 104.பிறழ்நிலைஉளவியல் 105.)பித்தரின்உள்ளம் 106. 

குமரஉள்ளம் 


சி.ந.வைத்தீஸ்வரன் தி.இரா.அரங்கராசன் 


800 700 700 12100 900 925 11)00 3 00 625 


என்.வேதமணிமானுவேல் அ.பெசன்ட்கிரீப்பர்ராஜ் 


. 


டாக்டர்மு.அறம் 


*மூலநூல்(OriginalBook) 


5.பை. 


தத்துவம் 107.இந்துசமயத்தத்துவம் .108. 

அறிவுஆராய்ச்சிஇயல் 109.மேலைநாட்டுத்தத்துவம் 110. 

அத்துவிததத்துவம் 111.ஆங்கிலேயப்பயன்வழிக்கொள்கையினர் 

இந்தியத்தத்துவம்-I 


ஞா.ராஜாபகதூர் ஆர்.ராமானுஜாச்சாரி ஆர்.எஸ்.தேசிகன் கோமோ.காந்தி மோ.வள்ளுவன்கிளாரன்சு வ.அ.தேவசேனாபதி, 

பா.நா.சண்முகசுந்தரம் 


550 350) 350 61 50 

50 


112 


- 


113. 

I 114.மெய்ப்பொருளியல்-ஓர்அறிமுகம்-1 


350 600 600 


சி.இராமலிங்கம் 


- 


அறவியல் 115, 

அறவியல்-ஓர்அறிமுகம் 


கோ.மோ.காந்தி 


850 


அளவையியல் 


116. 


அளவையியல்--தொடக்கநூல் 


கி.ர.அப்புள்ளாச்சாரி 


.. 


250 


மானிடவியல் 


117.மானிடவியல் 118,பண்பாட்டுக்கோலங்கள் .119.இந்தியாவில்குடியானவர்வாழ்க்கை 


ம.சு.கோபாலகிருஷ்ணன் கி.பூ.சுப்பிரமணியம் எஸ்.இலட்சுமி 


475 550 350 


சமூகவியல் 


120.சமூகவியலின்அடிப்படைக்கோட்பாடுகள் 


ஜே.நாராயணன் 


*.1050 


புவியியல் 


ரூ.பை 


கொ.சேஷ.நரசிம்மன் 


M 


... 


.126) 


- 


950 875 8|50 850 825 900 4)00 325 600 900 625) 650 


ஏ.எஸ்.நாராயணன் ஜி.கிருஷ்ணமூர்த்தி குமாரிஇரா.அலமேலு எம்.என்.பத்மநாபன் திருமதிஎச்.நியூமன் எஸ்.முத்துகிருஷ்ணக்கரையாளர் நா.அனந்தபத்மநாபன் சு.ஜெயசந்திரன் வி.எஸ்.அனந்தபத்மநாபன் கோ.இராமசாமி கொ,சேஷ.நரசிம்மன் 


121.ஆசியா-I 122. 

II 123.ஐரோப்பாக்கண்டத்தின்புவியியல் .124.தென்கிழக்குஆசியா .125. 

வடஅமெரிக்கா 

தென்அமெரிக்கா 127.தென்கண்டங்கள்-ஆஸ்திரேலியா .128. 

-ஆஃப்ரிக்கா .129.புவிப்பிறவியல்-II 130.செய்முறைப்புவியியல் -131.மக்கட்பரப்பியல் .132.சமுத்திரவியல் 133, 

காலநிலைஇயல்-1 134. 

II 135,காலநிலைஇயல் 136.வளியியலுக்குஓர்அறிமுகம் 137.புவிஅமைப்புஇயல் 138.பௌதிகப்புவியியலும்புவியமைட்பியலும் 139.சிஷோபின்வாணிகப்புவியியல்-1 140.) 

II 141.| 

III 


D 


900 


vii 


**1000 


500 


1. 


*1000 


திருமதிஇராதா கோ.இராமசாம் சி.விஸ்வநாதன் கோ.இராமசாமி எஸ்.மாணிக்கம் எம்.கார்த்திகேயன் சி.எஸ்.நரசிம்மன் 


*1100 

475 600 950 1200 575 


- 


*மூலநூல்(OriginalBook) 


ரூ.பை. 


புள்ளியியல் 142.புள்ளியியல்-அறிமுகம் 143 

புள்ளியியல்முறைகள்-1 144. 

II 145.நம்மைச்சுற்றியுள்ளபேரண்டம் உயர்கணிதம் 
*116. 

ஆயத்தொலைவடிவகணிதம் *147.|வகைநுண்கணிதம் •148.தொகைநுண்கணிதம் 


க்.வைத்தியநாதன் கோ.சண்முகசுந்தரம் இராஜகோபாலன் தி.விலட்சுமிநரசிம்மன் 


1000 10)00 14)00 650 


1. 


டி.கே.மாணிக்கவாசகம்பிள்ளை 


1250 800 900 


தி.கோவிந்தராசன் 


விலங்கியல் 


149. 


விலங்கியல் 


பெ.மா.அண்ணாமலை, 

இரா.முருகேசன் 


viii 


... 


1200 


ச.சம்பத்து 


1000 


பௌதிகவியல் 150.ஒளிநூல் விஞ்ஞானம் .151.வானவெளிவெற்றி .152.ரேடியோ .153.எக்ஸ்-கதிர்கள் 
.154.பாம்புகள் 155.தாவரம்-வாழ்வும்வரலாறும் 
*156.கரும்பு .157.தாவரங்களின்வாழ்வியல் 


- 


-- 


டாக்டர்எம்.ஏ.தங்கராஜ் டாக்டர்பி.திருஞானசம்பந்தம் பெ.நா.அப்புசாமி,ஜேபி.மாணிக்கம் பெ.மா.அண்ணாமலை டாக்டர்கு.சீனிவாசன் கு.பெரியசாமி எஸ்.சுந்தரம் 


600 475 450 350 

00 400 650 


மருத்துவம் 158.நீரிழிவு-க்ஷயரோகம் 


ரூ. 


பை. 


159.மகப்பேறும்மாதாநோயும் 160.)பாக்டீரியா 161.புற்றுநோய் 162.|உடலியங்கியல்-1 


டாக்டர்ஜி.வேங்கடசாமி, 

டாக்டர்ஏ.கதிரேசன் டாக்டர்(குமாரி)மணிமேகலை சு.சுந்தரம் அகதிரேசன் டாக்டர்கள்ஜி.வேங்கடசாமி, டிசரோஜினி,எஸ்கே.துரைராஜ், ஆர்.சேது 


250 825 2)50 350 


... 


675 


163. 

II 164.என்புருக்கிநோய் 


2. 


டாக்டர்அ.கதிரேசன் 


550 725 


பொறியியல் 165.நீங்களேஉங்கள்வீட்டைக்கட்டலாம் 


ix 


கே.வி.கிருஷ்ணராஜ். சி.ஆர்.சுப்பிரமணியம், ஆர்.இராமசாமி,கே.வேணுகோபால்...850 


கூட்டுறவு 166.உலகக்கூட்டுறவுஇயக்கம் 


அ.வேல்மணி 


550 


சட்டம் -167.குற்றவியல்சட்டம் 

*மூலநூல்(OriginalBook) 


எம்.சண்முகசுப்பிரமணியம் 


".1000 


பொதுநூல்கள் 


ரூ.பை 


... 


00. 


20 


168.மகாத்மாகாந்தி 169.விவசாயப்புரட்சி 170.சேமக்கை-நூல் 171,முற்காலச்சோழர்கலையும்சிற்பமும் 172,உணவும்ஊட்டமும் 


சரஸ்வதிதங்கையன் வி.கார்த்திகேயன் ஆ.சுப்பிரமணியம் எஸ்.ஆர்.பாலசுப்பிரமணியம் தி.வேங்கடகிருஷ்ணய்யங்கார் 


325 800 250 91000 450 


புகுமுக(P.U.C.)வகுப்புகளுக்குரியவை .173.உலகவரலாறு .174,பொருளாதாரம் .175.வணிகவியலுக்குஓர்அறிமுகம்-1 .176. 

II .177.பௌதிகம் 


0001 


டி.ஆர்.இராமச்சந்திரன் ஜி.சிதம்பரம் கு.ஆளுடையபிள்ளை 


400 275 250 225 


1. 


x| 


7 


50 


டாக்டர்பி.திருஞானசம்பந்தம், 

ஆர்.நாகராஜன் டாக்டர்எம்.ஏ.தங்கராஜ் கே.ராஜகோபாலன் 


. 


178.புகுமுகபௌதிகம் 179.புகுமுகவகுப்புக்கணிதம்-1 .180. 

11 181.புகுமுகவகுப்புக்கணிதநூல்-1 182. 

II .183.கணிதம்-ஓர்அறிமுகம்-1 184. 

I .185.வேதியியல் 186.புகுமுகவேதியியல் 187.விலங்கியல் 188.புகுமுகவிலங்கியல் 189.புகுமுகவகுப்புத்தாவரவியல் 


700 300 700 450 475 325 7001 

50 400 725 4501 


டி.கோவிந்தராஜன்,முத்துசாமி ஆர்.மகாதேவன் பி.டி.முனியப்பா,ஆர்.முத்துலட்சுமி சி.ஏ.பத்மநாபன் எஸ்.ஆப்ரகாம் பெ.மா.அண்ணாமலை எஸ்.சுந்தரம் 


.. 


-0. 


2. 


ரூ.பை, 

625 525 


- 


பட்டப்படிப்பிற்குரிய(B.Sc.)நூல்கள் பௌதிகம்(Physics) *190எந்திரவியல்-சிறப்புப்பாடம்(BookI) 

ஆர்.நாகராசன் *191,வெப்பவியல்சிறப்புப்பாடம் 

கே.நாச்சிமுத்து *192,செய்முறைபௌதிகம்-சிறப்புப்பாடம்(Book1)...டி.கமலக்கண்ணன், 

எஸ்.கிருட்டிணசாமி *193,பௌதிகம்-துணைப்பாடம்-I(BookI) 

பி.தங்கராஜன் *194. 

(BookII) *195)செய்முறைபௌதிகம்-துணைப்பாடம் 

கே.பாசுகரன்,இரா.செயராம். *196,மின்னியல்காந்தவியல்(BookI) 

டி.ஏ.கருப்பண்ணன் *197.ஒளியியல்-சிறப்புப்பாடம் 

டாக்டர்வி.சண்முகசுந்தரம், டாக்டர்ஆர்.சபேசன் 


- 


450 400 300 450 475. 


.. 


775 


... 


- 


வேதியியல்(Chemistry) *198)செய்முறைக்கனிமவேதியியல்-சிறப்புப்பாடம்... *199|பௌதிகவேதியியல்(BookI) *200.கனிமவேதியியல்-துணைப்பாடம் *201.கனிமவேதியியல்(BookI) *202.பொதுபௌதிகவேதியியல்-துணைப்பாடம் 


டி.இராமலிங்கம் டி.சக்திவேலு சி.ஏ.பத்மநாபன் பி.டி.முனியப்பா ஆர்.துளசிதாஸ் 


2)25 400 650 400 475 


கணிதம்(Mathematics) *203.இயற்கணிதம்-சிறப்புப்பாடம்(BookI) *204,தொகுமுறைவரைகணிதம்-சிறப்புப்பாடம் 

"மூலநூல்(OriginalBook) 


டி.கோவிந்தராஜன்,கே.முத்துசாமி ஆர்.மகாதேவன் 


25 00 


21 


பை. 


கணிதம்-(தொடர்ச்சி) 205.எண்சார்கணிதம்-சிறப்புப்பாடம் *206.திரிகோணகணிதம்-சிறப்புப்பாடம் -207.கணிதம்-துணைப்பாடம் -208.நிலையியல்-சிறப்புப்பாடம் 


எம்.எம்.இராமசாமி வி.அரங்கநாதன் ஆர்.அனுமந்தராவ் கே.இராஜகோபாலன் 


550 325 600 500 


* 


எஸ்.கருப்பையா 


350 


புள்ளியியல்(Statistics) -209.புள்ளியியல்-துணைப்பாடம் விலங்கியல்(Zoology) *210.முதுகெலும்பற்றவை1-சிறப்புப்பாடம் *211, 

11சிறப்புப்பாடம் +212.முதுகுநாணுள்ளனவ-சிறப்புப்பாடம் 

(Book1) *213. 

(BookII) +214.முதுகுத்தண்டுள்ளவை-11-சிறப்புப்பாடம் +215.முதுகெலும்பற்றவை-துணைப்பாடம் 1216.. 

முதுகுநாணுள்ளவைதுணைப்பாடம் 


ஆர்.முருகேசன் திருமதிஎஸ்.கே.வள்ளி 


1150 -1125 


21 


திருமதிராணிகந்தசுவாமி 


- 


திருமதிகிருஷ்ணவேணிநாராயணன் என்.இராமலிங்கம் 
வி.சேது 


800 

975) -1175 

900 ..1000 


- 


*218. 


தாவரவியல்(Botany) +217.தாவரவெளிஉள்ளமைப்பியல்களும் 

வகைப்பாட்டியலும்-சிறப்புப்பாடம் 

தாவரப்புறஅமைப்பியல் +219.தாவரஉள்ளமைப்பியல் 

*மூலநூல்(OriginalBook) 


கே.ராஜசேசரன் கே.பாலச்சந்திரகணேசன் 
டாக்டர்ஏ.கோவிந்தராஜுலு 


1100 925 725 


... 


